தமிழ்நாட்டும் 


அடிப்படைக் கணிதம் 


(வணிகவியல் பட்டப்படிப்பு - பாகம் ) 


BASIC MATHEMATICS 
For B.Com - Part 1 


கு . இராஜகோபாலன் 


UITL 


இறுவதை 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


எந்தகசடற 


அடிப்படைக் கணிதம் 


ஓய்வு பெற்ற முதல் வாசிதம்பர 

த . பா . நி . ( க.வெ. ) வரிசை எண் -630 
( வணிகவியல் பட்டப்படிப்பு - பாகம் II ] 
( திருத்தப்பட்ட பாடத் திட்டத்தின்கீழ் வெளியிடப்படுகின்றது 

ஆசிரியர் 
திரு . கு . இராஜகோபாலன் , எம்.ஏ., எல்.டி. , 


சர் தியாகர பகல்லூரி, 


சென்னை . 


டும் 


தமிழ் 


பனம், 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


First Edition - June , 1975 


T.N.T.B.S. ( C.P. ) No. 630 


© Tamilnadu Textbook Society 


BASIC MATHEMATICS - Part II 


K. RAJAGOPALAN 


+ 


Price Rs . 11-20 


Published by the Tamiloadu Text 
book Society under the Centrally 
Sponsored Scheme of Production of 
books and literature in regional 
languages at the University level, of the 
Government of India in the Ministry of 
Education and Social Welfare (Depart 
ment of Culture ) , New Delbi . 


Frinted by 
Ravishankar Printers, 
84 , Perambur Barracks Road 
Madras - 600007, 


அணிந்துரை 
திரு . இரா . நெடுஞ்செழியன் 

( தமிழகக் கல்வி அமைச்சர் ) 
தமிழைக் கல்லூரிக் கல்வி மொழியாக ஆக்கிப் பதினைந் 
தாண்டுகள் ஆகிவிட்டன . குறிப்பிட்ட சில கல்லூரிகளில் பட்டப் 
படிப்பு வகுப்புவரை மாணவர்கள் தங்கள் பாடங்கள் அனைத்தை 
யும் தமிழிலேயே கற்று வருகின்றனர் . 1969 ஆம் ஆண்டிலிருந்து 
அறிவியல் பாடங்களையும் தமிழிலேயே கற்பிக்க ஏற்பாடு செய் 
துள்ளோம் . தமிழிலேயே கற்பிப்போம் என முன்வந்துள்ள 
கல்லூரி ஆசிரியர்களின் ஊக்கம் , பிற பல துறைகளில் தொண்டு 
செய்வோர் இதற்கெனத் தந்த உழைப்பு , தங்கள் சிறப்புத் துறை 
களில் நூல்கள் எழுதித் தர முன்வந்த நூலாசிரியர்கள் தொண் 
டுணர்ச்சி இவற்றின் காரணமாக இத் திட்டம் நம்மிடையே 
மகிழ்ச்சியும் மன நிறைவும் தரத்தக்க வசையில் நடைபெற்று 
வருகிறது . இவ்வகையில் , கல்லூரிப் பேராசிரியர்கள் கலை , 
அறிவியல் பாடங்களை மாணவர்களுக்குத் தமிழிலேயே பயிற்று 
விப்பதற்குத் தேவையான பயிற்சியைப் பெறுவதற்கு மதுரைப் 
பல்கலைக் கழகமும் , சென்னைப் பல்கலைக் கழகமும் ஆண்டுதோறும் 
எடுத்து வரும் பெருமுயற்சியைக் குறிப்பிட்டுச் சொல்லவேண்டும் . 

வரலாறு , அரசியல் , உளவியல் , பொருளாதாரம் , மெய்ப் 
பொருளியல் , புவியியல் , புவியமைப்பியல் , மனையியல் , கணிதம் , 
இயற்பியல் , வேதியியல் , உயிரியல் , வானியல் , புள்ளியியல் , விலங் 
கியல் , தாவரவியல் , பொறியியல் , சட்டம் ஆகிய எல்லாத் துறை 
களிலும் மூல நூல்கள் மொழிபெயர்ப்பு நூல்கள் என்ற இரு 
வகையிலும் தமிழ் நாட்டுப் பாடநூல் நிறுவனம் வெளியிட்டு 
வருகிறது . 

இவற்றுள் ஒன்றான அடிப்படைக் கணிதம் என்ற இந் நூல் 
தமிழ் நாட்டுப் பாடநூல் நிறுவனத்தின் 630 ஆவது வெளியீடா 
கும். கல்லூரித் தமிழ்க் குழுவின் சார்பில் வெளியான 35 நூல் 
களையும் சேர்த்து இதுவரை 665 நூல்கள் வெளிவந்துள்ளன . இந் 
நூல் மைய அரசு கல்வி , சமூகநல அமைச்சகத்தின் மாநில மொழி 
யில் பல்கலைக் கழக நூல்கள் வெளியிடும் திட்டத்தின்கீழ் வெளி 
யிடப்படுகிறது . 

தமிழில் பயிலும் மாணவர்கள் உலக மாணவர்களிடையே 
சிறந்த இடம் பெறவேண்டும் என்பதே நம் குறிக்கோளாகும் . 
கல்லூரிகளிலும் பல்கலைக் கழகங்களிலும் , கலையியற் பாடங்களை 
யும் , அறிவியற் பாடங்களையும் , தொழில் நுட்ப அறிவுப் பாடங் 
களையும் பயிலுகின்ற மாணவர்கள் , அவற்றைத் தமிழில் பயில 
வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருவதற்குக் காரணம் , தமி 
மறிவு வளரவேண்டும் என்பதைவிட , தமிழ் மக்களின் அறிவு 
ஆற்றல் எளிதாக , விரைவாக வளரவேண்டும் என்பது தான் . 
எதிலும் தமிழ் எங்கும் தமிழ் என்ற குறிக்கோளை நிறைவேற்ற 
வேண்டிய கடப்பாடு , தமிழகத்து ஆசிரியப் பெருமக்களையும் 
மாணவர்களையும் 

சார்ந்ததாகும் . தமிழ் நாட்டுப் பல்கலைக் 
கழகங்களின் பல்வகை உதவிகளுக்கும் ஒத்துழைப்புக்கும் நம் 
மனம் கலந்த நன்றி உரியதாகுக . 

ரா . நெடுஞ்செழியன் 


... 


19 


37 


... 


பொருளடக்கம் 
பாகம் I - இயற்கணிதம் 

பக்கம் 
1. மீள் பார்வை 

1- 18 
2. அடுக்குக் குறிகள் , அடுக்குகள் , மூலகங்கள் 
3. இலாகரிதம் அல்லது மடக்கை 

38 

56 
4. சமன்பாடுகள் 

57- 611 
5. எண் தொடர்கள் 

62- 90 
6. வரிசை மாற்றமும் , சேர்வுகளும் 

91-111 
7. ஈருறுப்புக் கோவைத் தேற்றம் 

112-118 
8. விகிதமுறு படிக்கு ஈருறுப்புக் கோவைத் தேற்றம் 119-125 
9. அடுக்குக் குறித் தேற்றம். 

126-133 
10. இலாகரிதத் தொடர் அல்லது மடக்கைத் தொடர் 134-141 

பாகம் II - கோண கணிதம் 
தோற்றுவாய் 

142-143 
1. கோணங்களை அளக்கும் முறைகள் 

144-150 
2. திரிகோணச் சார்புகளும் அவற்றின் தொடர்பு 151-168 

களும் . 
3. சில துணைக் கோணங்களின் கோண கணிதத் 169-188 

தகவுகள் ; கோண கணித அட்டவணைகள் ; கோண 

கணிதத் தகவுகளின் வரைபடங்கள் . 
4. கூட்டுக் கோணங்கள் , கீழ்மடங்குக் கோணங்கள் , 189-201 

* பெருக்கல் வாய்பாடுகள் . 
5. கலப்பெண்கள் 

202-222 


- 


பாகம் III - நுண் கணிதம் 
1. சார்புகள் , எல்லைகள் , சார்புகளின் தொடர்ச்சித் 223-244 

தன்மை , வரைபடங்கள் . 
2. வகையிடல் 

245--267 
3. வகைக்கெழுவின் பயன்பாடுகள் 

268-301 
4 . தொகை காணல் 

302-313 
பாகம் -IV - இரு பரிமாணப் பகுமுறை வரைகணிதம் அல்லது 

ஆய எண் வடிவ கணிதம் 
தோற்றுவாய் 

314-318 
1. தொலைவுகள் , விகிதங்கள் , பரப்பளவுகள் 

319-327 
2. நேர்கோடுகள் : 

328-350 
3. வட்டம் 

351--358 
4. கூம்பு வளைவுகள் 

359-395 
5. கூம்பு வளைவுகள் ( தொடர்ச்சி ) 

396-409 
பொதுவான பண்புகளும் , பலன்களும் 
6 . வரைபடங்கள் 

410-417 
மேற்கோள் நூற்பட்டியல் 

418 
கலைச்சொற்கள் 

419- 423 


பாகம் | 


இயற்கணிதம் 


( Algebra) 


1. மீள்பார்வை 
( Review of Algebra ) 


1. இயற்கணிதம் - எண் கணிதத்துடன் தொடர்பு 
மற்ற கலைகளைப் போலக் 

கணிதமும் 

ஆதிமக்களின் 
தேவையை ஒட்டியே தோன்றியது . எண்ணிக்கையை ஒட்டி எண் 
கணிதமும் , பரப்பளவு , கன அளவு , யதா சால ந்துவதல் இவற்றை 
யொட்டி வடிவகணிதமும் உண்டாதின . 


மன் 


இயற்கணிதத்தில் நாம் எண்களுடன் எழுத்துகளையும் 
படுத்துகிறோம் . எழுத்துகள் எந்த மதிப்பையும் மேற்கொள்ள 
லாம் . இதனால் பொது முறைகளும்வதிகளு பெறமுடியும் , 


N 


அகலங்கள் 


எடுத்துக்காட்டாக , ஒரு செவ்வகத்தின் நீள 
முறையே 3 மீட்டர் , 2 மீட்டர் ஆயின் தன் பரப்பு 6 சதுர 
மீட்டர் ஆகும் . ஆனால் , இது தனிப்பட்ட கணக்கிற்குத் தனித 
பட்ட விடையே தவிர , இதிலிருந்து இம் மாதிரி மற்ற கணக்கு 
களுக்கு விடை காண முடியாது . ஆனால் , பொதுவாக மீட்டர் 
நீளமும் , 6 மீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகத்தின் பரப்பு 
16 சதுர மீட்டர் ஆகும் . இது இவ்வகையில் பொதுப்படைக் 
கணக்காகும் . இதிலிருந்து இம் மாதிரி மற்ற கணக்குகளுக்கு 
A = lb என்னும் சூத்திரத்தைப் பயன்படுத்தி விடை காணலாம் . 


* 


2 


அடிப்படைக் கணிதம் 


எண் கணிதப் பிரச்சினைகளைச் சுருக்கமாக எழுதவும் தீர்க்க 
வும் இயற்கணிதம் பயன்படுகிறது . கூட்டல் , கழித்தல் , 
பெருக்கல் , வகுத்தல் எனும் பிணைகளுக்கும் ( operations), சமம் , 
சமனின்மை என்ற உறவுகளுக்கும் குறிகளைப் பயன்படுத்தியும் , 
எண் குறிகளைத் தவிர இன்னும் மதிப்புத் தெரியாத எண்களைக் 
குறிக்க எழுத்துகளைப் பயன்படுத்தியும் எண் கணிதக் கேள்விகளை 
ஒரு சுருக்கெழுத்து முறையாக நாம் எழுதி அதனின்று எழுத்து 
களால் குறித்த எண்களின் மதிப்பைக் காண வழிகளை ஆராய் 
கிறோம் , 


2 . எண்ணினங்கள் 

ஆதிகால மனிதனுக்கு முழு எண் முறைதான் தேவைப் 
பட்டது . ஆடு மாடுகளை வைத்து வளர்த்த அவனுக்கு அவற்றை 
எண்ணுவதற்கு இதுவே போதுமானதாயும் இருந்தது . 


1 , 2 , 3 ......... நேர் முழு எண் தொடர் எனப்படும் , இத் 
தொடரை இயற்கை எண் தொடர் ( Series of Natural numbers ) 
என்றும் வழங்குவதுண்டு . ஆனால் , அறிவியல் துறைகள் பல 
வளர ஆரம்பிக்கவே , நேர் முழு எண்கள் மாத்திரம் போதுமான 
தாக இல்லை . இதனால் பலவகை எண்கள் தேவைப்பட்டன . 


எடுத்துக்காட்டாக , x + 4 = 3 என்றும் , 2x + 3 = 2 என்றும் , 
x = 2 என்றுமுள்ள சமன்பாடுகளில் x- ன் மதிப்பைக் காண 
வேண்டுமானால் , முறையே எதிர் முழு எண் , விகிதமுறு எண் , 
விகிதமுறா எண் கொண்டே மதிப்புகளைக் காணலாம் . 


ஆதலால் இத்தகைய சமன்பாடுகளைத் தீர்வு காண , எண் 
வகைகளை மேலும் மேலும் பெருக்கிக் கொண்டே போகவேண் . 
டியிருக்கிறது . 


இப்போது x + 1 = 0 என்ற சமன்பாட்டைத் தீர்வு காண 
வேண்டுமானால் , எண்ணினத்தை மேலும் விரிவுபடுத்த வேண்டிய 
நிக ஏற்படுகிறது . 

இதற்கென் f = -1 என்ற நிபந்தனைக்குட்பட்ட , 1 என்றன்ற 
எண்ணை நாம் ஏற்போம் . 


( அதாவது ) i = -1 ஆகும் . 
இனி 1 என்பது ஒரு கற்பனை எண்ணாகும் . ஆனால் , எந்த மெய் 
யெண்ணையும், அது எக் குறி பெற்றபோதிலும் , வர்க்கம் காணில் , 


8767 


மீள்பார்வை 


3 


நேர் எண் மதிப்போ அல்லது பூச்சியமோ கிட்டும் [ x ஒரு 
மெய்யெண் ஆனால் , x = 0 அல்லது > 0 ] . 

ஆகவே , 1 ஒரு கற்பனை எண் . 

மெய்யெண் இனமும் , கற்பனை எண் இனமும் சேர்ந்து நமக்குக் 
கலப்பெண் இனத்தைத் தருகின்றது . 

இதன் பொதுத் தன்மை a + ib ஆகும் , இதில் b = 0 ஆனால் , 
ஒரு மெய்யெண் கிடைக்கும் . 


a = 0 ஆனால் , ஒரு கற்பனை எண் கிடைக்கும் . ஆகவே , இந்த 
வடிவில் இதில் எல்லா எண்ணினங்களும் அடங்கியுள்ளன . 

நாம் கூறிய யாவற்றையும் தொகுத்துக் கீழ்வரும் அட்டவணை 
யில் கொடுக்கப்பட்டிருக்கிறது . 


எண்கள் 
கலப்பெண்கள் ( Complex numbers) 

வடிவம் a - bi 


| 
மெய் யெண்கள் 
( real numbers ) 

| 


கற்பனை எண்கள் 
(imaginary numbers ) 


வடிவம் bi 


விகிதமுறு எண்கள் 

விகிதமுறா எண்கள் 
( rational numbers ) (( Irrational numbers) 
வடிவம் alb 

e , , M2 , 03 
| 

| 

| 
நேரெண் 

எதிரெண் நேரெண் எதிரெண் 
( positive 

( negative ( positive ) - ( negative ) 
numbers ) 

numbers ) 
| 

| 


முழு எண் 


நேர் நேர் 

பின்னம் 
( positive ( positive 

whole fractions )) 
numbers ) 
1 , 2 , 3 , ... 


எதிர் பின்னம் 
( negative 
fractions ) 


எதிர் 
முழு எண் 
( negative 

whole ; 
numbers ) 
-1 , - 2 ,.... 


-- 


41 


அடிப்படைக் கணிதம் 


3 ( a) . ஓரின இராசிகள், வேற்றின இராசிகள் 

5 ரூபாய் +3 ரூபாய் = 8 ரூபாய் என எழுதுகிறோம் . ரூபாய் 
என்பதற்கு R என்ற எழுத்தைப் பயன்படுத்தினால் , 5R + 3R = 8R 
என எழுதலாம் . 


5R , SR என்பன ஓரின இராசிகளாகும் . 


ஆனால் 5 ரூபாய் +3 பைசா என்பதை 8 ரூபாய் என்றோ, 
8 பைசா என்றோ எழுத முடியாது . 


- 


ரூபாய் என்பதற்கு R என்றும் , பைசா என்பதற்கு P என்றும் 
கொண்டால் , 5 ரூபாய் +3 பைசா என்பதை 5R + 3P என எழுத 


லாம் . 


ஒரே இனமுள்ள இராசிகளைத்தான் கூட்டியோ அல்லது 
கழித்தோ சுருக்கலாம் . 


எடுத்துக்காட்டு ! கூட்டுக 

5a - ab + 26 " - a - 25 + 7 
-3a + 3ab - 922 + 7a + 56-9 
2a + 2ab - 75 + 60 +36 - 2 


என்றாகும் . மேற்கண்ட கூட்டலில் , a " ஓர் இனம் , ab ஓர் இனம் , 
b ஓர் இனம் , மற்றும் a , b வெவ்வேறு இனங்களாகும் . 


வெவ்வேறு இன - இராசிகளைக் கூட்டலோ கழிக்கவோ 
வேண்டுமானால் , அவற்றிற்குரிய குறிகளைப் போட்டு இணைக்க 
லாமே தவிர, சுருக்க முடியாது . 


7 


(Positive and negative 


3 ( b ) . நேரேண்கள் , எதிரெண்கள் 

numbers) 


( i ) கூட்டல் ! நேரெண் , எதிரெண்கள் வரும் கூட்டலைச் 
செய்ய , நேரெண்கள் இலாபத்தையும் , எதிரெண்கள் நட்டத்தை 
யும் காட்டும் எனக் கொண்டு விடையைப் பெறலாம் . 


இவ்விதமாக ( +4) + ( - 5 ) = -1 என்றாகும் . 

( -2 ) + ( - 3 ) = -5 என்றாகும் . 


மீள்பார்வை 


5 


( ii ) கழித்தல் ! நேரெண் , எதிரெண் வரும் கழித்தல்களில் , 
கழிக்கும் எண்ணின் அடையாளத்தை மாற்றி மற்ற எண்ணுடன் 
கூட்டிக் கொள்ள வேண்டும் . 


( +7 ) - ( - 2 ) = ( + 7) + ( + 2 ) = + 9 
( -4 ) - ( + 9 ) = ( - 4) + ( - 9 ) = - 13 


. 


( iii ) பெருக்கல் ! இரண்டு நேரெண்களின் பெருக்குத் 
தொகை ஒரு நேரெண்ணாகும் . இரண்டு எதிரெண்களின் 
பெருக்குத் தொகையும் ஒரு நேரெண்ணாகும் . ஆனால் ஒரு நேரெண் 
ஓர் எதிரெண் ஆகியவற்றின் பெருக்குத் தொகை ஓர் எதிரெண் 
ணாகும் . 

( +4 ) ( +3 ) = + 12 ( +4 ) ( -3 ) = - 12 
( -4 ). ( -3) = + 12 - ( -4 ) ( +3 ) = - 12 
(iv ) வகுத்தல் 1 இரண்டு எண்களும் நேரெண்களானால் , 
ஈவு ஒரு நேரெண்ணாகும் . இரண்டு எண்களும் எதிரெண்களானா 
லும் , ஈவு ஒரு நேரெண்ணாகும் . ஆனால் , ஒன்று நேரெண்ணும் , 
மற்றது எதிரெண்ணாகவும் இருப்பின் , ஈவு எதிரெண்ணாகும் , 





( +12 ) : ( + 4 ) = 3 - ( +12 ) : ( - 4 ) = - 3 
( -12 ) + ( - 4 ) = 3 ( -12 ) + ( + 4 ) = - 3 


) 


3 ( c ) . அடைப்புகள் ( Brackets ) 

அடைப்புகளை நீக்கிச் சுருக்கும் போது , அடைப்புகளுக்கு 
வெளியே + குறி இருந்தால் , அடைப்புகளை நீக்கி உள்ளே 
இருக்கும் உறுப்புகளை உள்ளவாறே எழுதிவிட வேண்டும் . 
அடைப்புகளுக்கு வெளியே- குறி இருந்தால் , அடைப்புகளை நீக்கி 
உள்ளே இருக்கும் ஒவ்வோர் உறுப்பின் அடையாளத்தையும் 
மாற்றி எழுத வேண்டும் . 

a + { b - cd = a + b - c 
a- ( b - c ) = a - b + c 


3 ( d ) . - அடியெண் , அடுக்கு , அடுக்குக் குறி 

axaxa என்ற பெருக்கல் பலனை ( என எழுதுகிறோம் . இந்தப் 
பெருக்குத் தொகை அடுக்கு ( power ) எனப்படும் . என்பது 
அடுக்கின் அடியெண் ; 3 என்பது. அடுக்குக் குறி எனப்படும் . 


16 


அடிப்படைக் கணிதம் 


எடுத்துக்காட்டு ! கூட்டுக 

3x , -5xy , 7x , - 4y , - 3 
இவை யாவும் வேற்றின இராசிகளாகும் . 
இவற்றின் கூடுதல் , 3x - 5xy + 7x - 4y - 3 என்றாகும் . 


4. சார்புகள் (Functions ) 

( i ) ஒரு மாறிச் சார்பு ! ஒரு வட்டத்தின் ஆரம் - அலகுகள் 
என்றால் , அதன் சுற்றளவு C = 27 ஆகும் . 


C ன் மதிப்பு -ன் மதிப்பைச் சார்ந்து நிற்கிறது . 


C எனும் இராசி எனும் இராசியின் சார்பு அல்லது 
சார்பலன் ( function ) எனப்படுகிறது . 


இதனை C = f ( r ) எனக் குறியீடுசெய்து காட்டுகிறோம் . 


y = 2x " - 4x + 1 என்றால் , y- ன் மதிப்பு x- ன் மதிப்பைச் சார்ந்து 
நிற்கிறது . ஆகவே , 2x - 4x + 1 என்பது f ( x ) ஆகும் . 


f ( x ) = 2x " -4x + 1 என்றால் , f ( a ) = 2a - 4a + 1 என்றாகும் . 


ஆகவே f ( a ) கிடைக்க , f ( x ) - ல் , x- க்கு a எனப் பிரதியிட 
வேண்டும் . 


இவ்வாறாக , f ( 1 ) = 2 •1-41 + 1 = -1 

f ( 0 ) = 2 • 0 " -4 + 0 + 1 = 1 ஆகும் . 


இங்கு X என்பது. மாறி ( variable ) எனப்படும் , 2x - 4x + 1 
என்பது ஒரு மாறி கொண்ட x- ன் சார்பாகும் . இவ்வாறே 
3x - 4 , sin x , cos X என்பன என்னும் ஒரு மாறியைப் 
பொறுத்த சார்புகள் ஆகும் . 

(ii ) ஒன்றுக்கு மேற்பட்ட மாறிகளைக் கொண்ட சார்புகள் 
v = Hrr * h என்னும் தொடர்பைக் கருதுவோம் . இங்கு -க்கும் , 
h- க்கும் குறிப்பிட்ட மதிப்புகளைக் கொடுத்தால் , -- y- ன் மதிப்பைப் 
பெறலாம் . ஆகவே y ஐ 1 , h- களின் சார்பாகக் கருதலாம் . 

z- ன் மதிப்பானது x , y எனும் இரண்டு சார்பிலா (indepen . 
dent ) மாறிகளை யொட்டி அமையுமாயின் , 7 ஐ x , y- களின் சார் 
பெனக் கூறுவோம் . 

இதனை = f ( x, y) எனக் குறியீடு செய்வது வழக்கம் . 


மீள்பார்வை 


7 


இங்கு x , y என்பன சாரா மாறிகள் அல்லது சார்பில் மாறிகள் 
( independent variables ) எனப்படும் . 


z என்பது சார்ந்த மாறி அல்லது சார்புடை மாறி ( dependent 
( variable ) எனப்படும் . 


5 : பல்லுறுப்புக் கோவை அல்லது விகித முழுக் கோவை அல்லது 

முழு அடுக்குக் கோவை ( Polynomial or Rational Integral 
Function )) 
இராசியின் அடுக்குகள் நேர் முழு எண்களாக வருமிடத்து 
அவை முழு எண் அடுக்குக் கோவை , அல்லது முழு எண் அடுக்குச் 
சார்பு அல்லது பல்லுறுப்புக் கோவை அல்லது விகித முழுச் 
சார்பு எனப்படும் . 


எடுத்துக்காட்டு 

x + 7 , 3x " -2x + 5 , xs + } / 2 x3-4x - 5 


இங்கு X என்னும் மாறி ஓர் உறுப்பின் பகுதியிலாவது ( deno 
minator ) மூலக் குறியீடு பெற்றாவது வராமையை நோக்குக . 
உறுப்புகளின் கெழுக்கள் பின்னங்களாக வோ மூலக் - குறியீடு 
பெற்றோ வரலாம் . ஆனால் , மாறியின் அடுக்குக் குறிகள் நேர் 
முழு எண்களாக இருக்கவேண்டும் . 


x + 3 : / x - 5 என்னும் கோவையில் x வர்க்கமூலமாக வருவ 
தால் , இக் கோவை விகிதமிலாச் சார்பாகும் ( irrational function ) . 
2 3 

+7 என்னும் கோவையில் X ஆனது பின்னத்தின் 

* 
பகுதியில் இருப்பதால் , இது பின்னச்சார்பு ( fractional function ) 
எனப்படும் . 


- 


x 


[ குறிப்பு 1 பெரும்பாலும் பயன்படும் சார்புகள் விகித முழுக் 
கோவைகளே யாகும் ( பொதுவாக விகிதமுறாச் சார்புகளும் , 
பின்னச் சார்புகளும் முக்கியத்துவம் வாய்ந்தவை அல்ல ) . ) 

வரையறை : a , a ,, a ,... என்பன மாறிலிகளாகவும் ( constants ) , 
n ஒரு நேர் முழு எண்ணாகவும் இருப்பின் , a , x " + a , x " -1 + a , xr - 1 
+ ... + ax என்பது x- ல் n படியுன்ள ஒரு பல்லுறுப்புக் கோவை அல்லது 
விகித முழுச் சார்பு அல்லது முழு எண் அடுக்குச் சார்பு எனப்படும் . 

ஒருபடிச் சார்புகள் ( linear or first degree functions ) , 
இருபடிச் சார்புகள் ( quadratic functions ), முப்படிச் சார்புகள் 


அடிப்படைக் கணிதம் 
8 . 
( cubic functions ) முதலியன பல்லுறுப்புக் கோவையின் சிறப்பு 
வகைகள் ஆகும் . 


ஒரே ஓர் உறுப்புள்ள கோவை ஒருறுப்புக் கோவை ( monomial 
expression ) என்றும் , இரண்டு உறுப்புகள் கொண்ட கோவை 
ஈருறுப்புக் கோவை ( binomial expression ) என்றும் , மூன்று 
உறுப்புகள் உள்ள கோவை மூவுறுப்புக் கோவை ( trinomial 
expression ) என்றும் பெயர் பெறும் . 


6. மீதித் தேற்றம் ( Remainder Theorem ) 

ஒரு பல்லுறுப்புக் கோவையான f ( x ) ஐ x - 4 ஆல் வகுத்தால் 
வரும் மீதி f ( a ) ஆகும் . 


நிரூபணம் : f ( x ) ஐ ( x - a ) ஆல் வகுக்குங்கால் , வரும் ஈவு Q ( x ) 
எனவும் , மீதி R ஆகவும் கொள்க , 


* 


f ( x ) ஆனது 1 படி உடையதானால் , Q ( x ) ஆனது ( 1-1 ) 
படியுள்ள பல்லுறுப்புக் கோவையாகும் , மீதியின் படி ( degree ) 
வகு எண்ணின் படிக்குக் குறைந்திருக்க வேண்டும் . அதாவது 
R- ல் x உறுப்பு இராது . 


வகுத்தல் விதிப்படி , 
f ( x ) = ( x - a ) Q ( x ) + R எனப் பெறுகின்றோம் . 

இஃதொரு 
முற்றொருமை யாகையால் , x- ன் எல்லா மதிப்புகளுக்கும் ஏற் 
புடையதாகும் . 

x = a என்று இடுக . 


f (a ) = 0XQ ( a ) + R 


* R = f ( a ) 


[குறிப்பு 1 ( i) f ( x ) ஐ ( x + a ) ஆல் வகுத்தால் , வரும் மீதி 

f ( -a ) ஆகும் . 


( ii) f ( x) ஐ (ax + b) ஆல் வகுத்தால் , வரும் மீதி 


( - :)ஆகும் . 


மீள்பார்வை 


9 


கிளைத் தேற்றம் 

காரணித் தேற்றம் (Factor Theorem ) : ஒரு பல்லுறுப்புக் 
கோவையான f ( x ) - ல் , x- க்குப் பதிலாக a ஐப் பயன்படுத்த ,, 
f ( a ) = 0 என வருமானால் , ( x - a ) என்பது f (x ) - ன் காரணியாகும் . 

( குறிப்பு 11 ஒரு கோவைக்கு ( x - 1 ) காரணியாக வேண்டு, 
மானால் , உறுப்புகளின் கெழுக்களின் கூடுதல் 0 ஆக வேண்டும் . 

குறிப்பு 2 ! இரட்டைப் படி உறுப்புகளின் கெழுக்களும் தனி 
உறுப்பும் சேர்ந்து , ஒற்றைப் படி உறுப்புகளின் கெழுக்களின் 
கூட்டுத் தொகைக்குச் சமமானால் , x + 1 ஆனது கோவையின் 
காரணியாகும் . ] 
7. மீதித் தேற்றத் தைப் பயன்படுத்திக் கீழ் வருவனவற்றைக் 

காணலாம் : 
( i ) n ஒரு முழு எண்ணைக் குறித்தால் , x - y " எப்பொழுதும் 
x - y ஆல் வகுபடும் . 
( ii ) xn - y" - ல் n இரட்டைப் படை 

இரட்டைப் படை எண்ணானால் , அது 
( x + y ) யாலும் x - y யாலும் மீதமின்றி வகுபடும் . 

( iii) x + y " என்பதில் , 11 ஒற்றைப் படை எண்ணானால் , அது 
( x + y ) ஆல் வகுபடும் . 


( iv) x + y " ஆனது ( x - y ) ஆல் வகுபடாது . 


8. சார்பின் படி ( Degree of a function ) 

ஒரு பல்லுறுப்புக் கோவையிலுள்ள ஒவ்வோர் உறுப்பிலும் 
உள்ள மாறிகளின் படிகளைக் கூட்டிப் பெறப்படும் தொகைகளில் 
மிகப் பெரிய தொகை எதுவோ, அதுவே அச் சார்பின் படி 
எனப்படும் . 


எடுத்துக்காட்டு 

aexe + b •x+y^ + c + dy* : இதன் படி 6 . 


9. கோவைகள் வகை 

( i ) ஓரினக் கோவை அல்லது சமபடிச் சார்பு ( Homogeneous 
functions ) : ஒரு பல்லுறுப்புக் கோவையில் உள்ள எல்லா 
உறுப்பின் படிகளும் சமமாக இருப்பின் ; அஃது ஒரு சமபடிச் 
சார்பு : அல்லது ஓரினக் கோவை ( homogeneous expression ) 
எனப்படும் . 


மேற்கண்ட கோவை முழுச்சீர்க் கோவையன்று 
. 

உகாவை 
101 

அடிப்படைக் கணிதம் 
எடுத்துக் காட்டு 

axs + bxy + cxy + dye - என்பது x , y என்னும் இரு மாறி 
களில் மூன்று படியுடைய ஓரினக் கோவையாகும் . 

( ii ) முழுச் சீர் அல்லது சமச்சீர் கோவைகள் ( Symmetrical 
expression ) : ஒன்றுக்கு மேற்பட்ட மாறிகள் வரும் கோவைகளில் 
ஏதாவது இரண்டு மாறிகளை ஒன்றிற்கொன்று மாற்றியமைத் 
தாலும் , அக் கோவை மாறாதிருந்தால் , அம் மாறிகளைப் பொறுத்த 
மட்டில் அது முழுச்சீர் அல்லது சமச்சீர் கோவை எனப்படும் . 
எடுத்துக்காட்டு 

3x + 3y + 3z " -- 2x - 2y - 21 - 5xy - 5yz - 5zx என்னும் 
கோவை x , y , z என்பனவற்றில் சமச் சீருள்ளதாகும் . 

(iii) ஓரினச் சமச்சீர்க் கோவைகள் அல்லது சமபடிச் சமச்சீர்க் 
கோவைகள் : ஒரு கோவை ஓரினமாகவும் , சமச்சீருள்ளதாகவும் 
விளங்கினால் , அஃது ஓரினச் சமச்சீர்க் கோவை அல்லது சமபடிச் 
சமச்சீர்க் கோவை எனப்படும் . 
எடுத்துக்காட்டு 

மாறிகள் x , y ஆனால் , படி 2 , 3 - ல் சமபடிச் சமச்சீர்க் கோவை 
களின் பொது வடிவங்கள் முறையே , 

a ( x + y ) + bxy 
a ( x + y ° } + b ( xy + y ) ஆகும் . 
* மாறிகள் x , y , z. ஆனால் , படி 2 -ல் சமபடிச் சமச்சீர்க் கோவை 
யின் பொது வடிவம் , ... - : 

a ( x + y + z ] + b ( xy + yz + zx ) ஆகும் . 

( iv ) வட்டச் சமச்சீர்க் கோவைகள் ( Cyclic Symmetrical 
expressions ) : a ( b - d) + b " ( c - a } + c * (a - b ) என்னும் கோவை 
யில் , -ம் , b- ம் ஒன்றுக்கொன்று மாற்றியமைக்கப்பட்டால் , அக் 
கோவை b*( a - c ) + a (c - b ) + c^{b + a) = -a ( b - c ) -b ( e - a) 

-5 ) என்றாகும் . அதாவது , கொடுத்த கோவை f (a , b , c ) 
யோடு இராசிக் குறியால் வேறுபடுவதாகின்றது . ஆகையால் , 


மீள் பார்வை 


11 


இதே 


எனினும் , இக் கோவையில் ஒரு வகைச்சீர் காணப்படுகிறது . 
கொடுத்துள்ள கோவையில் a ( b - c ) என்னும் முதல் உறுப்பி 
லுள்ள எழுத்துகளை வட்டச்சீராக மாற்றி யமைத்தால் , அதாவது 
a- க்குப் பதில் b- ம் ,b- க்குப் பதில் -ம் , C- க்குப் பதில் a-ம் எழுதினால் 
b " ( c - a ) என்னும் இரண்டாவது உறுப்பு வரக் காண்கிறோம் . 
இரண்டாவது உறுப்பில் 

மாறுதல்களைச் செய்தால் , 
மூன்றாவது உறுப்பும் , மூன்றாவது உறுப்பில் இம் மாறுதல்களைச் 
செய்தால் முதலுறுப்பும் கிடைக்கின்றன . 

இவ்வாறு தம்மிடத்துள்ள எழுத்துகளை வட்டச்சீராக மாற்றி 
யமைத்தாலும் , வேறுபாடு எய்தாத கோவைகள் வட்டச் சீர்க் 
கோவைகள் எனப்படும் . 
( v ) ஸிக்மா ( Z ) என்ற குறியீட்டு முறை ! 

ஒரு கோவை 
யானது வட்டச்சீர் உறுப்புகளைக் கொண்டிருந்தால் , அதன் முத 
லுறுப்பின் முன் மட்டும் கிரேக்க மொழி எழுத்தாகிய 2 (sigma ) 
என்ற அடையாளத்தைக் கொடுத்து , அக் கோவை முழுவதையும் 
சுருக்கமான வடிவில் எழுதலாம் , r a b என்றால் , ab + bc + ca 
எனப் பொருளாகும் . 


x + y + z + 2xy + 2yz + 2zx என்று நீளமாக எழுதுவதை 
2x + 22 xy என எழுதினால் போதும் . 


10. சில முக்கியமான முற்றொருமைகள் ( Some important 

identities )) 
1 . ( x + a ) ( x + b ) = x + x ( a + b ) + ab 
2. ( a + b ) = a + 2ab + b * 
3. (a - b ) = a - 2ab + b " 
4. (a + b ) + (a - b ) = 2 ( a + b ) 
5. (a + b ) - (a- b ) = 4ab 
6. ( a + b + c) = a + b + c + 2ab + 2bc + 2ca 
7. 1 [ {a - b ) + [b - c) + (c - a) ] = a + b + c - ab - bc - ca ; 
8. ( a + b ) (a- b ) = a - b " 
9. u + ab • + b • = (a + ab + b ) ( ae - ab + b ) 
10. * de + b® = ( a + b ) ( a * -ab + b ) 


12 


அடிப்படைக் கணிதம் 


- 11 , -as - be = ( a - b ) ( d + ab + b ) ; 


12 , ( x + a ) ( x + b )( x + c) = x + x ( a + b + c ) + x ( ab + be + ca ) 

+ abc 


13. ( a + b ) = a + 3a b + 3ab + be 


14. ( a - b8 = as - 3ab + 3ab " -b8 
15. a + be + c - 3abc = ( a + b + c ) [ a + b -+ -c - ab - be - ca ) 


16. ( a + b ) ( b + c ) ( c + a ) = za ( b + c ) + 2abc 

= La{ b + c ) + 2abc 
= Lab ( a + b ) + 2abc 
= ( a + b + c ) ( ab + bc + ca ) -abc 


17. ( a + b + c) = a + b + ce +3( a + b ) ( b + c ) ( c + a) 


18. ( a + b + c ) * -a - be - c = 3 ( a + b ) (b + c ) ( c + a ) 


19. La ( b - c ) = - ( a - b ) ( b - c ) ( c - a ) 


20. Labta - b ) = - ( a - b ) ( b - c ) ( c - a ) 


21. Ya [ b - c ) = ( a - b ) ( b - c ) ( c - a ) ! 


22. 2 ( x - y ) = 0 ; 


2 ( xr - y ") = 0 


23. 


Ex ( y - z ) = 0 ; 


Exr ( y - z " ) = 0 


11. தேராக் கெழுக்களைப் பற்றிய தத்துவம் ( Principle of 

undetermined coefficients ) 

x - ல் ஒரே படியுள்ள இரண்டு கோவைகள் சர்வ சமமானால் , 
அவை இரண்டிலும் x- ன் ஒரே அடுக்குள்ள உறுப்புகளின் 
கெழுக்கள் சமமாகும் . 


a 


( i ) 


12. விகித சமம் 
* ஆனால் , ஒவ்வொன்று 

a + c 
b 

பறும் - க்குச் சமம் . 

b + d 
b d ஆனால் , ஒவ்வொன்றும் --- க்குச் சமம் .: 


= 


மீள்பார்வை 


1 


13 


a 


ஆனால் , + 


( ii ) 


d + b r c + d 
ஆனால் , 
a - b 

a 


- 


ஆகும் . 


C 


e 


( iii ) 


- 


- 


= ... 


b 

ஆனால் , 
f | 

a + c + e + ... 
ஒவ்வொன்றும் 

- க்குச் சமம் . 
b + d + f + .. 


ஒவ்வொன்றும் 


pa + qc + re... 

-க்குச் சமம் . 
pb + qd + rf ... 


C 


e 


( iv ) 


- 


... 


என்றால் , 


a 


b . 


f 


SIS 


1 


/ps + 


ஒவ்வொன்றும் 

pa " + qc + ren + 

pbr + qd " + r / + ......... 
இங்கு p , q , r என்பன பூச்சியம் நீங்கலாக எம் மதிப்புகளையும் 
உடையனவாகலாம் . 


aa 


( v ) , 


al 
b, 


. 


b , 


as 
b . 


, 4.எனும் விகிதங்கள் ஒன்றிற்கொன்று 


சமமில்லாமலும் , 6 ,, b ,, b ........ எனும் பகுதி எண்கள் நேரெண் 
களாகவும் இருந்தால் , 


ar-Ea, + as + ... " 
b , + 5 , + b , + ... ... 

எனும் விகிதம் தரப்பட்ட விகிதங் 
களின் மிகக் குறைந்த விகிதத்திற்கும் மிகப் பெரிய விகிதத்திற்கும் 
இடையில் அமையும் . 


பயிற்சி 1 . 


1. அடைப்புகளை நீக்கிச் சுருக்குக ! 

a- [b- { 2a- ( 3b - a - 1 ) --- 2 } -3 ] 


( விடை 4a - 45 ] 


2. A = 3a + b - C , B = c + b - 2a , 

A - 2B - 3C ஐக் காண்க . 


C = h - 38 + என்றால் , 
( விடை : 16a - 4b - 6c ] 


3. x = 0 , y = -1 , z = 3 , w = - 2 என்றால் , 

x- ( y + 3z - w- ன் மதிப்பென்ன ? --- ( விடை ! -10 ] 


14 


அடிப்படைக் கணிதம் 


4. C = ( F - 32) ; C = 60 என்றால் F என்ன ? [ விடை 140 ] 


5. A = 2or ( r + h ) ; A = 748 ; 7 = 34 ; 1 = 7 ; h = ? 

( விடை 1 10 ] 


6. Y = Hrr h ; V = 1884 ; 7 = 3-14 , h = 8 ; r = ? [ விடை 1 15 ] 


7. சுருக்குக 1 
(3x - 1 ) (2x + 3 ) - 3 ( 5-4x) ( x - 2 ) 

[விடை 1 18x - 32x + 27 ] 


8. 3x3-2x - 15x + 14 ஐ x - 2 ஆல் வகுத்தால் , வரும் 
ஈவு , மிச்சம் காண்க . 

( விடை : 3x + 4x - 7 ; 0 ] 


9. 2x + x - 12x + 8x - 7 ஐ x + x - 6 ஆல் வகுத்தால் , வரும் 

ஈவு , மிச்சம் காண்க . (விடை : 2x - x + 1 ; x - 1 ] 


1 


10. பெருக்குக ! 

( 1 + P ) ( 1 + 2p ) ( 1 + 3p ) 


[ விடை : 1 + 6 p + 11p + 6p °] 


11. a + b = 2 என்றால் , ae + be + 6ab- ன் மதிப்பென்ன ? 

( விடை : 8] 


12. ( x + 2 ) ( 2x + 3 ) ( x + a ) என்னும் பெருக்கற் பலனில் , 
x - ன் கெழு 0 ஆனால் , a - ன் மதிப்பென்ன ? 

( விடை : a = -31 ] 


13. ( 1-21 + 31 ) ( 1 - t + 21 ) என்ற பெருக்கற் பலனில் 
t" - ன் கெழுவைக் கண்டுபிடி . 

(விடை : 7 ] 


14 . (2x - 3 ) ( 3x - 4 ) ( 4x - 5 ) ( 5x -6) -ன் தொடர் பெருக்கற் 
* பலனில் x , x- ன் கெழுக்களைக் கண்டுபிடி . 

( விடை : -634 ; - 1098 ] 


15. காரணிப்படுத்துக ! 

( விடைகள் ] 
( i ) pe + q * + 1 -3pq [ [ p + q + 1 ) ( p + - pq - p - q + 1 ] 
( ii ) a - 58* 5* + 45 + [ ( a + 2b ) ( a - 26 ) (a + b) (a - b] ] 


மீளபார்வை 


15 


( விடைகள் ) 
( iii ) 28-31a - 5a 

[ {4-5a ) ( 7 + a ) ] 
( iv ) pe -- 8P 

[ p ( p - 2 ) ( p + 2p + 4 ) ] 
( v ) ( a - 2a) -- { a - 2a ) -56 , [ ( a - 2a - 8 ) (a _ 2a + 7 ) ] 
( vi) ( x ^ + 5x + 1 ) (x ^ + 5x + 5 ) -5 

[ x ( x +5) ( x + 2 ) ( x + 3 ] ] 
( vii ) c2 - a + 2ab - be 

[ ( c + a - b ) ( c - a + b ) ] 
( viii ) x + 2ax - 2ay - y 

[ [ x - y ) ( x + y + 2a ) ] 
( ix ) ( x - y ) ( a - b ^ ) + 4ab xy 

[ (xa + yb + xb - ya ) ( xa + yb - xb +ya) ] 
( x ) x + x y + y 

[ ( x + xy + y ) ( x - xy + y") ] 
16. பின் வருவனவற்றிற்கு உத்தமப் பொதுக் காரணி 

( உ.பொ.கா. ) ( H.C.F. ) கண்டுபிடி . 
( j ) a - b2 , ( a + b " ) ; ( at + be ) 

[[விடை : ( a + b ) ] 
(ii ) x - x + x , x3 + 1 , x + x + 1 [ விடை : x - x + 1 ] 


t 


17. பின் வருவனவற்றிற்கு அதமப் பொது மடங்கு 

( அ.பொ.ம . )( L.C , M .)ாண்க. 
( i ) x3 - ye , x + x y + y , x + xy + y ? 

(விடை ! ( x - y ) ( x + xy" + y ] ] 
(ii ) a - a - 6 , ( a - 1 ) ( a - a + 1 ) -7a + 7 . 
( a + a ) : -- 14 ( a + a ) +24 

( விடை : ( a - 1 ) ( a + 2 ) ( a -- 3 ) ( a + 4 ] ] 


( விடை : ( a + 2 ) ( 2a + 1 ) ] 


18. சுருக்குக ! 

4 at -17a + 4 
( i ) 

2a - 54 + 2 
1 1 

2 
+ + 
1 - a 

1 + a 


4 


[1 
[ + ] 


X 


x + xy + y 
( iii) 
x + y x -y 

b 
( iv) 

-- 
( ( a - c ( b - C ) (b - a ) 


+ 


[ விடை : 01 


16 


அடிப்படைக் கணிதம் 


+ 


19. தீர்வு காண்க . 
4 6 

= 4 
x + y 
1 

2 
+ 
x + y 


+ 


- 


14 


[ விடை ! x = 3 , y = 1 ] 


20. தீர்வு காண்க . 

3x + 2y + 6z = 7 
2x + by + 3z = 2 
6x - 3y - 2z = 125 


( விடை ! x = 2 , y = -1 , 2 = 1 ] 


21. தீர்வு காண்க . 


= 3 


++ ; 
+ + + - 


5 


1 


+ 


= 4 


[விடை ! x = 1 , y = z , z = 3 ] 


= 


மீட்டர் 


1 

1 1 
22. தீர்வு காண்க 

11 

x + 3 35 

( விடை : x = -13 அல்லது 11 ] 
23. ஒரு மோட்டார் டிரைவர் 360 கி . மீட்டர் தூரம் 

பயணம் செய்கிறான் . அவன் தன்னுடைய வழக்க 
மான வேகத்தைவிட மணிக்கு 6 கி.மீட்டர் அதிக வேகத் 
தில் சென்றால் , மூன்று மணி நேரத்திற்கு முன்ன தாகவே 
போய்ச் சேருவான் . அவனுடைய வழக்கமான வேகம் 
என்ன ? 

(விடை ! மணிக்கு 24 கி.மீட்டர் ] 


24. ( x+ 1 ) ( x + 2) ( x + 3 ) ( x + 4 ) + 1 - ன் வர்க்க மூலம் என்ன ? 

( விடை : x + 5x + 5 ] 


25 , x -6x + 13x - 12x + 4- ன் வர்க்க மூலத்தைக் காண்க . 

( விடை ! x - 3x + 2 ] 


மீள்பார்வை 


17 


26. 4x- 20x3 + 37x " என்பது ஒரு சுத்த வர்க்கத்தின் முதல் 

மூன்று உறுப்புகள் என்றால் , மற்ற உறுப்புகளைக் கண்டு 
பிடி. 

( விடை - 30x +9] 


27 , 2x + ( 2a + 3b ) x3-12x + ( a - 5b ) x - 6 என்னும் கோவை 

x + x - 6 ஆல் சரியாக வகுபடுமானால் , a , b- ன் மதிப்பு 
களையும் , மற்ற காரணிகளையும் கண்டு பிடிக்க . 

(விடை : a = 2 ; b = -1 ; 2x - x + 1 ] 


28. ax + bx8 - 18x + 15x - 5 என்னுங் கோவை x - 3x +2 

ஆல் வகுபடும் பொழுது 4x - 7 ஆனது மிச்சமாகுமானால் , 
a . -க்களின் மதிப்பைக் கண்டறிக . 

* [ விடை : a = 1 ; b = 4 ] 


29 , x - 49x + a = 0 என்பதற்கு 3 ஒரு மூலமானால் , 4 - ன் மதிப் 
பையும் பிற மூலங்களையும் கண்டறிக . 

( விடை : a = 120 ; x = -8 or 5 ) 


30. + (1-1 ) x + ( m + 3 ) -ம் , x + l + 10 ) x- ( m+1 ) -ம் தனித் 

தனியாக ( x - 2 ) ஆல் மிச்சமின்றி சரியாக வகுபடுமானால் 
1 , m என்பவற்றின் மதிப்புகள் யாவை ? ( விடை : -7,9 ] 


31. x - 2 , x - 3 , x + 3 என்பவற்றால் வகுபடும்போது , 

முறையே 9 , 24 , - 6 என்பன மீதிகளாகக் கிடைத்தற்குரிய 
இருபடி சார்பினைக் கண்டறிக . ( விடை : 2x + 5x -- 9 ] 


32. பின்வரும் வட்டச்சீர்க் கோவைகளை முழுவதாக எழுதிச் 
சுருக்குக . 

1 

+ 
b 


( ii ) 2 ( a - b ) ( a + b - c ) 


( விடை : 2 ( a + 6 -- c ); 0 ] 


33. மீதித் தேற்றத்தைப் பயன்படுத்திப் பின்வருவனவற்றைக் 
காரணிப் படுத்துக : 

விடைகள் ! 


( j ) Ya ( b - c ) 

[ - { a - b ] { b - c ) ( c - aj ] - 
( ii ) 2 a b ( a - b ) 

[ - ( a - b ) ( b - C ) (c - a) ] 
( iii ) a ( b - c ) 

[ { a - b ) ( b - c ) ( c -- a )] 
( iv) a ( b - C) - - (a - b ) (b - c ) ( c- a ) ( a + b + c ) ] 


2 


18 


அடிப்படைக் கணிதம் 


34. x , y , z- ன் இருபடி ஓரினச் சமச்சீர்க் கோவை யொன்றில் 

x = 0 , y = 1 , z = -1 எனப் பிரதியிட்டால் , அதன் மதிப்பு 
1 ஆகிறது . x = 1 , y = 0 , z = 1 எனப் பிரதியிட்டால் , 
அதன் மதிப்பு 7 ஆகிறது . கோவையைக் காண்க . 

( விடை : 2 ( x + y + z ) +3 ( xy + yz + zx ) ] 


35. x , y- ன் மூன்று படியுள்ள ஓரினச் சமர்சீர்க் கோவை 

யொன்று x = 1 , y = 2 என்று பிரதியிட மதிப்பு 21 - ம் , x = 1 
y = 1 என்று பிரதியிட மதிப்பு 6- ம் பெறுமாயின் , அக் 
கோவையைக் கண்டுபிடிக்க . 

[ விடை ! x + ye + 2 (xy + xy ] ] 


- 


36. x ஐ ( x - 2 ) - ன் சார்பாக எழுதுக . 

( விடை : x = (x- 2 ) + 6 ( x- 2 ) +12 (x- 2 ) +8] 


37. 4x - 5 = A . ( x - 1 ) + B ( x - 1 ) + C ஆனால் , A , B , C- ன் 

மதிப்புகளைக் காண்க . ( விடை ! A = 4 , B = 8 : C = -1 ] 


38. 4x " -12x + 6 ஐ A ( x - 1 ) ( x - 2 ) + B ( x - 2 ) ( x - 3 ) 
+ C ( x -- 3 ) ( x - 1 ) என்ற வடிவில் வரைக . 

[விடை ! A = 3 , B = -1 , C = 2 ) 


39. ax + bx y + cxy + dye + ex + fxy + gy - hx + ky + l 

என்பது x , y என்பன வரும் விகித முழுக் கோவை 
யாகும் . இதில் மிகக் குறைந்த மாறுதல்களைச் செய் , 
அல்லது உறுப்புகளை நீக்கு . இதை x , y என்பனவற்றின் 
தரம் மூன்றுள்ள ( i ) சீர்க்கோவையாக ( ii ) ஓரினக் 
கோவையாக ( iii ) ஓரினச்சீர்க் கோவையாக எழுதுக 

( விடைகள் 
( i ) ax + bxy + bxy + ays 

+ ex + fxy + ey + hx + hy + l 
( ii ) ax + bxy + cxy " + 4ys 

( iii ) ax+ bxy +bxy + ay ] 
40. : F ( x ) = x - px + g , f ( x ) = x + px + q என்றால் , 

f ( 2 - x) - F ( x - 2 ) - ன் மதிப்பைக் காண்க . 


2. அடுக்குக் குறிகள் , 
அடுக்குகள் , மூலங்கள் 
( Exponents , Powers , and Roots ) 


1. அடுக்குகள் 

விளக்கம் ! p என்பது ஒரு நேர் முழு எண் ( positive integer ) 
எனின் , a - ன் p காரணிகளின் பெருக்கற்பலன் , aP என்று குறிக் 
கப்படும் . 


( அதாவது ) axaxax ............. p காரணிகள் = ap 
aP என்பது a- ன் p ஆவது அடுக்கெனப்படும் ( power ) 
P ஆனது a- ன் அடுக்குக் குறியெனப்படும் ( index) 
a ஆனது அடுக்கின் அடி (base ) எனப்படும் . 


2. நேர் முழு எண் அடுக்குக் குறிகளைப் பற்றிய விதிகள் ( The 

Index Laws for positive integers ) 
a- ம் , ந - ம் பூச்சியம் நீங்கலாகிய யாதொரு மெய் எண் 
களாகியும் , 1 - ம் , 7 - ம் யாதொரு நேர் முழு எண்களாகியும் இருக்கு 
மானால் , 


விதி 1. amxar = am + n 


am 


விதி II . 


= am 1 அல்லது 


1 
an - m , 


n என்பதற்கேற்ப . 


an 


விதி III . ( am ) r = amr = ( ar ) m 


20 


அடிப்படைக் கணிதம் 


விதி IV . ( ab m = am bme 


கிளைவிதி 1 ( abcd ...... }m = ampmcmum ......... 


am ) 


விதி V. 


v. ( 3 ) -- 


bm 


நிரூபணம் | 
விதி 1. ammar = ( axaxa ........ m காரணிகள் வரை ) 

X ( axaxax ...... n காரணிகள் வரை ) 
= axaxax . ..... ( m + n ) காரணிகள் வரை 


= am + n 


( குறிப்பு 1 -இப் பலனை மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட 
காரணிகளுக்கும் விரிவு படுத்தலாம் . ) 


ஆகவே , m , n , p ..... நேர் முழு எண்களானால் , 
ambaryaPx . 

...... = am+ n+p ... எனப் பெறலாம் . 


am 


விதி II . 


- 


axaxax .......... m காரணிகள் வரை 
axaxax ......... n காரணிகள் வரை 


an 


m > n ஆனால் , பகுதியிலுள்ள எல்லாக் காரணிகளும் தொகுதி 
யிலுள்ள n காரணிகளைப் போக்கி , தொகுதியில் ( m - n ) காரணி 
களை மட்டும் நிறுத்தும் 


am 


= axaxax ...... ( m - n ) காரணிகள் வரை 


= amrn 


m < n ஆனால் , தொகுதியிலுள்ள m காரணிகளனைத்தும் ,. 
பகுதியிலுள்ள m காரணிகளைப் போக்கி எஞ்சிய ( n - m ) காரணி 
களை மட்டும் பகுதியில் நிறுத்தும் 


am 


1 
axaxa ........ ( n - m ) காரணிகள் வரை 


an 


- 


1 


enn 


அடுக்குக் குறிகள் , அடுக்குகள் , மூலங்கள் 


21 


விதி III . ( am ) r = anxamxamx .......... காரணிகள் வரை 


1 


m + m + ....... உருப்புகள் 


- 


amn 


விதி IV . ( ab ) m ( ab ) X ( ab ) X ........... 1 காரணிகள் வரை 

= ( axaxax ....... m காரணிகள் வரை ) 
( 

) 


x (bxbxbX ......... m காரணிகள் வரை ) 


= am bm 


விதி V. 


A b 

X 
b 

X X ... m காரணிகள் வரை 
b b 


axaxax ............. காரணிகள் வரை 
bxbxbX............. m காரணிகள் வரை 


am 
hm 


3. பின்ன , பூச்சிய , எதிரெண் அடுக்குக் குறிகள் 

மேற்கண்ட விதிகளைப் பின்ன , பூச்சிய , எதிரெண் அடுக்குக் 
குறிகளுக்கும் விரிவு படுத்தலாம் . 


ஆனால் , நாம் அதைச் செய்யுமுன் , பின்ன , பூச்சிய எதிரெண் 
அடுக்குக் குறிகளின் பொருளை அறிதல் வேண்டும் .. 


P ஆனது ஒரு நேர் முழு எண் அல்லாத விடத்து , பிரிவு 1 - ல் 
கொடுத்த விளக்கம் அர்த்த மற்றதாகும் . 


ஆயினும் , அடிப்படை அடுக்குக் குறி விதியாகிய am xan = am + n 
என்பது நேர் முழு எண்களுக்கே நிரூபிக்கப் பட்டாலும் , அது 
அடுக்குக் குறிகளின் எல்லா மதிப்புகளுக்கும் உண்மையாகுமெனக் 
கொண்டு , p- ன் பின்ன , பூச்சிய , எதிரெண் மதிப்புகளுக்கும் 
விளக்கத்தை வருவிக்கலாம் . 


( i) பூச்சிய அடுக்குக் குறியின் பொருள் 

amma = am + o = am 


22 


அடிப்படைக் கணிதம் 


-- 


a பூச்சிய மன்றாயின் , ஒவ்வொரு பக்கத்தையும் am ஆல் 
வகுக்க : 


amXa 


am 


am 


am 


( அ.து ) a = 1 


( a # 0 ) 


-- 


( குறிப்பு : (00 என்பது தேரப்படாத நிலைமையது ஆம் . ) 


( ii ) எதிரெண் அடுக்குக் குறியின் பொருள் 
a என்பது பூச்சியம் தவிர ஏதேனு மோர் 


எண்ணாயின் , 


a - m xam = a -m + m = a = 


1 


ஃ . 


am 


= 


( a + 0 , m ஏதேனுமொரு விகிதமுறு எண் ) 


am 


1 


இதனோடு , am = 


ஆகும் . 


am 


( குறிப்பு ! இவ் விளக்கத்திற்குப் பின் , இரண்டாம் விதியில் 
கண்ட இரண்டு வகைகளுக்கும் வேறுபாடு காட்ட வேண்டு 
வதில்லை . 


ஏனெனில் 


1 
an -m . 


= ) 

a (n- m ) = a ( m-") ] 


எடுத்துக்காட்டு ! 


11 


a - 4 = 


등 


1 
125 


1 
58 | 


5-3 , 


m 


( iii ) p = என்று கொள்க [ m ஒரு முழு எண் , 1 ஒரு 
நேர் முழு 

எண் 

ஆகுக . ) 


n 


1 


( குறிப்பு : 


a n 


Ka ]| 


.. 


( 4 )"- ( ar ) (ar ) ( armyn ...... 


n காரணிகள் வரை 


அடுக்குக் குறிகள் , அடுக்குகள் , மூலங்கள் 


231 


m 


m 
+ 


+ 


": ) .... 


..n உறுப்புகள் வரை 


n 


1 


= a 


n 


n 


= a 


= am 


ஃ ( am / n )" 


= am 


ஃ . 


am / n 


Kam 


( அதாவது ) am / " என்பது am- ன் ஒரு n படி மூலமாகும் . 


2 


( எ - டு ) 


* 
Na ; x 


1 


= 


1 
as / 


3 


4. ஆகவே , m , n நேர் முழு எண்களெனக் கொண்டு நிறுவப் 
பட்ட ஐந்து விதிகளும் , நேர் முழு எண்களுக்கு மாத்திரமின்றி , 
எல்லா விகித முறு எண்களுக்கும் பொருந்துமெனக் கொண்டு , 
a , a - n , am "-க் குரிய மதிப்புகளை வருவித்துக் கொண்டோம் . 


இனி, மறுதலையாக மேல் 3 ஆம் பிரிவிலுள்ள மூன்று பலன் 
களையும் வரையறை 

இலக்கணங்களாகக் கொண்டு , பின்ன , 
பூச்சிய , எதிரெண் அடுக்குக் குறிகளுக்கு இப்பொழுது கொடுத்த 
பொருளுடன் அடுக்குக் குறி விதிகள் எல்லா விகிதமுறு மதிப்பு 
களுக்கும் உண்மை எனக் காட்டலாம் . 


5. விளக்க மாதிரிகள் 


மாதிரி 1 ! சுருக்குக : 

8-213 + 9-1 

( -64 ) 118 


3X -2 


8- / 3 = ( 28 ) - / 


= 2 


= 2-2 


+ = 1 


1 
22 


1 


19-1 = N - 

N = ! 
( -64 ) { ( - 4 ) } 1/8 

( அல்லது ) ( -64 ) 


- 4 ; 


-- 


- 


3 -64 


24 


அடிப்படைக் கணிதம் 


. கொடுக்கப்பட்ட பின்னம் = 


+1 


7 
48 


மாதிரி 21 


x = yz , y = zx , z = x ஆகுமாயின் , 

xyz = 1 என்று நிரூபிக்க . 


xxyz = [ * ] zx 


-- 


= ( z } zx = ( zx ) = y = x = x 


.. xyz = 1 


மாதிரி 3 : 


சுருக்குக ! 

1 
1 - xa -b + xa - c 


+ 


1 

+ 
1 + xb -c + xb - a 


1 
1 + xe - a - xe - 5 


1 


1 
1 + xa- b + x 


xa 


1+ 


xa 
xb 


+ 


xC 


χοχο 
xbxe + xxe + xaxs 


xb + c 
xa+ b + xb + c + xc+ a 


xc + a 


இதே போல் , 


1 
1 + xb - c + 5 


xa + b + xb + c + xc + a 


ஆகும் . 


மேலும் , 


1 
1 + xc - a + xc - 6 


3 


xa+ b 
xe+6 + xb +c + xc + a ஆகும் . 
xb + c 


.. மதிப்பு = 2 


xa+ b + xb+ c + xc+ a ) 


xb + c + xc + a + xa + b 
xa + b + xb + c + xc + a 


1 


மாதிரி 41 


+ mn + 


+ n + 


2 . 


2 
m 


( * ) - (F ) 


( 


) 


i tim tim 
= 1 எனக்காட்டுக . 
- 


xm 


அடுக்குக் குறிகள் , அடுக்குகள் , மூலங்கள் 


2 


m + mn + 


2 
21 


xht 


m + mn + 
( xmn) 


தற்பொழுது , ( 


- 


( x ) 


xn 


8 
m 


8 
1 


. : -- 


எனவே , இடது பக்கம் = x 


3 


n * + ne - l + -me 


x® 


- 


1 


= 8v - 1 


மாதிரி 5 : தீர்வு காண்க ; 
( i ) 5x + y 25v - x ; ( ii ) 28x + y 

5x + y = 25v- * = ( 5 ) v - x 
28x+ y = 8v - 1 (( 23) v - 1 = 28y - 3 


= 52y - 2x 


... (i ) 
.... (ii ) 


ஆகவே , ( i ) - ல் இருந்து , x +y 2y - 23 

... ( iii ) 
( ii ) - ல் இருந்து , 3x + y 3y - 3 

... (iv ) 
( iii ) , ( iv ) ஐ விடுவிக்க , x = 1 , y = 3 எனவரும் , 


பயிற்சி 2-1 . 


1. சுருக்குக 


( i ) (c*/*B* ") x (; ) = ( al) " 


[ விடை ! ale b5 ) 


( ii ) ( aby a = 3 -03 


2b8 


( விடை ! -a * 1 / * b / ] 


(iii ) ( a ) = (b ) x (ab) = b x d = ( a x ) 

[ விடை ! al | b11 ] 


1 


( iv ) 87 + 273 


( விடை : 5/6 ] 


( v) 


6m + 1 . 10m - n - 14m + n- 2 - 20 

4m • 32m + n 25m - 1 


( விடை ! 2/3 ] 


26 


அடிப்படைக் கணிதம் 


( ri (F ) " ( E ) ". (E ) " - ( விடை ) ; 1 ) 


. 


( vii) ( xb -c ) be : 


( xs - a ) ca 


( xe -by a 


( விடை ! 1 ] 


xr | 


pg 


(விடை ! 11 


P 


(vi ) or / / 

* 
(tk)[ = * . (as) *. ( ** ( விடை : 11 

(-+ )* ( * ) ( 2 ) (விடை 1/3 ) 
(xi } ++ + + 
( xii) (x +1) - (x -1}+ + (x + y) + (x -1 )* 

[ ++( - 1) + ( x +1 + - (x - 1) 


[ விடை ! 1 ] 


( விடை 1 2x ] 


(xiii) 


( l - a ) ( 1-6-1) 

+ 
1 + a - 15-1 


a + b - a - l_b - 1 
ab - a- 5-1 [ விடை ! 1 ] 


a + he - ar --- - 
( xiv ), 

1- anbe - abi 


( u - a ) ( b - 6-1 ) 
ab + alb - 1 

( விடை 11] 


2 . 


a 


xb b / xe -a, 

1 , ( x + 1 ) ஆனால் , 
a , 5 , என்றவற்றுள் எவையேனும் இரண்டு சமமாக 
இருக்கும் எனக் காட்டு . 


3. : 5290 பெரியதா அல்லது 3100 X 4160 பெரியதா ? ஏன் ? 


A. .xyp " = 4, xyq~ = 5, xy - 1 = ¢ எனின் , 

aer brP . cPq = 1 என நிறுவுக . 


அடுக்குக் குறிகள், அடுக்குகள் , மூலங்கள் 


21 


5. ax = bc ; by = ca ; cz = ab ஆனால் , 

1 1 

1 
( i ) + 

1 எனக் காட்டுக . 
1 + x 1 + y 1 + z 


+ 


- 


( ii ) இது பற்றியேனும் , அல்லது வேறு வகையினாலேனும் 

xyz = x + y + z + 2 என நிறுவுக . . 


6. 


mnp 


- 


1 என்று 


( i) x = am , y = an , xhym = ap ஆனால் , 

நிரூபி . 


1 


( ii ) amn 


( am ) " ஆனால் , m = n " -1 என்று காட்டுக . 


x \xp 


( iii ) xv = yx ஆனால் , 


( 3 ) 


* எனக் நிறுவுக . 


1 
( iv ) a = by = ab ஆனால் , + 

* 


1 
y 


-- 


1 எனக் காட்டுக . 


1 


1 


2 


என 


( v ) a * = bv = cz ; b = ac ஆனால் , 

நிறுவுக . 


X 


Z 


( vi ) a = px , b = py ; arbx = p (x+ y) எனில் , 
11 1 

= 1 என்று காட்டுக , 


7 . 


( i } x + y3 + z + = 0 ஆனால் , ( x + y + z ) * = 27xyz என 

நிறுவுக . 


( ii ) y = x + xx + 1 ஆனால் , x = } { y - y - 1 ) என்று நிரூபி . 


( iii} x = 23-23 ஆனால் , 2x + 6x = 3 என நிறுவுக . 


8. தீர்வு காண்க : 

(i ) 28y - 1 = 8x + y ; 3x+ 3y = 9x- ( விடை : x = -3 , y = -3] 


( ii ) ab = za ; a = 25 


( விடை ! a = 4 , 5 = 2 ] 


1 
( iii) 64x = 

2561 


= 2012 


( விடை : x = 1 ; y = - * ] 


, 
28 

அடிப்படைக் கணிதம் 
9 . வர்க்க மூலங் காண்க ! 
(i ) 4m - 2m + 1 • 3 +91 

( விடை . 2m - 31] 
( ii ) 25P + 24 + 1 5P + 49 

( விடை ! 5 + 24 ] 
10 .. abc = 1 ஆனால் , 

-1 
( 1 + a + b ) + (1 + b + c ) + (1 + c + a - 1 ) 1 

எனக் காட்டுக . 
6. விகிதமுரு மூலங்கள் ( Surds ) 

1 : : விகித முறு எண்கள் : தொகுதியும் , பகுதியும் முழு 
எண்களாகக் கொண்ட எண்கள் விகிதமுறு (rational ) எண்கள் 


விகிதமுரு 


எண்கள் 


2. இவ்வாறு அமையாத 

எண்கள் 
எனப்படும் . 


வை பல வகைப்படும் : 
( i ) = 3+1416............ = 2• 71828 ...... 


(ii ) 2 , 3 , 5 , ..... 3/2 ,........ 


இவற்றின் மூலங்களைக் காண முற்படும் போது , அவை முடி 
வற்ற எண்களாவதைக் காண்கிறோம் . 


இவை விகித முறு எண்களின் விகிதமுறா மூலங்கள் ( surds ) எனப் 



படும். - 


( iii ) // 2 + 3 , 33- 5 , 


......... 


தான 


இவை விகிதமுறா எண்களின் விகித முறா மூலங்களாகும் . 
( குறிப்பு 112 

S /2 = 1-414 ...... நாம் / 2 ஐ எத்தனை தசமஸ் 
சுத்தமாக வேண்டுமானாலும் கண்டு கொள்ளலாம் . 
அண்மைக் காலம்வரை - இம் மாதிரி எண்களைப் பொருளற்ற 
எண்கள் ( absurd numbers ) என்று குறிப்பிட்டார்கள் . மனிதனின் 
கணித வளர்ச்சியில் அக் காலத்தில் அவன் அடைந்த நிலையை இச் 
சொல் குறிக்கின்றது . 

ஆனால் , இப்பொழுது / 2 போன்ற 
எண்கள் இதர எண்களைப் போன்றனவே எனத் தெரிந்தும் , அப் 


29 


இங்குப் பகுதியை விகிதமுறுத்தற்கு, விகிதமுறா மூலத்தின் துணைக் 
அடுக்குக் குறிகள் , அடுக்குகள் , மூலங்கள் 
பெயரில் மாற்றம் செய்யவில்லை . ஏனெனில் , மனிதன் கணித 
வளர்ச்சியில் அக்காலத்தில் அடைந்த நிலையை இச் சொல்லால் 
நாம் அறிய முடிகிறது . இச் சொல்லே , நாளடைவில் : surds 
என மாறிற்று . 
7. விகித முறுத்தல் ( Rationalisation ) 

ஒரு பின்னத்தின் பகுதியில் ஒரு விகிதமுறா மூலம் இடம் 
பெற்றால் , அப் பின்னத்தின் மதிப்பைக் காண்பதில் நாம் தோராய 

1 
மதிப்பைத்தான் பெறமுடியும் . எடுத்துக்காட்டாக 

-ன் மதிப் 

K3 
பைப் பெற வேண்டுமானால் , முதற்கண் 3 - ன் மதிப்பைக் காண 
முற்படும்போது அது ஒரு முடிவற்ற எண்ணாகும் . ஆகவே , நாம் 
தோராய மதிப்பாக 3 = 1.7321 எனக் கொள்கிறோம் . இதில் 

1 

. 

N3 
வது ) 1 ஐ / 3 ஆல் வகுக்க முற்படும்போது அஃது ஒரு முடிவற்ற 
எண்ணாகும் . ஆகவே , இதிலும் நாம் ஒரு தோராய மதிப்பையே 
கொள்ள வேண்டும் . ஆகவே , இரு பிழைகள் ஏற்படுகின்றன . 

இதைத் தவிர்க்க , நாம் விகிதமுறா மூலங்களைப் பகுதியில் 
இடம் பெறாமல் செய்முறை மேற்கொள்ள வேண்டும் , இச் செய் 
முறைக்கு விகிதமுறுத்தல் ( Rationalisation ) எனப்படும் . 

ஏதேனுமொரு மூலத்தை விகிதமுறுத்த , அதைத் தக்க 
காரணியால் பெருக்க வேண்டும் . 
எடுத்துக்காட்டு : 

( i) 3 ஐ 73 ஆல் பெருக்க , 3 என்ற விடை கிடைக்கிறது . 
( ii) / a + ஐ a- 5 ஆல் பெருக்க , a - b 
விகிதமுறு எண் கிடைக்கிறது . இவை ஒன்றுக்கொன்று துணை 
விகிதமுறா மூலங்கள் (conjugate surds ) எனப்படும் . 
மாதிரி 11 

1 
விகித முறுத்துக : 

1 + 2 +03 


என்ற 


! 


கோவையைக் காரணியாகக் கொள்ளுதல் வேண்டும் , 


30 


அடிப்படைக் கணிதம் 


1 


- 


1+ 2 - 3 
( 1+ 2+ 3 ) ( 1+ 2- 3 ) 


1 + 02 + 3 


1+ 2- 3 
( 1+ / 2 ) - ( 3) 


1+ 2 - 3 
1 + 202 + 2-3 


- 


1+ 2- 3 

2/2 
மீண்டும் பகுதி , தொகுதிகளை 2 ஆல் பெருக்க , நாம் பெறுவது ! 
1+ 2 - 3 12 

X 
242 

M2 


/2{1+-/2- /3 = 2+.,/2-16 


4 


( குறிப்பு : ( 1 + 2 + / 3) க்கு ஏற்புடைய மற்றொரு துணைக் 

கோவை 1+ / 3 -- / 2 ) ஆகும் . ( 1+ 3- 2 ) ஐப் 
பெருக்கியாகக் கொண்டு செய்து பார் . ] 


மாதிரி 2 . 


a + b $ ஐ விகிதமுறு எண்ணாக்கும் காரணியைக் காண்க . 


a = x ; 3 = y எனக் கொள்க . 


2 , 3 - ன் அ . பொ . ம . 


6 


* = ( a ) = d ; 


y = {b } ) = b 


ஆகவே , a , b விகிதமுறு எண்களாகும் . 


விகிதமுறு எண்ணாகும் . இது x + y . ன் 


x - y : ஒரு 
மடங்காகும் . 


ஆகவே , விகிதமுறுத்தும் காரணி , 
வகுத்துக் கிடைக்கும் ஈவு ஆகும் , 


x - y ° ஐ x + y ஆல் 


அடுக்குக் குறிகள் , அடுக்குகள் , மூலங்கள் 


31 


( x - y ° ) = ( x + y ) ( x - x + y + xy - x ye + xy " - y" ) 


. விகித முறுத்தும் காரணி - xy + xy - xy + xy - y 


அதாவது a 


3- as + a _ab +as- ந்த 


பயிற்சி 2-2 . 
1 , கீழ்க் கண்டவற்றுள் எது பெரியது ? 


( i) 314 அல்லது 6 ( ii ) 11 அல்லது 1/23 


2. / 3 , 120 , 1/30 , 1/60 இவற்றை ஏறு வரிசையில் 

எழுதுக . 


( 


3. சுருக்குக : 

2 
3 | M7 


( i ) ,---- + 1 


( ii ) 


( 15 + 505 ) ( 5-2 ) 

5-05 


(விடை : + 1+ 73] 

விடை : 415 ) 
(விடை : x - u ] 


( iii ) 


xx+ 3x - 4x x 

4 + Nx 


1 


1 


( iv ) 


1 
+ 

2- 3 


( விடை : 3 ] 


03 


02-1 


--- 


4. பின் வருவனவற்றை விகிதமுறு எண்ணாக்கும் காரணி 

யைக் காண்க : 
( i ) / 2 - 33 

( விடை : 2"/,+ 22-31 + 2°IP3*1*+ 2•3 + 243 / +33 ) 


( ii ) 3 / 25-315 + 89 


( விடை 35+ 9/3 ] 


5. பகுதியை விகித முறுத்துக . 
1 

விடை ! 
02 + 3 + 5 


(1) 2543 


(2: 3 


2 3 + 302- 30 

12 


32 


அடிப்படைக் கணிதம் 


1 

51 / 8 + 1 
( ii ) 

6 
3/25 - 35 + 1 
1 

41-11 
( iii) 

3 
1+ 34+ 316 
( i ) x = 2+ 1 ஆனால் , x + x - ன் மதிப்பைக் காண்க . 
(ii ) x = 3 - 12 ஆனால் , x + x- ன் மதிப்பைக் 

காண்க . 


1+ 4 


6 . 


J5-2 
( iii ) x - 

5 + 2 
மென்று காட்டுக . 


ஆனால் , x + + ஒரு முழு எண்ணாகு 


(iv ) x = 1 ( 5- 21 ) ஆனால் , 


( x + y ) - 5 (r + = ) + ( x + 1 ) -0 


எனக் காட்டுக . 


( v) x = 1 ( 3+ 5 ) ஆனால் , 

1 
x3 + 

-2 
x3 
மதிப்பைக் காண்க . 


-ன் 


( விடை 1 59 ] 


7 . 


/ 3- / 2 + 1 + 

J3 + I2-1 
1+ 2 + 3 1+ 2-13 


203 எனக் காட்டுக . 


8. தீர்வு காண்க ! 

1 
N2 + x MN2 


82 


-- 


1 
N2 - x + 2 


-- 


9 . 


x = // 3/2 ஆனால் , 
1 + x 

-1 - x 
1 + 1 + x 

+ 

1-11 - x 


- 


1 எனக் காட்டுக . 


. 


2-3 


10 . 


+ 


2 எனக் 


2 + // 3 
02+ ( 2+ 3 ) 
காட்டுக 


12-12-13 


அடுக்குக் குறிகள் , அடுக்குகள் , மூலங்கள் 


331 


8. தேற்றம் . 


5. a விகிதமுரு மூலங்களாகவும் , a , C விகிதமுறு எண் 
களாகவும் ஆகுமிடத்து , a + NE = c + ld ஆனால் , அப்பொழுது 
a = c , b = d ஆகும் . 

a + MB c + va 


டப் பெயர்ச்சி செய்கையில் , a = c + 5 = 1 எனப் 
பெறுகிறோம் . 

இரண்டு பக்கங்களையும் வர்க்கப்படுத்த , நாம் பெறுவது 
( a - c ) +2{ a - c ) b + b = d ஆகும் . 


( அதாவது ) 2 ( a - cm = d - b- ( a - c ) 
இப்பொழுது , 5 விகிதமுறா எண்ணாகும் . 


( a - c ) +0 ஆனால் , ஒரு விகித முறாக் கோவை , ஒரு விகிதமுறு 
கோவைக்குச் சமம் என்ற நிலை ஏற்படுகிறது . இஃது அர்த்தமற்ற 
தாகும் . 


ஆகவே , a - c பூச்சியத்திற்குச் சமமாதல் வேண்டும் . 


C 


ஆகவே 5 = d 


[ குறிப்பு ! a + N = c- / d ஆனால் , 
அப்பொழுது a- b = c - V ஆகும் . ] 


9. ஈருறுப்பு விகித முரு எண்ணின் வர்க்க மூலம் 

மாதிரி ! 70-15 / 3 - ன் வர்க்க மூலத்தைக் காண்க : 


770-15 < / 3 = / x- /y எனக் கொள்க . 


இரு பக்கங்களையும் வர்க்கப் படுத்த , நாம் பெறுவது 

70-15 / 3 = x + y - 2 / xy 


3 


34 


அடிப்படைக் கணிதம் 


இனி , முழு எண் உறுப்பையும் , விகித முறா மூல.உறுப்பையும் 
தனித்தனியே சமன்படுத்த , 
x + y + 70 

... ( 1) 


... ( ii) 


2 / xy = 15/3 ஆகும் 
இவற்றிலிருந்து , x + y = 70 

4xy = 675 என்றறியலாம் . 


இனி , ( x - y ) = { x + y ) -4xy ஆதலால் , 

( x - y ) = 4900- 675 = 4225 


. x - y = 65 ஆகும் . 


... ( iii ) 


( i ) , ( iii ) சமன்பாடுகளை விடுவிக்குங்கால் , 
135 

5 
21 

ஆகும் . 
2 


* = 


/ 70-15,/3- / > - / 


5 
2 


10. மூவுறுப்பு விகித முரு எண்ணின் வர்க்க மூலம் 

( Wx+ y + z) = x + y + z + 2 / xy + 2 / yz + 2 / zx ஆகும் . 


( அதாவது ) (vx + y + < / z ) = a + / b + c + vd என்ற 
வடிவில் அமைகிறது . 


மறுதலையாக , 


a + b + c + Id = </ x + vy + z எனக் 


கொள்ளலாம் . 


மேலும் (Nx + y - // z ) = x + y + z + 2 / xy 

- 2 // xz - 2 yz 
= a + b - ic - v/ d ஆகும் . 


ஆகவே , a + / b - c- / d என்ற கோவையின் வர்க்கமூலம் 
/ x + y + / z எனக் கொள்ளலாம் , 


அடுக்குக் குறிகள் , அடுக்குகள் , மூலங்கள் 


35 


மாதிரி ! 10- 24-2010-2015 - ன் வர்க்க மூலம் அறிக . 


/ 


10- 24 + 2 / 10 - 2015 = + - 2 எனக் கொள் 


வோம் . 


இரு பக்கங்களையும் வர்க்கஞ் செய்க . 
ஃ 10- 24 + 2 10- 2 15 = x + y + z + 2 xy 

- 2 / xz -2 yz 


விகித முறும் பாகங்களைச் சமன்படுத்த 


. x + y + z = 10 


விகித முறாப் பாகங்களைச் சமன்படுத்த , பின் வருவன பெறப் 
படும் . 


2 / xy = 2 / 10 


( ii) ( அதாவது ) My= 10 


--- 2 // xz = - / 24 


( iii ) 


Nxz + NG 


--2 / yz = -2 / 15 ( iv ) 


Myz = 15 


இவற்றை வர்க்கங் காண , xy = 10 , xz = 6 , yz = 15 ஆகும் , 
xyXxz 

10X6 
yz 

151 


இனி , 


( அதாவது ) x = 4 : x = 2 ஆகும் 


இதையொட்டி , y = 5 ; 2 = 3 ஆகும் 


இதைக்கொண்டு , x + y + z = 2 + 5 + 3 = 10 ஆகும் 

ஆகவே ( i) - ல் காட்டிய சமன்பாடு - சரிப்பட்டு நிற்கக் 
காண்கிறோம் . 


( இது நமது விடையைச் சரி பார்க்கப் பயன்படுகிறது ) 


தேவையான வர்க்கமூலம் = / 2 + 15 

2+ /5-13 ஆகும் : 


36 


அடிப்படைக் கணிதம் 


பயிற்சி 2.3 . 
1. வர்க்கமூலங் காண்க . 

( i ) 5- / 24 


[ விடை : / 3-12] 


( ii ) 134+ 6292 


( விடை : 11+ 13 ] 


(iii ) 89 + 28 / 10 


[விடை : 7 + 2 / 10 ] 


( iv ) 181-1205 


[விடை ; 64 /5-1] 


( v ) 14-675 


( விடை 13-15 ] 


2. ( i ) சுருக்குக : 


/ { / )} 

4+ 5+ (17-4 /15 } (விடை 1 + / 3 ] 
( i ) /[-3+ /{ ++ 45+ / 17-4,/13} ] 


= 1 என நிரூபிக்க . 


3 , சுருக்குக ! 
15 + 1 

M5-1 

. + 
N5- 2 / 5 - F02 


2015- 2 
N89-28 / 10 

2015 ( 85-1 ) ] 
( விடை : 

3 


1 


1 


2 


4 .. 


18-2015 


M12-2035 
எனக் காண்க . 


M10 + 2121 


1 


3 


4 


5 . 


N11-20/ 30 
எனக் காண்க , 


V7-2010 


N8 + 403 


1 + x 


13 ஆனால் , 


- 


1 - x 
1-01 - x 


6. x = 

2 
என்று காட்டுக , 


1+ 1 + x 


1 


37 


அடுக்குக் குறிகள் , அடுக்குகள் , மூலங்கள் 


2 + // 3 | 


7 . 


( 


+ 


2-03 
/2-02- 3 


= 2 


172 + 72 + 3 


என்று காட்டுக . 


8. பின் வருவனவற்றின் இருபடி மூலங்களைக் காண்க . 
( i ) 10 + 2016 + 2 / 10 + 2 / 15 

[ விடை ! / 2 + 3 + 15 ] 


( ii) 35-12 / 6 + 6010-4 15 

( விடை ! 3 / 2 + 5-2 / 3 ] 


( iii) 6- 8- 12+ 24 


( விடை ! 2+ 3-1] 


( iv ) 14-2 / 15-2 / 30 + 6 / 2 

[ விடை ! 16 + / 3- 5 ] 


3. இலாகரிதம் அல்லது மடக்கை 

( Logarithm ) 


* . 


1. வரையறை 


கொடுத்த அடியை யொட்டி ஓர் எண்ணின் இலாகரிதமாவது 
அவ் வெண்ணின் மதிப்பைப் பெறுவதற்கு அவ்வடியை எவ்வளவுக்கு 
உயர்த்த வேண்டு மென்பதைக் காட்டும் அடுக்குக் குறியேயாம் . 
இங்ஙனம் log , 8 = 3, ஏனெனில் 23 = 8 ஆதலால் 

log , 100 = 2 , ஏனெனில் 10 = 100 ஆதலால் 


பொதுவாக , a = N ஆனால் , loga N = x என்கிறோம் , 


ax = N ; x = logaN என்னும் இருவகைக் கூற்றும் ஒரே 
கருத்தையே இரு வகைளாகக் கூறியதாகும் . 


எடுத்துக்காட்டு ! 

3 = 81 என்பதை அறிவோம் . 


இதுவே , log , 81 = 4 ஆகும் 


இவ்வாறே , 


45 = 2 : 


: log, 2 = } 


100 + = • 1 : logic 1 = -1 


[ கு பிப்பு ! மடக்கை என்னும் சொல்லைச் சுருக்கமாக மகை 
என்று கொண்டால் , loga N = x " என்பதை மகை . N = x ” என 
எழுதலாம் . ) 


இலாகரிதம் அல்லது மடக்கை 


39 


2. இலாகரிதத்தின் அடி எண் 

( i ) 1 - ன் எந்த அடுக்கும் 1 ஆகவே நிற்பதால் , 1 என்ற எண் 
இலாகரித முறைக்கு அடி எண்ணாக ஏற்கப்பட்டது . 

(ii ) எந்த எதிரெண்ணின் அடுக்குகள் , நேரெண்ணாகவும் , 
எதிரெண்ணாகவும் மாறி , மாறி வருவதால் , எந்த எதிரெண்ணும் 
இலாகரித முறைக்கு அடி எண்ணாக ஏற்கப்படாது . 


எனவே 1 நீங்கலாக யாதேனுமொரு நேரெண்ணே இலாகரித 
முறைக்கு அடியாகக் கொள்ளுதற்கு ஏற்கும் . 


3. இருவகை இலாகரித முறைகள் 

ஆயினும் இரண்டு 
முக்கியத்துவம் வாய்ந்தவை . 


வகையான 


இலாகரித முறைகளே 


( i ) 10 ஐ அடி எண்ணாகக் கொண்ட முறையே எல்லா செய் 
முறை கணக்கீடுகளுக்குப் பயன்படும் . இது பொது ( common ) 
அல்லது பிரிக்ஸியன் ( Briggsian ) அல்லது தெனரி (Denary ) இலா 
கரிதம் எனப்படும் . 


( ii ) • e என்னும் பிரசித்தமான எண்ணை அடியாகக் கொண்ட 
முறை . 

இம்முறை இயற்கையான ( Natural) அல்லது நேப்பியர் 
( Napierian ) இலாகரிதம் எனப்படும் . 

( குறிப்பு : 2 என்பது ஒரு விகித முறா எண்ணாகும் .. அதன் 
தோராய மதிப்பு 2-71828 .... 


இது எல்லா அறிமுறை( Theroetical ) உயர் கணதத்தில் பயன் 
படுவதாகும் . ] 


4. இலாகரிதத்தின் தன்மைகள் 

( i ) ஓர் எண்ணின் இலாகரிதம் அதே எண்ணை அடியெண் 
ணாகக் கொண்டால் 1 ஆகும் . 


( ii ) ஒரு நேரெண் அடிக்கு ஓர் எதிரெண்ணின் இலாகரிதம் 
கற்பனையானதாகும் ( imaginary ) 


+0 


ஆதலின் , பூச்சியத்தின் இலாகரிதம் , -0 


( iii ) a 
ஆகும் . 


40 


அடிப்படைக் கணிதம் 


(iv ) a = 1 ( a + 0 ) ஆதலின் , எந்த அடிக்கும் 1 - ன் இலாகரிதம் 
பூச்சியமாகும் . 


( v ) ஓர் எண்ணின் மதிப்பு 0 - க்கும் 1 - க்கும் இடைப் பட்டிருந் 
தால் இலாகரிதம் எதிரெண்ணாகும் . அவ்வெண் 1 ஆனால் , அதன் 
இலாகரிதம் 0 ஆகும் . அவ்வெண் 1 - க்கு அதிகப்படின் அதன் 
இலாகரிதம் நேரெண்ணாகும் . 


(vi) முடிவிலியின் ( infinity) இலாகரிதம் முடிவிலியேயாகும் 


logaR = N [ ax = N ஆனால் , logaN = x ஆகும் , X. க்கு 
( vii) a 
இதைப் பிரதியிட , நமக்குக் கிடைப்பது d 

logaN = N 


( குறிப்பு ! அடியெண் குறிப்பிடப் படா விட்டால் , - எந்த 
எண்ணை - வேண்டுமானாலும் அடியெண்ணாகக் கொள்ளலாம் 
என்பது . பொருள் .] 


5. இலாகரித விதிகள் 


பின் வரும் விதிகள் எந்த அடிக்கும் பொருந்தும் . 


1. பெருக்கல் விதி ! loga MN = log . M + log N என நிறுவுக . 


நிரூபணம் : loga M = x எனவும் ; loga N = y எனவும் கொள்க 


பின்னர் , M = ar , N = a " ஆகும் 


x + y 
.. MN = aray = a 
... loga MN = x + y = loga M + loga N 


( அதாவது ) இரண்டு எண்களின் பெருக்குத் தொகையின் இலா 
கரிதம் அவ்விரண்டு எண்களின் தனித்தனி. இலாகரிதங்களின் 
கூட்டுத் தொகையாகும் . 


கிளை ! loga MNP ......... = loga M + logaN + log.P + .......... 


M 


II , வகுத்தல் விதி : loga N ) = logaM - logaN 


நிரூபணம் : logaM = x எனவும் ; loga N = y எனவும் கொள்க . 


இலாசரிநம் அல்லது மடக்கை 


41 


பின்னர் , M = ax ; N = ay 


ax 


M 
N 





loga 


( 4 ) 


== x - y = loga M - logam 


( அதாவது ) இரண்டு , எண்களின் வகுத்தலின் இலாகரிதம் 
தொகுதியின் இலாகரிதத்தினின்றும் பகுதியின் இலாகரிதத்தைக் 
கழித்த எண்ணுகும் . 


II . அடுக்கு விதி ! loga ( MP ) = PlogaM 
நிரூபணம் : logaM = x ஆகுக 

: M = a * ஆகும் 
.. MP = ( ar ) P = arx 
ஃ losa ( MP ) px = p . logaM 

1 
கிளை ! 

logasM = logaM ? = logaM 

g 


- 


1 ) 


- 


IV . அடி மாற்றம் ( Change of base ) ! a ஐ அடியாகக் 
கொண்ட எண்களின் இலாகரிதங்கள் அடங்கிய அட்டவணையைக் 
கொண்டு , ந என்ற புதிய அடிக்கு அவ்வெண்களின் இலாகரிதங் 
களைப் பின்வரும் விதியைப் பயன்படுத்தி எளிதாக மாற்றியமைக்க 
லாம் . 

logaN 
logoN 

logaB 
நிரூபணம் : 10gzN = x ஆகுக 

b = N ஆகும் 
< a ன் அடிக்கு . இருபக்கங்களின் இலாகரிதம் எடு , அப் 
பொழுது logabx = logaN ஆகும் . 
( அதாவது ) x log.b = logaN ( அடுக்கு விதியின் படி 

logaN 
logab 

loga N 
( அதாவது ) logs N = 

loga b 


42 


அடிப்படைக் கணிதம் 


கிளை 1 : N = a என்று மேற்கண்ட பலனில் பிரதியிடு . 

log , a 1 
. log sa = 

loga bb 


- 


loga 6 


கினை 2 : 


- 


logaN 

1 
logo N 

logsNX 
logab 

loga b 
= logaNxlogs 

[ கிளை - லிருந்து 


கிளை 3 : 10g 


logeN 
loge 10 


1 

logeN = fi logeN 
loge 10 


1 


இங்கு 4 = 


4343 ஆகும் . 


log. 10 


இதனால் ஐ அடி எண்ணாகக் கொண்டு அமைந்த இலாகரி 
தங்களை - என்ற மாற்ற அளவை ( Modulus ) யால் பெருக்கி 
[ 10 என்னும் அடிக்குரிய இலாகரிதங்களைப் பெறலாம் . 


6. விளக்க மாதிரிகள் : 


மாதிரி : 1 சுருக்தக : 


loga 64 - logal 
log: 4 - logal 


logal = 0 ஆகும் . 


log :43) 


ஆகவே , கொடுக்கப்பட்ட பின்னம் 


* log , 4 


log , 64 

log24 
3 log.4 
loga4 / 


= 3 


மாதிரி 2 : x + y 6xy ஆனால் , 

2 log ( x + y ) = log x + logy + 3log 2 
என்று நிரூபிக்க . 

x + y = 6xy 
: x + y + 2xy = 6xy + 2xy = 8xy 
( அதாவது ) ( x + y } = 8xy = 28xy 


. log ( x + y ) = log ( 23xy ) 
( அதாவது ) 2 log ( x + y ) log 2 + log x + logy 

= 3 log 2 + log x + log y 





இலாகரிதம் அல்லது மடக்கை 


43 


பயிற்சி 3-1 . 
1. இலாகரிதங்களைக் காண்க . 
( i ) V7அடி எண்ணுக்கு 343 - ன் இலாகரிதம் 

( விடை ! 6 ] 
( ii ) 21/2அடி எண்ணுக்கு 144 - ன் இலாகரிதம் 

( விடை ! 4 ] 
( iii ) 5 5 அடி எண்ணுக்கு 25 - ன் இலாகரிதம் 

( விடை : 2] 
( iv ) 202அடி எண்ணுக்கு -ன் இலாகரிதம் 

( விடை : + ] 
( V ) 5 5 அடி எண்ணுக்கு 125- ன் இலாகரிதம் 

(விடை : 2 ) 


2. .25 , 7 , 64 என்ற அடிகளுக்கு முறையே , 2 , 1 என்பன 

வற்றை இலாகரிதங்களாகக் கொள்ளும் எண்களைக் 
கண்டுபிடி . 

[ விடை : 5 , 49 , 1-25 ] 


3. ( i ) 32 4 - ன் இலாகரிதமாக 36 வரக்கூடிய அடி 
எண்ணைக் காண்க . 

( விடை : 12 ] 
( ii) 72911/ 27 - ன் இலாகரிதமாக 4-5 வரக்கூடிய அடி எண் 
என்ன ? 

[ விடை ! M3 ] 


ஆனது log 1+ log 2 + log 3 - க்குச் 


4. log ( 1 + 2 + 3 ) 

சமமாகுமா ? 


5. மதிப்பைக் கண்டறிக 

( i) log 3xlog : 4xlog8 
( ii ) 3 log ? -log ? " 

logr125 - log : 25 
( iii) 

logx25 - log : 5 


[ விடை : 3 ) 
( விடை ! 0 ] 


(விடை : 1 ] 


6. நிரூபி : 


(i) los. ( 13 ) + 1og . ( 31 

( ** ) -los , ( + ) - 106.4 


( ii ) log 1600 


2 + 4 log1.2 


44 


அடிப்படைக் கணிதம் 


1 


( iii ) log 10 = 

log.3; இதிலிருந்து log.30 ஐக் கண்டுபிடி . 
( iv ) logaN + logiN = 0 


( v ) log ( 29 ) 

( 29 ) - 2lor ( } ) + los (13) - 


0 


- 


( vi ) logab , logsc , logca = 1 
( vii) logo , logeb , log.c logda 
1 

1 
((viii ) + 

1 
logaab lograb 
1 1 

1 
(ix ) 

+ + 

1 
logaabc logoabc logcabc 
( x ) logaM logs N = logs.M logeN 
( xi ) logaM logsN logeP logM logaN logaP 
( xii ) alog b - logo . blog c- log a . clog a - logs 

1 என நிறுவுக . 


- 


- 


7. x = logabc , y = logica , z = logeab ஆனால் , 
1 1 

1 
+ 

1 என நிறுவுக . 
1 + x 1 + y 

1 + z 


+ 


* 


இதையொட்டியோ அல்லது வேறு வகையாலோ , 
xyz = x + y + z + 2 என்று நிரூபி . 


- 


8. log ( x + y ) = log 3 + 1 log x + logy ஆனால் , 

x " + y * = 7xy என "நிறுவுக . 


9. log ( x + y ) = log 2 + 1 log x + 1 logy ஆனால் , 

x = y என்று நிரூபி . 


10. 2 loggN = P. log ,2N = q ; q - p = 4 எனின் , N- ன் 
மதிப்பென்ன ? 

( விடை ! 29 ) 


11. logeb = 1ogsc = logca என்றால் a = b = c என நிரூபி , 


45 


இலாகரிதம் அல்லது மடக்கை 


12. f ( x ) = log - 


ஆனால் , 


2x 


(i ) 2 f ( x ) = f ( 1+ ) என்று நிரூபிக்க . 


(ii) 3 f ( x ) = 1 ( 5 ) 


என நிறுவுக . 


13. a , b , c என்பன அடுத்தடுத்த மூன்று நேர் முழு எண் 

களானால் , log ( 1 + ac ) = 2 log b எனக் காட்டுக . 


14. தீர்வு காண்க ! 

loga ( 5a - 3 ) - log: 2 = 2 


( விடை a = } ] 


7. பொது அல்லது நடைமுறை இலாகரிதம் ( Common 
Logarithms )) 

10 ஐ அடியெண்ணாகக் கொண்டு அமைந்த இலாகரிதங்கள் 
எல்லாச் செய்முறை கணக்கீடுகளுக்கும் பயன்படுத்தப்படுகின்றன . 
இது ‘ பொது அல்லது நடைமுறை இலாகரிதம் எனப்படும் . 


10 ஐ அடியெண்ணாகக் கொண்டு முறையே 4 , 7 தசமத்தானத் 
திருத்தமாக ஒவ்வோர் எண்களுக்கும் இலாகரிதம் எவ்வளவு 
என்று கண்டு கொள்ளக்கூடிய இலாகரித அட்டவணைகள் உல 
கெங்கும் பயன்படுத்தப்படுகின்றன . 


மேலும் , மறுதலையாக வெவ்வேறு இலாகரிதங்களுக்குரிய 
எண்களைக் காண எதிர் இலாகரித ( anti logarithm ) அட்டவணை 
களும் உண்டு . 


மேற்கண்ட இலாகரித விதிகளின் பலன்களிலிருந்து ஓர் 
இலாகரித அட்டவணையின் உதவியால் பெருக்கல்களைக் கூட்டல் 
களாகவும் , அடுக்குக் . கணிப்புகளைப் பெருக்கல்களாகவும் , மூலக் 
கணிப்புகளை வகுத்தல்களாகவும் செய்யலாம் என்பது விளங்கும் . 


இதனால் , பெரிய எண்களையோ அல்லது பின்னங்களையோ 
பெருக்கும் போதும் , வகுக்கும் போதும் படி மூலங்கள் காணும் 
போதும் , வேலை மிக எளிதாக முடியும் . 


விஞ்ஞானம் , வானியல் , பொறியியல் , திரிகோணமிதி முதலிய 
வற்றில் வரும் பல கணக்கீடுகளில் இலாகரிதம் பயன்படுகிறது . 


46 


அடிப்படைக் கணிதம் 


8. இலாகரிதத்தின் முழு எண் பகுதியும் , பின்னப் பகுதியும் 

( Characteristic and mantissa of a logarithm) 
பின் வருவனவற்றைக் கவனிக்கவும் . 
10 ° = 1 

ஃ log1 = 0 
101 10 

ஃ log 10 = 1 
10 = 100 .. log 100 = 2 
108 = 1000 . iog 1000 = 3 


ஒன்றைவிடப் பெரிய எண்ணினது இலாகரிதம் நேர் எண் 
ணாகும் என்பதைக் காண்கிறோம் . 


{ 


எண்ணின் இலாகரிதம் 


1 -க்கும் 10 - க்கும் இடையிலுள்ள 
0 - க்கும் 1 - க்கும் இடையில் உள்ளது . 


( அதாவது ) 1 - க்கும் 10- க்கும் இடையிலுள்ள எண்ணின் 

இலாகரிதம் = 0 + ஒரு தசம நேர் எண் 
இவ்வாறே 10 - க்கும் 100 - க்கும் ...... = 1+ 
100 - க்கும் 1000 - க்கும் ................. = 2+ 
இன்ன பிறவும் ஆகும் . 


. 


ஃ log , 1 = 0 


மேலும் 10° = 1 

1 
10-1 = 


1 


101 


ஃ logy l = -1 


10-2 


01 


ஃ log 01 = -2 


11 
100 

1 
1000 


10-8 = 


= -001 


- 


.. 10g, 001 = -3 


1 - க்கும் 1 - க்கும் இடையிலுள்ள எண்ணின் இலாகரிதம் 

-1+ ஒரு தசம நேர் எண் 
1 - க்கும் 01- க்கும் ... 

-2+ 
.01 - க்கும் 001- க்கும் 

-3+ 


- 


- 


......... 


மேற்கூறியவற்றிலிருந்து ஏதேனும் ஓர் எண்ணின் இலாகரிதம் 
ஒரு முழு எண் பகுதியும் ( characteristic ), ஒரு பின்ன பகுதியும் 
( mantissa ) கொண்டுள்ளது . 


இலாகரிதம் அல்லது மடக்கை 


47 


9. இலாகரிதத்தின் முழு எண் பகுதியைக் காண விதி : 

ஒன்றிற்கு மேற்பட்ட எண்ணின் இலாகரிதத்தின் முழு பகுதி 
யானது அந்த எண்ணின் இலக்கங்களின் எண்ணிக்கையில் ஒன்று 
குறைவாகும் , அதாவது எண்ணில் இலக்கங்கள் 1 எனில் , அந்த 
எண்ணின் இலாகரித முழுப் பகுதி = 1 - 1 ஆகும் . 

ஒன்றிற்கு குறைவான எண்ணின் இலாகரித முழு பகுதி 
யானது அத்த எண்ணில் தசமப் புள்ளிக்கு உடனே அடுத்து வரும் 
பூச்சியங்கள் எண்ணிக்கையுடன் ஒன்று கூடுதலாகி எதிர்க் குறியை 
உடையாதாகும் . அதாவது எண்ணில் தசமப் புள்ளிக்கு உடனே 
அடுத்து 11 பூஜ்யங்கள் வருமானால் அந்த எண்ணின் இலாகரித 
முழு பகுதி = - ( n + 1 ) ஆகும் . 


முழு எண்ணாக இருந்தாலும் தசம எண்ணாக இருந்தாலும் , 
அந்த எண்ணின் இலாகரித பின்னப் பகுதி எப்பொழுதும் நேர் 
எண்ணாகும் . ஒரே விதமான . இலக்கத் தொடருடைய எல்லா 
எண்களின் இலாகரித பின்னப் பகுதி ஒன்றேயாகும் . 


எடுத்துக்காட்டு : 

( i ) 6 • 215 , ( ii ) 62-15 , ( iii ) 621-5 , ( iv ) 6215 { v ) . 006215 , 
என்ற எண்களை எடுத்துக்கொள்வோம் . ஒரே விதமான இலக்கத் 
தொடருடைய இந்த எண்களில் தசம புள்ளி அமையும் இடங்கள் 
மட்டும் வேறுபாடுடையவை . 

( i ) log 6 • 125 = 0-7934 
பின்னர் ( ii ) log 62 • 15 = log ( 6 • 215X10 ) 

log 6 • 215 + log 10 
-7934 + 1 
1-7934 


- 


- 


( iii) log 6215 log ( 6.215X100) 

log 6.215 + log 100 
17934 + 2 
2.7934 

6.215 
( iv ) log 6215 = log 

10 
log 6 • 215 - log 10 
* 7934--1 

* 7934 
= 17934 


( 


- 


-- 


1.1 


* 


48 


அடிப்படைக் கணிதம் 


( v ) log -006215 = log 1000 

( -) 


6-215 ) 

1000 
log 6 • 215 - log 1000 
• 7934 - 3 


= 3-7934 


இவ்வாறு ஒரே விதமான இலக்கத் தொடருடைய எண்களின் 
இலாகரித பின்னப் பகுதி ஒன்றேயாகும் . இவற்றின் இலாகரித 
முழு எண்கள் மட்டும் வெவ்வேறானவைகளாகும் . 


( n - 1 ) = 0 
( ii ) - ல் n = 2 ( n - 1) = 1 
( iii ) - ல் n = 3 ( n - 1 ) = 2 
( iv ) - ல் n = 0 ( n + 1 ) = - 1 = 1 

( v ) - ல் n = 2 ( n + 1 ) = - 3= 3 
என்று விதிகளைப் பயன்படுத்தி அறியலாம் . 


குறிப்பு ! log :006215 = 3: 7934 ஆகும் ] 


இங்கு 3 - ன் தலையில் இட்டகோடு , இலாகரிதத்தின் முழு 
எண் பாகம் மட்டும் எதிரெண் ஆகும் எனக் காட்டுகிறது . ஆனால் 
தசம பாகம் நேர் எண்ணாகும் . முழு எண் பாகமும் , தசம பாகமும் 
வேறு பிரித்து வைக்கப்பட்டுள்ளன . 


நாம் 3-7934 என்பதை -3+ -7934 = -2• 2066 என்றாற்போல 
எழுதுவதில்லை . 


வகையான 


[ இவ்வாறு செய்தால் ஒரே 

இலக்கங்களைக் 
கொண்ட எண்களுக்கு தசம பாகங்கள் மாறிவிடும் . அதனால் நாம் 
தசம பாகத்தை நேரெண்ணாக வைத்து , முழு எண் பாகத்தை 
மட்டும் வேறு பட்டுச் செல்ல விட்டால் , ஒரே வகையான இலக்கத் 
தொடர்ச்சியுடைய எண்கள் யாவையும் , ஒரே வகையான தசம 
பாகத்தைப் பெற்று நிற்கும் . ) 


இங்ஙனமாக 6 215 ன் இலாகரிதத்தை , நாம் அறிந்து கொண் 
டோமானால் , அதைக் கொண்டு தசம புள்ளி இருக்கும் நிலைக்கு 
ஏற்றவாறு இடந்தள்ளி வைத்து 6-215 - லிருந்து பெறக்கூடிய 
எல்லா எண்களின் இலாகரிதங்களையும் நாம் உடனடியாக எழுதக் 
கூடும் . 


இலாகரிதம் அல்லது மடக்கை 


49 


இப்படி , எளிதாக இலாகரிதம் காணும் முறை 10 ஐ அடி 
எண்ணாகக் கொண்டதன் பயனாகும் . இந்தக் காரணத்தினால் 
தான் , 10 ஜ அடி எண்ணாகக் கொண்டு அமைக்கப்பெற்ற இலாகரித 
முறை மற்ற அமைப்பு முறைகளைக் காட்டிலும் எண்முறைக் 
கணக்கீட்டுக்கு அதிக நன்மை விளைப்பதாகின்றது . 


| 


10. இலாகரித அட்டவணைகள் 

மேற்கூறிய விதியினால் , இலாகரிதத்தின் முழு எண் பாகத் 
தைப் பார்வை அளவிலேயே கண்டறியலாம் . தசம பாகம் மட்டும் 
அட்டவணையிலிருந்து பெற்றுக் கொள்ளப்படும் . 

இலாகரிதத்தின் தசம பாகத்தை , நேரெண்ணாகவே வைத்துக் 
கொண்டால் , இலக்க வரிசையில் ஒத்துள்ள எண்களின் இலாகரித 
பின்ன பாகம் ஒன்றாகவே இருக்கும் . ஆகவே , 1 முதல் 10 வரை 
யிலுள்ள எண்களுடைய இலாகரிதங்களின் தசம பாகம் மட்டும் 
அட்டவணையில் குறித்தால் போதும் . இதனால் அட்டவணைகள் 
மிகச் சுருக்கம் வாய்ந்து தோன்றுகின்றன . 

சேம்பருடைய ( Chamber s ) இலாகரித அட்டவணைகளில் 
இலாகரித மதிப்புகள் ஏழு தசமத்தானச் சுத்தமான முழு விளக்கத் 
துடன் தரப்பட்டுள்ளன . இவ்வட்டவணை ஏழிலக்க அட்டவணை 
எனப்படும் . ஐந்து இலக்க , நான்கிலக்க அட்டவணைகளும் உள . 
ஐந்திலக்க அட்டவணை : நான்கிலக்க அட்டவணையைவிட நுட்பம் 
மிகுந்தது என்பதும் , ஐந்திலக்க அட்டவணையைவிட ஏழிலக்க 
அட்டவணை அதிநுட்பம் வாய்ந்தது என்பதும் வெளிப்படை 
யாகும் . 

ஆனால் , எல்லாச் செய்முறை காரியங்களுக்கும் நான் கிலக்க 
இலாகரிதங்களைப் பயன்படுத்தியே போதிய திருத்தம் பெறலாம் . 
மேற் கூறிய நான்கிலக்க இலாகரித அட்டவணைப் பிரதியை 
மாணவர்கள் பயன்படுத்த அறிந்து கொள்ள வேண்டும் . 


11. நான்கிலக்க அட்டவணையைப் பயன்படுத்தும் முறை 

இலாகரிதத்தின் தசம பின்னத்தைக் கண்டறிதல் 

அட்டவணையின் இடப்பக்கத்தின் ஓரத்தில் முதல் நிரலில் 
ஒன்றன் கீழ் ஒன்றா க 10 முதல் 99 வரை எழுதப் பெற்றுள்ளன . 
இவற்றிலிருந்து கொடுக்கப்பட்ட எண்ணின் முதலிரண்டு இலக் 
கங்கள் கொண்ட நிரையைக் காண்க . ஒவ்வொரு நிரைக்கும் 
நேராக நான்கு , நான்கு இலக்கங்கள் தரப்பட்டுள்ளன . அடுத் 
தடுத்து நிற்கும் பத்து நிரல்களின் தலைப்பில் உள்ள 0 முதல் 9 
வரை உள்ள எண்களில் , கொடுக்கப்பட்ட எண்ணின் மூன்றாவது 

4 


50 


அடிப்படைக் கணிதம் 


இலக்கத்தைக் குறிக்கும் எண்ணுக்குரிய நிரலுக்கு நேர் கீழாகவும் ; 
முதலிரண்டு இலக்கங்களுக்குடைய நிரைக்கு நேரெதிராகவும் 
உள்ள நான் கிலக்கங்களைக் குறித்துக் கொள் . இவற்றையடுத்து 
சராசரி வேறுபாடுகள் ( mean differences ) எனப்படும் ஒன்பது 
நிரல்கள் 1 முதல் 9 வரை இலக்கங்களைத் தலைப்பாகக் கொண்டு 
காணப்படும் . கொடுக்கப்பட்ட எண்ணின் நான்காவது இலக் 
கத்தை இதிலிருந்து குறித்து அந் நிரலுக்கு நேர் கீழாகவும் , 
* முதலிரண்டு எண்களின் நிரைக்கு நேரெதிராகவும் உள்ள 
எண்ணைக் குறித்து முன்னர்க் கூறிய பின்ன பாகத்துடன் கூட்டிக் 
கொள்க . இதுவே கொடுக்கப்பட்ட எண்ணின் இலாகரிதம் ஆகும் . 
எடுத்துக்காட்டு 1 : 

log • 002967 ஐக் கண்டறிதல் . 

-002967 என்ற எண் 1 ஐ விடக் குறைவு . தசமப் புள்ளியை 
அடுத்து உடனே இரண்டு பூச்சியங்கள் உள்ளன . எனவே , 
இலாகரிதத்தின் முழு எண்பாகம் - ( 2 + 1 ) = - 3 அல்லது 3 ஆகும் . 

தசம பாகத்தையறிய , அட்டவணையைப் பார்த்து 29 நிற்கும் 
நிரையில் 6 என்னும் எண் தலைப்பெய்திய நிரலில் , பார்க்க , 4713 
என்ற எண் காணப்படும் . இது 296 என்னும் இலக்கத் தொடர்ச்சி 
யுள்ள எல்லா எண்களுக்கும் ஏற்புடைய இலாகரிதத்தின் தசமப் 
பாகமாகும் . இனி நான் காவது இலக்கமாகிய 7 - க்காக இத் தசம 
பாகம் திருத்தப்படவேண்டும் . ஆகவே , அதே நிரையில் 7 என்னும் 
எண் தலைப் பெய்திய சராசரி வேறுபாடு ( Mean Difference ) நிரல் 
அட்டவணையில் பார்க்க , 10 என்ற.எண் காணப்படும் . ஏற்கெனவே 
பெற்ற 4713 உடன் வேறுபாடு அட்டவணையில் கண்ட 10 ஐயும் 
கூட்ட 4723 எனவரும் இங்ஙனம் 4723 என்று கிடைத்த தசம 
பாகம் 2967 என்ற இலக்கங்களைத் தொடர்ச்சியாகக் கொள்ளும் 
எல்லா எண்களுக்கும் பொருந்தும் . 

முழு எண் கூறு 3 ஆதலின் , log -002967 = 3-4723 ஆகும் . 


எடுத்துக்காட்டு 21 

296743 - ன் இலாகரிதமறிதல் , 

296743 எண் 1 ஐ விடப் பெரியது இதில் முழு எண் பகுதியில் 
6 இலக்கங்கள் உள்ளன . ஆகவே , 296743 - க்கு உரிய இலாகரிதத் 
தின் முழு எண் பாகம் (6-1 ) = 5 ஆகும் . 


296743 - ன் தசமபாகமும் , 2967-43 - ன் தசப் பாகமும் ஒன்றே 
யாகும் , .43 ஆனது .5 - க்குக் குறைந்ததாதலின் , அதைப் புறக் 


இலாகரிதம் அல்லது மடக்கை 


51 


கணித்து 2967 என்று திருத்தஞ் செய்து கொள்ளலாம் . இப் 
பொழுது 2967 - ன் தசம பாகம் -4723 ஆகும் . 


ஆகவே log 296743 = 5 • 4723 ஆகும் . 


( குறிப்பு : இலக்கங்கள் நான்குக்கு குறைவாக இருந்தால் , 
பூச்சியங்கள் சேர்த்துக் கொள்ளவேண்டும் . 


29 என்பது எண்ணாணால் , 29 • 00 எனவும் , 2 என்பது 
எண்ணானால் 2 • 000 எனவும் கொள்ளவேண்டும் . ) 


13. எதிர் இலாகரிதம் ( Anti Logarithm ) 

இதுவரை ஓர் எண் கொடுக்கப்பட்டால் , அதன் இலாகரிதம் 
காணும் முறையைக் கூறினோம் . இனி இலாகரிதம் தரப்பட்டால் , 
அதற்கு ஏற்புடைத்தாகிய எண் என்ன என்று கண்டறிவோம் . 
இந்த எண் எதிர் இலாகரிதம் ( anti logarithm ) எனப்படும் . 


எதிர் இலாகரிதத்திற்கும் அட்டவணை தயாரிக்கப்பட்டுள் 
ளது . அதிலிருந்து ஓர் எண்ணின் இலாகரிதம் கொடுக்கப் 
பட்டால் அந்த எண்ணைக் கண்டறியலாம் . தசம பாகம் மட்டுமே 
எண்ணின் இலக்க வரிசையை நிர்ணயிப்பதால் , வெவ்வேறான 
தசம பாகத்திற்கே எதிர் இலாகரித அட்டவணை தயாரிக்கப் 
பட்டுள்ளது . 


இந்த அட்டவணையில் இடப்பக்கத்தின் முதல் நிரலிலுள்ள 
ஜதை எண்கள் தசம பாகத்தின் முதலிரண்டு இலக்கங்களாகும் . 
அடுத்துவரும் பத்து நிரல்களின் தலைப்பில் நிற்கும் எண் , தசம 
பாகத்தின் மூன்றாவது எண்ணாகும் . தசம பாகத்தின் நான்காவது 
இலக்கமானது இறுதியில் வேறுபாடு நிரலின் தலைப்பில் நிற்கும் 
எண்களிலிருந்து கொள்ளப்படும் . 


கொடுத்த தசம பாகத்தில் முதல் இரண்டு இலக்கங்களை 
அட்டவணையின் முதல் நிரலிலுள்ள ஜதை எண்களில் நாடி , அதே 
நிரையில் தசம பாகத்தின் மூன்றாம் இலக்கத்தின் கீழ் உள்ள 
எண்ணைக் குறித்துக்கொள் . வேறுபாடு அட்டவணை நிரலில் தசம 
பாகத்தின் நான்காவது இலக்கத்தின் கீழ் உள்ள எண்ணைக் கண்டு , 
மேலே குறித்துக் கொண்ட எண்ணுடன் சேர்த்துக்கொள் . 
இவ்வாறு கிடைக்கும் எண் , கொடுத்த தசம பாகத்திற்குரிய 
எண்ணின் இலக்க வரிசையாகும் . அதற்குமேல் , கொடுத்த முழு 
எண் பாகத்தில் நிற்கும் எண்ணுக்கு ஏற்றவாறு , தசமப் புள்ளியை 
தக்க இடத்தில் இடு . 


52 


அடிப்படைக் கணிதம் 


எடுத்துக்காட்டு 11 

எதிர் log 2 • 1063 அறிக . 

10 நிற்கும் வரிசையிலும் , 6 தலைப்பெய்திய நிரலுக்கு நேர்க் 
கீழாகவும் உள்ள எண்ணைக் காண்க . இது 1267 ஆகும் . அதே 
நிரையில் , வேறுபாடுப் பகுதியில் .3 தலைப்பெய்திய நிரலை நோக்கி 
அங்கு நிற்கும் எண்ணைக் காண்க . 

அது 1 ஆகும் . 
உடன் கூட்ட , 1277 கிடைக்கும் . இது கொடுத்த தசம பாகத் 
திற்குரிய எண்ணின் இலக்க வரிசையைக் குறிக்கும் . 


அதை 1276 


இனி , முழு எண் பாகத்தில் 2 நிற்பதால் , வேண்டிய எண் ஒரு 
தசம பின்னமாகவும் , அதன் கண்ணுள்ள தசமப் புள்ளி நியம 
ரூபத்தில் நிற்றற்குரிய இடத்திலிருந்து இரண்டு இடங்கள் இடப் 
பக்கம் நோக்கிப் பெயர்ந்து நிற்கும் என அறியலாம் . ஆகவே , 
வேண்டிய எண் 0-01277 ஆகும் 


எடுத்துக்காட்டு 2 : 

எதிர் log 1-1063 அறிக . 

எடுத்துக்காட்டு 1 - ல் கண்டு கொண்டதுபோல , கொடுத்த 
தசமப் பாகத்திற்குரிய எண்ணின் இலக்க வரிசை 1277 ஆகும் . 
இனி முழு எண்பாகத்தில் 1 நிற்பதால் , தசமப் புள்ளி 1277 - ன் 
இலக்க வரிசையின் நியம ரூபத்தில் நிற்றற்குரிய இடத்திலிருந்து 
ஓர் இடம் வலப் பக்கம் நோக்கிப் பெயர்ந்து நிற்கும் . ஆகவே , 
வேண்டிய எண் 12 77.ஆகும் . 


14. விளக்க மாதிரிகள் 

( 1.234 ) X (2 • 09 ) 
மாதிரி 1 : 

-ன் பதிப்பை அறிக . 
( 3-582 ) 


கொடுத்த கோவையை x எனக் குறிக்க , 
ஃ log x = 4 log 1-234 + 2 log 2 • 09-3 log 3-582 

4 X • 0913 + 2 X • 3201 3X • 5541 
= • 3652 + • 6402 - 1.6623 
= 1 • 0054 - 1.6623 

• 6569 
-1 + 1 • 6569 -1+ • 3431 13431 
= எதிர் log 1-3431 = •2204 


- 


-- 


- 


- 


53 


இலாகரிதம் அல்லது மடக்கை 


. 


மாதிரி 2 : தீர்வு காண்க : 


2x + 1 55-8x = 100 


இரு பக்கங்களுக்கும் இலாகரிதம் எடுக்க 


. ( x + 1 ) log 2 + ( 5-3x ) log 5 = log 100 = 2 


ப 


அதாவது x (log 2-3 log 5 ] = 2-5 log 5 - log 2 


இப்பொழுது , log 5 


= log1 = log 10 - log2 
= 1 - log2 


x [ log 2 - 3 ( 1 - log2) ] = 2-5 ( 1 - log 2 ) - log: 2 


அதாவது x [ 4 log 2-3 ] = [ 4 log 2-3 ] 


X 


! | 


மாதிரி 3 : மதிப்பைக் காண்க : 

1 
3 ( 8.675 ) 


X 


- 


1 

ஆகுக 
3( 8.675 ) 

1 
( 8.675 ) 

( 8675 ) 
இரு பக்கங்களுக்கும் இலாகரிதம் காண்க 

. :ஃ log x 

- 10g 

-log 8-675 
> ) 

( 9383 ) = - 6255 
3 | 
13745 


-- 


- 


K 


• 2369 


எண்ணிக்கையைக் 


மாதிரி 4 : 41 - ன் இலக்கங்களின் 
கண்டறிக 

! 

x = 481 என்சு. 


54 


அடிப்படைக் கணிதம் 


இருபக்கங்களுக்கும் , இலாகரிதம் காண்க . 

log x = 31 log 4 


31X 6021 


18.6651 


x = anti log 18.6651 


இலாகரிதத்தின் முழு எண் பாகத்தில் 18 இருப்பதால் , தசமப் 
புள்ளி நியம ரூபத்திலிருந்து 18 இடங்கள் வலப்பக்கம் தள்ளி 
இருக்க வேண்டும் . 


ஆகவே 481 - ன் பெருக்கற் பலனில் 19 இலக்கங்கள் இடம் 
பெற்று நிற்கும் . 


பயிற்சி 3-2 . 
1. 2 - ன் கன மூலத்தை நான்கு தசமஸ்தான சுத்தமாகக் 
கண்டுபிடி . 

(விடை : • 5848 ] 


2. இலாகரித அட்டணைவயைக் கொண்டு மதிப்பறிக . 

36-72x 14:51 
( i) 

( விடை 1 5-448 ] 
(187 ) X ( 2 • 19 ) 


( ii ) 


( 6.215 ) 8 / " ( 02378 ) 2/8 
( 45-67 )1/2 ( 002135 ) 


( iii ) 1 


25.343 
19-563 


(விடை 1 9142 ] 


( iv ) 


( 23 • 5 ) ( 523 ) 8 
1- (0-352) 


( விடை 1 90 • 2 ] 


( v ) ( 3.41) + (401 ) 


( விடை : 298.07 ] 


2 , ( i ) 212X3 - ன் பெருக்கற் பலனைச் சாதாரண முறையில் 

எழுதும் பொழுது , அதிலுள்ள இலக்கங்களின் எண்ணிக் 
கையை அறிக . 

[விடை : 7 இலக்கங்கள் ] 


( ii ) 2-3x3-4 ஆனது தசம ரூபமாக வரையப்பட்டால் , 

அதன் முதலாவது பொருளுடைய இலக்கத்தின் நிலை 
யைக் கண்டறிக . [விடை 1 4 ஆவது தசமஸ்தானம் ] 


இலாகரிதம் அல்லது மடக்கை 


55 


3. log 3 = • 47712 என்றதைக் கொண்டு , 3-48 - ல் உள்ள இலக் 

கங்களின் எண்ணிக்கையையும் , 3-43ல் முதலாவது பொரு 
ளுடைய இலக்கத்தின் நிலையையும் காண்க . 

விடை ! [ ( i ) 21 இலக்கங்கள் 

( ii ) 21 ஆவது தசம ஸ்தானம் ] 


800 


4 . 


21 

ன் முழு எண் பாகத்தில் உள்ள இலக்கங்களின் 
20 
எண்ணிக்கையை அறிக . ( விடை 1 7 இலக்கங்கள் ) - 


( 2 


5. y = ab - x என்னும் சமன்பாடு 
( i) x = 0 • 2 , y = 316 ( ii ) x = 0 • 4 , y = 120 என்னும் மதிப் 

பீடுகளுக்குப் பொருந்துமாயின் . a , b- க்களின் மதிப்பு 
களைக் கண்டறிக . ( விடை : a = 6-93 ; b = 126 6 ) 


6. x , y என்னும் மாறிகள் 
மாறிகள் y = axm என்னும் 

வடிவில் 
தொடர்பு கொள்ளுமென அறியப்படும் . இங்கு a , n என் 
பன மாறிலிகளாகும் . x = 19.3 ஆனால் , y = 38700 ஆகும் . 
மேலும் x = 14 8 ஆனால் , y = 27400 ஆகும் . a , n- களின் 
மதிப்புகளைக் கண்டு பிடி . ( விடை : a = 824 • 9 ; n = 1 • 3 ] 


7. log 2 = • 3010 , log 3 = -4771 எனின் log4 , 12 - ன் மதிப்பைக் 
காண்க . 

( விடை : 6742 ) 


8. ஒரு வட்ட நேர்க்கூம்பின் அடியின் ஆரம் 9.52 மீட்டர் 

ஆகும் . அதன் உயரம் 37.55 மீட்டர் . அதன் கன 
பரிமாணம் என்ன ? [ விடை ! 3563 கன மீட்டர் ) 


9. எத்தனை ஆண்டுகளில் 6 % கூட்டு வட்டி வீதம் ஓர் அசல் 
இரண்டு மடங்காகும் ? 

( விடை 1 11-90 ] 


10 தீர்வு காண்க . 

( i) 22x + 1 7x + 3 = 17x + 5 


( விடை : 15 • 3 ] 


( ii ) 3x 58x = 7x - 1 112x 


( விடை : 15 82 ] 


( iii ) 6x = 


19 


10 
3 . 


6x 


( விடை : + 6131 ] 


( iv) 10 • 28 + x - 48 + x = 16 


( விடை : 0 அல்லது -2 ] 


56 


அடிப்படைக் கணிதம் 


( v ) 9x + 20 = 3x + 2 


விடை : log 4 


log 5 
அல்லது 
log 3 log 3 


(vi ) 9x = 9x + 2 - 80 


( விடை 10 அல்லது 1-995 ] 


(vii ) -4x = 3y; x +y = 1 


( விடை : x = 613 ; y = 387 ] 


( viii ) 2x = 3y ; 3y + 1 = 3x - 1 


( ix ) 25 53 = 10x- y ; 3x = 4x+2 


(x ) 3 • x+ y + 1 = 6v + 1; 3x = 3 • 2y + 1 

( விடை : x = 2 • 71 ; y = 1 : 71 ] 


4. சமன்பாடுகள் 

( Equations ) 


1. கீழ் வகுப்பில் ஒருபடிச் சமன்பாடு ( Simple Equation ) , 
ஒருங்கமைச் சமன்பாடுகள் ( Simultaneous equations ) பற்றிப் 
படித்திருப்பீர்கள் . இனி இருபடிச் சமன்பாடு பற்றிக் கவனிப் 
போம் . 


இருபடிச் சமன்பாட்டின் பொது உருவம் ax + bx + c = 0 
ஆகும் . இதில் மாறி ( variable ) x ஆகும் .. a , b , c என்பன மாறிலி 
{ constants) களாகும் . 


2.ax + bx + c = 0 எனும் சமன்பாட்டின் மூலங்களைக் காண்க . 

ax + bx + c = 0 


bx 
ஃ x + 


+ 


= 0 


[a ஆல் வகுக்க ] 


b 


C 


* * + : x +(2 ) - (2 ) 

1 


- 


a 


[ இடது பக்கத்தை வர்க்கமாக எழுது . ] 


( அதாவது ) 


x + 


2a ) 


b. 
40 


b - 4ae 

4ai 


- 


58 


அடிப்படைக் கணிதம் 


இருபடி மூலம் எடுக்க , 


b 
2a 


+ 


b - 4ac 

4a 


Mb - 4ac 
+ 

2a 


ஃ . 


x = 


b 

Mb_ 4ac 
+ 
20 

2a 


( அதாவது ) x = 


- b + Mb - 49c 

2a 


இந்த வாய்பாட்டைக் கொண்டு எல்லா இருபடிச் சமன் 
பாடுகளின் மூலங்களையும் எளிதில் கண்டுபிடிக்கலாம் . 


எடுத்துக்காட்டு 

தீர்வு காண்க ! 4x + 2x - 1 = 0 
இங்கு a = 4 ; b = 2 : c = -1 . 


எனவே , 


-2 + 14-4( 4 ) (-1) 

2X4 


-2 + 1/ 4 + 16 

8 


K = 


-24-20 = -2+ 2,15--1173 


3. இருபடிச் சமன்பாட்டின் மூலங்களுக்கும் கெழுக்களுக்கும் 
இடையேயுள்ள தொடர்புகள் 

ax + bx + c = 0 எனும் சமன்பாட்டின் மூலங்களை a , 3 
எனக் குறிப்போம் . 


அப்பொழுது , 

-b + vb - 4ac 

2a 


- 


b - 15 - 4ac 

2a 


& 


. 


இனி , 


a + 


-b + MB - 4ac -b - Mb_ 4ac 

+ 
2a . 

2a 


-b + Nb - 4ac -b -Mb - 4ac 

2a 


b 


-25 
2a 


- 


59 . 


சமன்பாடுகள் 


மேலும் , 


- 4ac 


--- 


b- / b 

2a 


-b + / b2 - 4ac 

2a 


as 


( - b) - ( N – 4ac ) 

4ac 


b " - ( b - 4ac ) 

4a 


C 


4ac 
4 


- 


ஆகவே , 


b 


a + B 


= 


x- ன் கெழு 
3.ன் கெழு 


* 


as 


தனியுறுப்பு 
x " - ன் கெழு 


4 . கொடுக்கப்பட்ட எண்களை மூலங்களாகவுடைய சமன்பாட்டை 

அமைத்தல் 

கொடுக்கப்பட்ட மூலங்கள் 1 , 11 ஆகுக ; இருபடிச் சமன் 
பாட்டின் மாறி * எனக் கொள்க . 

எனின் , x- ன் ஒரு மதிப்பு 1. ஆதலின் x - m = 0 
x- ன் மற்றொரு மதிப்பு 1. ஆதலின் x - n = 0 


x ஆனது m அல்லது n என்னும் மதிப்பைப் பெறுமாயின் , 
( x - m ) ( x - N = 0 . 


அதாவது x " - ( m + n ] x + mn = 10 


ஆகவே , கொடுத்த மூலங்களைக் கொண்ட சமன்பாடு 
* - மூலங்களின் கூட்டுப்பலன் ) x + மூலங்களின் பெருக்கற் பலன் 
= 0 ஆகும் , 


பயிற்சி 4 . 
1. பின்வரும் சமன்பாடுகளைத் தீர்வு காண்க . 

( i ) 28x " + x - 45 = 0 ( விடை ! x - 5 அல்லது -2 ] 


( ii ) 2x " + 3x = 65 


(விடை : x = 5 அல்லது - 6 ] 


60 


அடிப்படைக் கணிதம் 


3 


5 


( iii) 


3 


+ 


6 
x - 1 


( விடை : x= 501-1] 


x + 1 


( iv ) 23 " -6x + 3 = 0 


( விடை : ( 3+ 3 ) | 2 ] 


( v) 8x9 + 1938-27 = 0 


[ விடை : 1 , - ] 


( vi ) x ^ 4x + 1 = 0 


( விடை : x = { - 1+ 31 )[2 ] 


2. * , 13 , என்னும் மூலங்களைக் கொள்ளும் சமன்பாட்டை 
காண்க . 

( விடை : 18x - 39x + 20 = 0 ] 


3. a , 3 என்பன x - 4x + 1 = 0- ன் மூலங்களாயின் , + , 
as + 8 * என்பவற்றின் மதிப்புகளைக் கண்டறிக , 

( விடை : 14 , 52 ] 


4 ; a , 3 என்பன x " - P { x + I ) -c = 0 என்றதன் மூலங் 
- களாயின் , ( a + 1 ) ( B + 1 ) -1 = c ஆகும் என்று நிரூபிக்க . 


2 2 
5 , p , q என்பன 5x - x - 2 = 0- ன் மூலங்களானால் , 

p q 
என்பவற்றை மூலங்களாகக் கொள்ளும் சமன்பாட்டைக் 
கண்டறிக . 

(விடை : x + x - 10 = 0 ] 


6. x_2mx + 8m - 15 = 0 ஆனது சம மூலங்களைக் கொள்ளு 
வதானால் , m- ன் மதிப்பைக் கண்டறிக . ( விடை ! m = 5 

அல்லது 3 ] 


7.x -2(7x3px + 5 ( 9 + 11p ) = 0 ஆனது சமமூலங்களைப் 
பெறுகின்றதானால் , P- ன் மதிப்பைக் கண்டறிக . 

( விடை ! p = 1 , 4 ] 


8. k- ன் மதிப்பு யாதாயின் 12x" -10xy + 2y + 11x - 5y + k 

என்னுங்கோவை x , y- ன் ஒருபடிக் காரணிகளாகப் பகு 
படுவதாகும் ? 

( விடை : K = 1 ] 


9. P- ன் எம் மதிப்புக்கு 2x + 3xy - 2y " -5x + py - 12 ஆனது 
இரண்டு ஒரு படிக் காரணிகளாகப் பகுப்படும் ? 

[p = 10 அல்லது - 32/5 ] 


4 


61 


சமன்பாடுகள் 


10. விடுவி : 


-- 


( i) 


= 


20 


1 = 5 ; 6xy 

1 
y 
( விடை : x = 1 அல்லது ; y = 1 அல்லது 3 ] 


( ii } x " - + 3y = 28 ; xy = 3 


- 


விடை : x = 1 , y = 3 ; x = 3/3 , y 


+ ] 


( iii ) x + xy = 4 ; y + xy = 5 [ விடை : x = +4 ; y = + ] 


1 1 1 
( iv ) x + y + 1 = 0 ; -- 

y 

12 
[ விடை 1 x = 3 ; y = -4 ; x = -4, y = 3 ] 


( v ) x + y = 2 ; x + xy + y + x + y = 5 

( விடை ; x = 1 ; y = 1 ] 


( vi) x + y = 117 ; x3 – xy + y = 39 

(விடை ! x = -2 , y = 5 or x = 5 , y = -2 ] 


5. எண் தொடர்கள் 

( Progressions ) 


1. கூட்டுத் தொடர் ( Arithmetical Progression ) 


1. வரையறை 

ஒரு தொடரில் , யாதோர் உறுப்புக்கும் அதன் முன் நிற்கும் 
உறுப்புக்குமுள்ள வேறுபாடு யாங்கணும் ஒரே எண்ணாக இருக்கு 
மானுல் அஃது ஒரு கூட்டுத் தொடர் எனப்படும் . 


எடுத்துக்காட்டு ! 

2 , 5 , 8 , 11 என்னும் தொடரில் பொது வேறுபாடு ( common 
difference ) 3 ஆகும் , 


-3 , -7 , -11 , ...... என்னும் தொடரில் பொது வேறுபாடு 
--4 ஆகும் . 


ஆகவே இவை இரண்டும் கூட்டுத் தொடர்கள் ஆகும் . 


2. கூட்டுத் தொடரின் நியம வடிவம் 

a முதலுறுப்பும் , d பொது வேறுபாடுமானால் , கூட்டுத் 
தொடரின் நியம ரூபம் 

a , a + d , a + 2d , a + 3d ............ ஆகும் . 


3. கூட்டுத் தொடரின் 7 ஆவது உறுப்பு ( அல்லது ) பொது உறுப்பு 
n ஆவது உறுப்பை , 1 என்று குறிப்பிட்டால் , பொது உறுப்பு, 
l = a + ( n - 1 ) d ஆகும் . 


எண் தொடர்கள் 


63 


4 . ஒரு கூட்டுத் தொடரில் , முதல் n உறுப்புகளின் கூட்டுத் 
தொகை காணல் ( Sum of the first n terms of an Arithmetical 
Progression .) 

கூட்டுத் தொடரில் ‘ a முதலுறுப்பாகவும் , d பொது- வேறு 
பாடாகவும் , 1 இறுதியுறுப்பாகவும் கொள்க . முதல் 1 உறுப்பு 
களின் கூட்டுத் தொசையை S எனக் குறிப்பிடுவோம் . 


அப்பொழுது 

( i ) S = a + ( a + d ) + ( a + 2d ) ..... ( ! - 2d ) + ( ! - d ) +1 ஆகும் . 
இத் தொடரை , கடை தலையாக எழுதினால் , 

(ii ) S = 1 + ( ! -d ) + (! -2d ) .......... ( a + 2d ) + ( a + d ) + a 
ஆகும் . 


- 


+ n உறுப்புகள் வரை . 


இவற்றைக் கூட்ட , நாம் பெறுவது 
2S ( a + i ) + ( a + l) + ( a + I) . 
. 2S = n ( a + I ) 

In ( a + l ) 

2 


ஃ . S 


- 


இந்தப் பலனில் , 1 = a + ( n - 1 ) d எனப் பிரதியிட , 


S 


- 


2 ( 28+( n -1 ) d} ஆகும் . 


கிளை ( i ) : முதல் n இயற்கை எண்களின் கூட்டுத் தொகை 

n ( n + 1 ) 

2 


(ii ) : முதல் 1 அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களின் 

கூட்டுத் தொகை = n 


( iii ) 1 முதல் 11 அடுத்தடுத்த இரட்டைப் படை எண்களின் 

கூட்டுத்தொகை = n ( n + 1 ) 


5. கூட்டுத் தொடரின் இடையுறுப்பு 

a , A , b என்பன கூட்டுத் தொடரில் அமைந்தால் , A ஆனது 
a- க்கும் , 5 - க்கும் கூட்டு இடை யுறுப்பு ( Arithmetic Mean ) எனப் 
படும் , 


64 


அடிப்படைக் கணிதம் 


அப்பொழுது , A - a . = b - A ( வரையறை ) 

: 2A = a + b 


a + b 


A = 


2 ஆகும் . 


6 , கூட்டிடைகள் ( Arithmetic Means ) 

வரையறை a , a . a,, ..... a , b என்பவை கூட்டுத் தொடரில் 
இருந்தால் , a ,, a ,,....... , என்பவை a- க்கும் , b- க்கும் இடைப் 
பட்டா கூட்டிடைகள் எனப்படும் . 


இடையே 


கூட்டிடைகளை 


இனி , < a -க்தம் 5 - க்கும் 
அமைக்கவும் . 


a- க்கும் -க்கும் இடையேயுள்ள n கூட்டிடைகள் 4,. a, ......... 
எனக் கொள்க . 


பின்னர் , a , a ,, a ,, ......... an , b என்பன கூட்டுத் தொடரில் 
அமையும் . 


இதிலுள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை ( n + 2 ) ஆகும் , 


ஆகவே , ( n + 2 ) ஆவது உறுப்பு b ஆகும் . 


கூட்டுத் தொடரின் பொது வேறுபாடு d ஆகுக . 


- 


எனின் , ( n + 2 ) ஆவது உறுப்பு = a + ( n + 2-1) d 

= a -- ( n + 1 ) d 
i a + ( n + 1 ) d = b 
ஃ ( n + 1 ) d = b - a 

b = a 
ஃ . d 

n + 1 
ஃ முதல் கூட்டிடை a = a + d 

na + b 
= d + 

n + 1 
இரண்டாவது கூட்டிடை a , = a + 2d 

= a + 2 ( b - a ) ( n - 1 ) a + 2b 
n + 1 

+1 


b - a 


- 


+1 


65 


எண் தொடர்கள் 


- 


r ஆவது கூட்டிடை = ay = a + rd = a + 

| ( b - a ) 

1 + 1 
( n - r + 1 ) a + rb 

n + 1 
1 ஆவது கூட்டிடை = ax = a + nd = a + 

n ( b - a ) 

n + 1 
a + nb 
n + 1 


7. விளக்க மாதிரிகள் 

மாதிரி 1 : ஒரு கூட்டுத்தொடரின் முதலுறுப்பு 5 . உறுப்பு 
களின் எண்ணிக்கை 15. உறுப்புகளின் கூட்டுத்தொகை 390 . 
பொது வேறு பாட்டையும் , நடு உறுப்பையும் காண்க . 

கூட்டுத் தொகை " [ 2a + ( n - 1 ) d ] = S ஆகும் . 


கொடுத்துள்ள மதிப்புகளைப் பிரதியிட , 
15 

[ 2x5 + ( 15-1 ) d] = 390 ஆகும் . 


2 


அதாவது 105d = 315 


, 


ஃ.. d = 3 


நடு உறுப்பு 8 ஆவது உறுப்பாகும் . 
8 ஆவது உறுப்பு = a + ( n - 1 ) d = 5 + ( 8-1 ) x3 = 26 ஆகும் . 


மாதிரி 2 : கூட்டுத் தொடரிலுள்ள மூன்று எண்களின் கூட்டுத் 
தொகை 21 ஆகும் . அவற்றின் வர்க்கங்களின் கூட்டுத் தொகை 
179 ஆகும் . அந்த எண்களைக் கண்டறிக. 


மூன்று 

எண்ககளை a - d , a , a + d எனக் கொள்வோம் . 
. a - d + a + a + d = 21 
... 3d = 21 


. a = 7 


மேலும் ( a - d ) + a + (a + d ) = 179 
அதாவது 2 ( a + d ) + a = 179 
5 


66 


அடிப்படைக் கணிதம் 


அதாவது 2 ( 49 + d ) + 49 = 179 

.. 2d = 32 


. d = 16 : d = + 4 


ஃ . வேண்டிய எண்கள் 3 , 7 , 11 


மாதிரி 3 : 500 - க்கும் 1000 - க்கும் இடையில் 13 ஆல் வகு 
படக் கூடிய எல்லா எண்களின் கூட்டுத் தொகையைக் காண்க . 


500 - க்கும் 1000 - க்கும் இடையே 13 ஆல் வகுபடும் . முதலெண் 
507 ஆகும் ; இறுதி எண் 988 ஆகும் . 

பெற வேண்டிய கூட்டுத்தொகை S என்க . 
இனி , 507 + 520 + ...988 = S ஆகும் . 
இங்கு , a = 507 ; d = 13 ; 1 = 988 ஆகும் . 
1 = a + ( n - 1 ) d என்றறிவோம் . 
988 = 507- { n + 1 } x13 

13 ( n - 1 ) = 988-507 = 481 


n - 1 = 


481 
13 


37 


B = 

= 38 


உறுப்புகளின் 


எண்ணிக்கை 


இதனால் , கூட்டுதற்குரிய 
38 ஆகும் . 


: S = " (a +1) = ) (507 + 988) = 19x1495 


= 28405 


பயிற்சி 5-1 . 
1. ஒரு கூட்டுத் தொடரில் 2 முதலுறுப்பாகும் . இறுதி 

யுறுப்பு 29 ஆகும் . கூட்டுத் தொகை 155 ஆகும் . அதன் 
பொது வேறு பாட்டைக் காண்க . 

( விடை : 3 ] 


2. ஒரு கூட்டுத் தொடரில் 13 ஆவது உறுப்பு 3 ஆகும் . முதல் 

13 உறுப்புகளின் கூட்டுத்தொகை 234 ஆகும் . அதன் 


எண் தொடர்கள் 


67 


பொது 


வேறுபாட்டையும் , முதல் 25 உறுப்புகளின் 
கூட்டுத் தொகையையும் கண்டறிக . (விடை : - 1,75 ] 


3. ஒரு கூட்டுத் தொடரில் 44 ஆவதும் , 4 ஆவதுமான உறுப் 

புகள் முறை -51 - ம் , 29 - ம் ஆனால் , 17 ஆவது உறுப்பை 
அறிக . 

( விடை : 3 ] 


4. ஒரு 


கூட்டுத் தொடரில் 16 உறுப்புகளின் கூட்டுத் 
தொகை 400 , பொது வேறுபாடு 2 , எனின் , முதலுறுப் 
பைக் காண்க . 

( விடை 15 ] 


5. ஒரு கூட்டுத் தொடரின் முதலுறுப்பு 4 , இறுதியறுப்பு 96 . 

உறுப்புகளின் கூட்டுத் தொகை 400. அத் தொடரில் 
இடம் பெறும் உறுப்புகளின் எண்ணிக்கையையும் , 
பொது வேறுபாட்டையும் கண்டறிக , 

[ விடை 18 ; 92/7 ] 


6. 


-6 , -3 ,......... என்னும் தொடர் வரிசையில் எத்தனை 
உறுப்புகளை எடுத்துக் கொண்டால் , அவற்றின் கூட்டுத் 
தொகை 75 ஆகும் ? 

(விடை : 10] 


7. 100 + 99 + 98 +97 ..... என்னும் தொடர் வரிசையில் , 

நான் அடுத்தடுத்து நிற்கும் 30 உறுப்புகளை எடுத்துக் 
கொள்ளக் கருதுகிறேன் . நான் எந்த உறுப்பு முதலாகத் 
தொடங்கி எடுத்துக் கொண்டு கூட்டினால் , கூட்டுத் 
தொகை 1155 ஆகும் ? 

[ விடை 153 ] 


8. 300 - க்கும் 500 - க்கும் இடையேயுள்ள ஒற்றைப் படை 
யெண்களின் கூட்டுத் தொகையைக் கணக்கிடுக . 

( விடை ! 40000 ] 


9. ஒரு கூட்டுத் தொடரின் பொது உறுப்பின் வடிவம் 3n + 1 

ஆகும் . அத் தொடர் வரிசையையும் , 15 உறுப்புகளின் 
கூட்டுத் தொகையையும் காண்க . 

( விடை 14 , 7 , 10....... ; 375 ] 


10. ஒரு தொடர் வரிசையிலுள்ள n உறுப்புகளின் கூட்டுத் 

தொகை 5n - 3n ஆகும் , அத் தொடர் வரிசை ஒரு 
கூட்டுத் தொடர் என நிரூபிக்க , 


அடிப்படைக் கணிதம் 


11. ஒரு 


கூட்டுத் தொடரிலுள்ள 3 எண்களின் கூட்டுத் 
தொகை 15 ஆகும் . அவற்றின் பெருக்கற்பலன் 80 
எனில் , அவற்றைக் கண்டறிக . ( விடை : 2 , 5 , 8 ] 


12. ஒரு கூட்டுத் தொடரிலுள்ள மூன்று எண்களின் கூட்டுத் 

தொகை 12 ஆகும் . அவற்றின் கனங்களின் கூட்டுத் 
தொகை 288 ; அந்த எண்கள் யாவை ? [ விடை ! 2,4 , 6 ] 


13. ஒரு கூட்டுத் தொடரிலுள்ள நான்கு முழு , எண்களின் 

கூட்டுத் தொகை 22 ; அவற்றின் பெருக்கற்பலன் 280 ; 
அந்த எண்கள் யாவை ? 

( விடை : 1 , 4 , 7 , 10 ] 


14. ஒரு கூட்டுத் தொடரின் p ஆவது , q ஆவது , 1 ஆவது 

உறுப்புகள் முறையே P , Q , R என்பன வாயின் , 
( p - q ] R + (q - r ) P + ( r - p ) Q = 0 எனக் காட்டுக . 


15. a , b , c- க்கள் கூட்டுத் தொடரிலிருந்தால் , a ( b + c ) , 

b ( c + a } , c ( a + b ) என்பனவும் கூட்டுத் தொடரில் 
இருக்குமெனக் காட்டுக . 


16. 51 - க்கும் 7 - க்கும் இடையே 10 கூட்டிடைகளை இடுக . 


17. a , b- க்கு இடையே n கூட்டிடைகள் இடுக . அவற்றின் 

கூட்டுத் தொகை a , b- க்கு இடையேயுள்ள ஒரே கூட்டு 
இடையுறுப்பைப்போல் n மடங்காகும் என நிறுவுக . 


இதில் n உறுப்புகளின் 


18. log ,, 2 + log , 4 + log . 8+ 

கூட்டுத் தொகை காண்க . 


n (n + 1) xlogo2 


வி 


விடை : 


) 


2 


19. ( j } 8--11 + 14-17............. n உறுப்புகளின் கூட்டுத் 

தொகையைக் காண்க . 


3n 
( விடை 1 - இரட்டைப்படை எண்ணானால் ; 

2 


, 


3n + 13 

, n ஒற்றைப்படை ஆனால் ] 
2 


( ii) - 44-41-38 ......... என்னும் வரிசையில் ) ஓர் 

உறுப்பாயுள்ளதா ? [ விடை ! இல்லை ) 


எண் தொடர்கள் 


69 


20. 7 , 10 , 13 , ............ 10 , 14 , 18 .......... என்ற இரு தொடர் 

களும் 50 உறுப்புகளுக்குத் தொடரப்பட்டால் , எத்தனை 
உறுப்புகள் இரண்டு வரிசைகளிலும் ஒருங்கொத்துக் 
காணப்படும் ? 

( விடை 1 13 உறுப்புகள் ] 


21. இயற்கை எண்கள் பின்வரும் தொகுதிகளாக வரிசைப் 

படுத்தப் பட்டுள்ளன ( 1 ) ; ( 2 , 3 ) ; ( 4 , 5 , 6 ) ; ( 7 , 8 , 9 , 10 ) 

...... இவற்றில் n ஆவது தொகுப்பிலுள்ள எண்களின் 
கூட்டுத் தொகையைக் காண்க : (விடை : n { n + 1 ) / 2 ] 


22. 25 கற்கள் ஒரே நேர் கோட்டில் அடுத்தடுத்து 1 மீ 

தூரத்தில் வரிசையாகத் தரையில் வைக்கப்பட்டுள்ளன . 
வரிசை முடியும் இடத்திலிருந்து 5 மீ . தூரத்தில் ஒரு 
கூடை வைக்கப்பட்டுள்ளது . ஒரு சிறுவன் கூடைக்கு 
மிக அருகிலுள்ள கல்லில் துவங்கி ஒவ்வொன்றாகக் 
கற்களை எடுத்துக் கூடையில் சேர்க்கிறான் . எல்லாக் 
கற்களையும் கூடையில் சேர்க்க அவன் நடந்த மொத்த 
தூரம் எவ்வளவு ? 

[ 845 மீட்டர் ] 


|| இசைத்தொடர் ( Harmonic Progression ) 


1 . வரையரை 

ஒரு தொடர் வரிசையில் உள்ள எண்களின் , தலைகீழ் எண் 
கள் கூட்டுத் தொடரில் இருந்தால் அத் தொடர் இசைத் தொடர் 
எனப்படும் . 


எடுத்துக்காட்டு : 

1 1 
1 . 
2 3 


1 
4 ) 


2 


9 


..... 


இத் தொடர் இசைத் தொடராகும் . 


. 


ஏனெனில் 1 , 2 , 3 , 4. ஒரு கூட்டுத் தொடர் ஆவதால் 
1 1 

1 

ஓர் இசைத் தொடர் , ஏனெனில் 
a a + d ) a + 2d 
d , a + d , a + 2d , ...... ஒரு கூட்டுத் தொடர் ஆவதால் . மறுதலை 
யாக , a , b , c ...................... 

ஒரு கூட்டுத் 

தொடரில் இருப்பின் , 
1 1 1 

......... ஓர் இசைத் தொடராகும் . 
h 


. 


a 


70 


அடிப்படைக் கணிதம் 


2. a , b , c என்பன இசைத் தொடரில் இருப்பின் 

2 1 1 
( i ) 

+ என நிறுவுக . 
b 


- 


등 


a 


a 


( ii ) 


b 

என நிறுவுக . 
b - c 


C 


a , b , c என்பன இசைத் தொடரில் இருப்பதால் , 
1 1 

கூட்டுத் தொடராகும் 
b 


. 


C 


C 


1 


. 


* 


-- 


1 
ந 


- 


a 


C 


1 


1 


2 
b 


- 


+ 


는 


ஆகும் , 


a 


2ac 
அல்லது b = 

a + c 


ஆகும் . 


1 


1 
மேலும் , 

b 


-- ஆதலால் , 


C 


a - b 
ab 


b - c 
bc 


ஆகும் . 


a . 


b 


a 


ab 
bc 


= 


b - C 


ஆகும் , 


3. ( i ) இசையிடை உறுப்பு 

a , H , b என்பவை இசைத் தொடரில் இருக்குமானால் , H 
என்பது a , b- க்கு இசையிடை உறுப்பு எனப்படும் . 


ஆகவே , மேலே பார்த்தபடி , 

2ab 
H = 


a + ஆகும் . 


( ii) இசையிடைகள் : வரையறை ! 

a , h ,, h ,, 4 , ..... hn , b என்பவை இசைத் தொடரில் இருக்கு 
மாயின் , h ,, h ,, ......hr -என்பன a , b இவற்றுக்கு இடைப்பட்ட 
n இசையிடைகள் எனப்படும் . 


எண் தொடர்கள் 


11 


8 , 5 -க்களுக்கு இடையில் n இசையிடைகள் அமைத்தல் ! 


a , b- களுக்கு இடைப்பட்ட இசையிடைகள் ,, ,,...hm 
எனக் கொள்க . 


ஒரு கூட்டுத் 


1 


உ 


a 


பின்னர் .. ,,, ,, .... ஓர் இசைத் தொடர் . 
1 1 1 

1 1 
h , h , 

b 
தொடர் . 

இக் கூட்டுத் தொடரின் பொது வித்தியாசம் d எனில் , 
1 

என்பது ( n + 2 ) ஆவது உறுப்பாகும் . 
h 


இனி, கூட்டுத் தொடரில் ( n + 2) ஆவது உறுப்பு . 


1 


+ ( n + 2-1) d 


- 


1 
+ ( n + 1 ) d = 

b 


ஃ . ( n + -1 ) d = 


1 
5 


- 


5 
ab 


- 


- 


-- 


a - b 
( n + 1 ) 

ab 


1 


1 


1 
h , 


+ d = 


a - b 
+ 

( n + 1 ) ab 


- 


( n + 1 ) b + a - b 

( n + 1 ) ab 


4 


a 


mb + a 


( u + 1 ) ab 


( n + 1 ) ab 
rb + a 


+ 


( n + 1 ) ab 

a - t- nb 


இதே போல் h ,, h ,, ....... hi காணலாம் . 


( n + 1 ) ab 


- 


( n + 1 ) ab 
a + nb 

; , 


- 


- 


( n + 1 ) ab 

na + b 


2a + n - 175 ; ......... 


[ குறிப்பு : இசைத் தொடர் கணக்குகளைக் கூட்டுத் தொடர் 
கணக்குகளாக மாற்றிச் செய்யவும் .] 


72 


அடிப்படைக் கணிதம் 


பயிற்சி 5-2 . 
1. 2 , 3, 6 ..... என்ற தொடரின் n ஆவது உறுப்பைக் காண்க . 

6 
விடை ! 


( வின 


4 -- n 


2. ஓர் இசைத் தொடரின் 3 ஆவது உறுப்பு 1 ஆகும் ; 9 ஆவது 
உறுப்பு : ஆகும் . அதன் 1 ஆவது உறுப்பைக் காண்க . 

3 


( விடை : 2 ) 


3. ஓர் இசைத் தொடரில் மூன்றாம் உறுப்பு + ஆகும் ;; 

ஏழாவது உறுப்பு * ஆகும் என்றால் , அத் தொடரை 
அமைத்துக் காட்டுக . 

[ விடை : 1 , 1 , 1 ... ] 

] 


4. இரண்டு எண்களின் கூட்டு இடையுறுப்பு 6 ஆகும் ; 

அவற்றின் இசையிடை உறுப்பு 41 ஆகும் எனின் , அவ் 
வெண்களைக் கண்டறிக . 

( விடை : 9 , 3 ] 
5. இசைத் தொடரிலுள்ள மூன்று எண்களின் கூட்டுத் 

தொகை 22 - ம் , அவற்றின் தலைகீழ் எண்களின் கூட்டுத் 
தொகை 1 - ம் ஆமெனின் , அவற்றைக் கண்டறிக , 

( விடை : 12 , 6 , 4 ] 


6. ஓர் இசைத் தொடரிலுள்ள மூன்று எண்களின் கூட்டுத் 

தொகை 11 ஆகும் . அவற்றினது வர்க்கங்களின் கூட்டுத் 
தொகை 49 ஆகும் எனின் , அவ் வெண்களைக் கண்டறிக . 

[விடை 1 6 , 3 , 2 ] 


7. a, b , - இசைத் தொடரில் அமையுமாயின் b + c c + a 


a 


b 


C 


-ம் இசைத் தொடரில் அமையுமென நிரூபி , 
a + b 


8. x , y என்பவற்றின் இடையே a ,, ay , a , என்பன மூன்று 

கூட்டிடைகள் ; h ,, h ,, he என்பன மூன்று இசையிடை 

கள் எனவாயின் , a, h , = a ,h , = azh , = xy என நிறுவுக . 
9. a , a,, ag , a , என்பன ஓர் இசைத் தொடரிலிருப்பின் , 

a ,a , + a , a, + aa = 3a , a, எனக் காட்டுக . 
10 , logax , logsy, logez கூட்டுத் தொடரில் இருந்தால் , logaa , 

log.b , logzc இசைத் தொடரில் அமையுமென நிறுவுக . 


எண் தொடர்கள் 


13 


( H + 


11. aa , b , c என்பன இசைத் தொடரில் இருக்குமானால் 
1 11 

1 1 

4 3 
+ 
b b 

be 
என நிறுவுக . 
12. ஒரு கூட்டுத் தொடரும் , ஓர் இசைத் தொடரும் , a ஐ 

யும் , b ஐயும் தமது முதலிரண்டு உறுப்புகளாகக் 
கொண்டுள்ளன . அவற்றின் ‘ n ஆவது உறுப்புகள் 

b 
முறையே x- ம் , y- ம் ஆனால் , 

என்று காட்டுக . 


. 


X - 0 


- 


13. ஓர் இசைத் தொடரின் p ஆவது உறுப்பு 4 ஆகவும் , 

q ஆவது உறுப்பு ற ஆகவும் இருப்பின் , pq ஆவது உறுப்பு 
1 என நிறுவுக . 


14. ஓர் இசைத் தொடரின் p ஆவது உறுப்பு qr ஆகவும் , 

4 ஆவது , உறுப்பு ‘rp ஆகவும் இருப்பின் , அதன் 7 ஆவது 

உறுப்பு pg ஆகும் என நிறுவுக . 
15. ஓர் இசைத் தொடரில் P, Q , R என்பன முறையே 
ஆவது , 4 ஆவது , 7 , ஆவது உறுப்புகளானால் , 

PQ ( P - q ) + QR ( q - r ) + RP ( r -p ) 0 
என நிறுவுக . 


- 


III 


பெருக்குத் தொடர் ( Geometric Progression ) 


1 . வரையறை 

ஓர் எண் வரிசையில் யாதேனுமோர் எண்ணுக்கும் அதன் முன் 
னிற்கும் எண்ணுக்குமுள்ள விகிதம் அவ் வரிசையில் எவ்விடத்தும் 
மாறாது காணக்கிடக்குமாயின் , அவ்வரிசை எண்கள் பெருக்குத் 
தொடரில் உள்ளன எனப்படும் . 

இந்த மாறா விகிதம் “ பொது விகிதம் ( Common ratio ) 
எனப்படும் , 


4. 


எடுத்துக்காட்டு 

( i ) 27 , - 9,3 , - 1... இஃது ஒரு பெருக்குத் தொடர் . இதன் 
பொது விகிதம் --1 ஆகும் . 

( ii ) 2 , -8 , 32 , - 128 , 512 , ... இஃது ஒரு பெருக்குத் 
தொடர் . இதன் பொது விகிதம் - 4 ஆகும் . 


பெருக்கப்படினும் , 
14 

அடிப்படைக் கணிதம் 
( iii } 1 , 2 , 4 , 8 , 16 ... இஃது ஒரு பெருக்குத் தொடர் . இதன் 
பொது விகிதம் 2 ஆகும் . 
2. (i } ஒரு பெருக்குத் தொடரிலுள்ள எல்லா உறுப்புகளும் ஒரே 

வரும் எல்லா 
பரிமாணங்களும் முன்னைய பொது விகிதமே கொண்டு பெருக்குத் 
தொடரில் அமையும் . 


. 


( ii ) ஒரு பெருக்குத் தொடரிலுள்ள உறுப்புகள் எல்லாம் 
ஒரே அடுக்குக்கு உயர்த்தப் பட்டால் , வரும் பரிமாணங்களும் 
புதியதொரு பொது விகிதத்தைக் கொண்ட ஒரு பெருக்குத் 
தொடரில் அமையும் . 


C 


( iii ) a , b , c , d பெருக்குத் தொடரில் இருந்தால் அவைகள் 

b 
தொடர் விகித சமத்தில் அமையும் . அதாவது 

d ) 
ஆகும் . 


= 


- 


C 


3 ஒருபெருக்குத் தொடரின் நியம வடிவம் 

< a முதலுறுப்பும் , - பொது விகிதமுமானால் , பெருக்குத் 
தொடரின் நியம வடிவம் . 

a , ar , ar .......... ஆகும் . 


4. - பெருக்குத் தொடரின் பொது உறுப்பு ( General Term ) 

பெருக்குத் தொடரின் 7 ஆவது உறுப்பு = arn - 1 ஆகும் . 


5. பெருக்குத் தொடரின் கூட்டுப் பலன் 

பெருக்குத் தொடரின் முதல் 11 உறுப்புகளின் கூட்டுத் தொகை 


காணல் 


பொது 


பெருக்குத் தொடரில் , a முதலுறுப்பும் , 
விகிதமும் , 1 பெருக்குத் தொடரிலுள்ள உறுப்புகளின் எண் 
ணிக்கையும் , S., உறுப்புகளின் கூட்டுப் பலனும் ஆகுக . 
அப்பொழுது 

S = a + ar - ar . + arn + arm - 1...... 
( 1 ) -ன் இரு பக்கங்களையும் - ஆல் பெருக்கி , வரும் உறுப்புகளை 
அடுக்கொப்பு நோக்கியவற்றின் கீழே எழுதுக , 
rs: = ar + ar 

+ arn - 1 + arn ( 2) 


எண் தொடர்கள் 


75 


( 1 ) - ( 2 ) ஆல் கிடைப்பது 

S. (1-1 ) = a - arr = a ( 1 - r ) t 


a (1-7 ) 
. S. 

( r < 1 எனில் ) 

1-7 
r > 1 ஆனால் , இதையே 

a ( rn - 1 ) 
Sn 

என எழுதலாம் . 
( r - D 


6 . முடிவிலாப் பெருக்குத் தொடரின் கூட்டுப்பலன் (Sum of infi 
nity of a Geometric Series ) 

n- ன் எண் மதிப்பு 1 - க்குக் குறைந்திருந்தால் , ( அஃதாவது -ன் 
மதிப்பு -1 - க்கும் + 1 - க்கும் இடைப்பட்டுக் கிடந்தால் ) அப் 
பொழுது ஒரு முடிவிலாப் பெருக்குத் தொடர் முடிவுடைய தொரு 
கூட்டுப் பலனை அடையுமென நிறுவலாம் . 


இப்பொழுது , ஒரு பெருக்குத் தொடரில் , 1. உறுப்புகளின் 
கூட்டுப்பலன் , 

a ( 1- r " ) 
S. 
1 

1 


a 


-- 
--- 


arn 

ஆகும் . 


T 


| ஆனது எண் மதிப்பில் 1 - க்கு குறைவுற்று ( அதாவது : 


|r < 1 ) ஆகும் பொழுது . ம - ன் மதிப்பு உயர்ந்து செல்லச் 
செல்ல , 1 - ன் மதிப்பு மிக மிகக் குறைந்து பூச்சிய எல்லையை 
நெருங்குகிறது . 


தை Itr = 0 ( FI < 1 ) எனக் குறிப்பிடுகிறோம் . 


n - 0 


- ஒரு குறிப்பிட்ட மதிப்பை யுடையதால் , 
--0 எனவாகும். 


It 


+ O 


- 


ஆகவே . S. 

1 +0 


_ \/|< 1 எனில் ) 


76 


அடிப்படைக் கணிதம் 


7. பெருக்குத் தொடரின் பெருக்கு இடையுறுப்பு 

மூன்று எண்கள் பெருக்குத் தொடரில் அமைந்தால் , நடுவி 
லிருப்பது ஏனைய இரண்டின் பெருக்கு இடையுறுப்பு எனப்படும் . 


a , G , b என்பன பெருக்குத் தொடரில் இருப்பின் , ‘a . க்கும் , 
b- க்கும் G பெருக்கு இடையுறுப்பாகும் . 


G 


இனி , 


- 


b 
G 


ஆவதால் , ( வரையறையின் படி ) 


G= ab 


ஃ G = / ab ஆகும் . 


8. பெருக்கிடைகள் ( Geometric Means ) 

வரையறை : a , 81 , 82 , 89 , gn , b என்பவை பெருக்குத் 
தொடரில் இருப்பின் , 81 , 82, 8 , ... In என்பவை a- க்கும் b- க்கும் 
இடைப்பட்ட n பெருக்கிடைகள் எனப்படும் . 


8 ,, gr ... In என்பன a- க்கும் 5 - க்கும் இடைப்பட்ட n பெருக் 
கிடைகள் எனக் கொள்க . 


பின்னர் a , s. , 89 , ... 8a , b ஒரு பெருக்குத் தொடர் . இதில் , 
முனையுறுப்புகளையும் சேர்த்து ( n + 2 ) உறுப்புகள் உள்ளன 


• b ஆனது { n + 2 ) ஆவது உறுப்பாகும். 


இப் பெருக்குத் தொடரின் பொதுவிகிதம் | எனில் , 
( n + 2 ) ஆவது உறுப்பு = arn + 2-1 = arn + 1 


.. arn + 1 = b 


b 


.. rn + 1 


a 


. 


| = ( b / a }l /n+ 11 


ஆகவே, பெறவேண்டிய பெருக்கிடைகள் 


*(4)* - * .. 


( 4 ) * , 


..a 


(அல் 


ஆகும் . 


எண் தொடர்கள் 


77 


9. விளக்க மாதிரிகள் 

மாதிரி 1 : 9 , - 6 , 4 , என்ற பெருக்கத் தொடரில் முதல் 
n உறுப்புகளின் கூட்டுத் தொகையையும் , முடிவிலி ( 0 ) நிலைக் 
குரிய கூட்டுத் தொகையையும் காண்க . 


முதலுறுப்பு 9 ; பொது விகிதம் = - ) 
a (1-7) 

) 

27 
ஃ . Shu 
1 - r 1 - ( - 2 ) 

5 


- 


இனி , தொடர் முடிவிலி நிலையை எட்டும்போது , : உயர்ந்து 
கொண்டே முடிவிலி நிலைக்குச் செல்லும் 


[ / - ? | < 1 ஆதலின் ) 


அப்பொழுது , 11 ( 2 " - 0 

1- + 0 

27 
S 

. 


5 ஆகும் . 


மாதிரி 2 ! 0-3 + 0 • 33 + 0 • 333 + ......... என்ற தொடரில் , 
முதல் n உறுப்புகளின் கூட்டுத் தொகையைக் காண்க . 


S .. என்பது கொடுக்கப்பட்ட 7 உறுப்புகளின் கூட்டுத் 
தொகையைக் குறிக்கட்டும் . 


பின்னர் S. = 0 • 3 +0.33 + 0-233 + ............. உறுப்புகள் வரை . 

S. - 3 ( 01 + 011 + 0 •111 + ..... 1 உறுப்புகள் வரை ) 


23 


) 


( 


= (09+0*99 +0-999+..... 
- [ 
1-0-1 ) + ( 1-001 ) + ( 1-0 • 001 ) + ..... , 
= 3 [ * - ( k + 3 + ..... * ] 
- *- * - ] 
= ( -- (1-1 ) ) 


78 


அடிப்படைக் கணிதம் 


மாதிரி 3 : • 345 என்னும் மடங்கு தசமத்தைப் ( Recurring 
decimal ) பின்னமாக்குக . 


--345 = • 345454545 ..... 


= • 3 + 045 + 00045 + 0000045 + ......... 


3 

+ 
10 


[ a = 045 ; r = rl . ] 


3 45 
+ 

X 
10 1000 


100 
99 


3 

+ 
10 ) 


5 
110 


* 


= 


38 
110 


19 
55 


மாதிரி 4 ! n- ன் குறைந்த பட்ச மதிப்பு 

மதிப்பு யாதானால் , 
1 + 3 + 3 + ...... என்னும் பெருக்குத் தொடரில் n உறுப்புகளின் 
கூட்டுத் தொகை 2000 - க்கு அதிகப்படும் ? 


இங்குப் பொது விகிதம் 3 ஆகும் 


n உறுப்புகளின் கூட்டுத் தொகை S. ஆகுக . 


Sa = 


1 ( 31-1 ) 
3-1 


3n - 1 

2 


꼫 


கணக்கின் படி , S. > 2000 ஆகும் பொழுது, 1 - ன் குறைந்த 
பட்ச மதிப்பு அறிய வேண்டும் . 


அதாவது 


3r - 1 

2 . 


> 2000 


.. 3r - 1 > 4000 


.. 3r > 4001 


இனி , 3 = 2187 ஆகும் ; 38 = 6561 ஆகும் . 


.. --ன் குறைந்த பட்ச மதிப்பு 8 ஆதல் பெறப்படும் , 


81 ( 101-1 ) 


எண் தொடர்கள் 


79 


பயிற்சி 5-3 . 
1 1 
1. 43 , 

...... ( i) இத் தொடரின் 20 உறுப்பு 

303 
களின் கூட்டுத் தொகையைக் காண்க . ( ii ) முடிவிலாத் 
தொடரின் கூட்டுத் தொகையையும் காண்க . 


--- 


...... 


N3 


விடை : 341 { 1- { 4 ) " } 2,11 


2. மதிப்பறிக ! 


( i) 3-417 (ii) -435 


413 431 
விடை 3 . 

990 990 


3. a , b , c , d என்பன பெருக்குத் தொடரிலிருப்பின் 

( a - b + c ) ( b + c + d ) = ab + bc + cd என நிறுவுக . 


4. n உறுப்புகள் வரை கூட்டுக . 

( i ) 4 + 44 + 444 + 


40 


விடை : 


4n 
9 


...... 5 .. 


( ii) 


• 5 + 55 + 555 + ...... 


விடை : 5 - ( 1- 1. ) ] 


5. ஒரு பெருக்குத் தொடரில் முதலிரண்டு உறுப்புகளின் 

கூட்டுத் தொகை 2 - ம் , முதல் நான்கு உறுப்புகளின் 
கூட்டுத் தொகை 20-ம் ஆனால் , அத் தொடரைக் 
கண்டறிக . 

1 3 9 

27 
விடை ! 

21 2 2 


1 


6. ஒரு பெருக்குத் தொடரில் முதல் மூன்று உறுப்புகளின் 

கூட்டுத் தொகையும் , மூன்றாவது , நான்காவது , ஐந்தா 
வது உறுப்புகளின் கூட்டுத் தொகையும் 4 : 9 என்னும் 
விகிதத்தில் இருக்கின்றன . அதன் ஆறாவது உறுப்பு 

3 
15 16 ஆனால் , அதன் 10 ஆவது உறுப்பை அறிக . 

( விடை : 3912 ] 


1 


80 


அடிப்படைக் கணித 

ரிதம் 


7. பெருக்குத் தொடரிலுள்ள மூன்று எண்களின் கூட்டுத் 

தொகை 21 ஆகும் அவற்றின் பெருக்குத் தொகை 64 
ஆனால் , அவ்வெண்களைக் கண்டறிக . ( விடை 11 , 4 , 16 ] 


8. ஒரு குறிப்பிட்ட பெருக்குத் தொடரின் கூட்டுத் தொகை 

3n+ 1 
47 ஆகும் . அதன் 

முதலுறுப்பையும் , 


பொது 


விகிதத்தையும் கண்டறிக . 


விடை 1 


39 3 
16 - 16 


9. ஒரு பெருக்குத் தொடரின் கூட்டுத் தொகை 889 ; இறுதி 

யுறுப்பு 448 ; பொது விகிதம் 2 எனின் , அதன் முதலு 
றுப்பு யாது ? 

[ விடை : 7 ] 


10. ஒரு பெருக்குத் தொடரில் 

தொடரில் முதலுறுப்பு 2 ; கூட்டுத் 
தொகை 728. இறுதியுறுப்பு 486 எனின் , பொது விகிதம் 
யாது ? 

( விடை : 4 ] 


1 


11. ஒரு முடிவிலாப் பெருக்குத் தொடரின் அநந்த உறுப்பு 
களின் கூட்டுத் தொகை 3 ஆகும் . அவற்றின் வர்க்கங் 

9 
களின் கூட்டுத் தொகை 

21 

அத் தொடர் வரிசையை 
யறிக . 

1 
விடை 1a = 2 ; / 

3 


4 ] 


12. ஒரு முடிவிலாப் பெருக்குத் தொடரின் அநந்த உறுப்பு 
களின் கூட்டுத் தொகை 2. அவற்றின் கனங்களின் 

8 
கூட்டுத் தொகை = அத்தொடர் வரிசையைக் காண்க . 

[ விடை a = 1 ; r = } ] 


13. இரண்டு எண்களின் கூட்டுத் தொகை அவற்றின் பெருக் 

கிடையுறுப்பை ( geometric mean ) விட 9 அதிகமாகும் . 
அக் கூட்டுத் தொகையின் வர்க்கம் அவற்றின் பெருக்கல் 
பலனைவிட 189. அதிகமாகும் என்றால் , அவ் வெண்களைக் 
காண்க . 

( விடை : 12, 3 ] 


14. ( i ) 3 , 96 என்ற எண்களிடையே 4 பெருக்கிடை எண் 
கள் காண்க . 

(விடை 1 6, 12, 24 , 48 ] 
( ii ) 324 - க்கும் 4 - க்கும் இடையே 3 பெருக்கிடை எண்கள் 
காண்க, 

[விடை : 108 , 36 , 12 ] 


எண் தொடர்கள் 


81 


+ 


1 1 1 
15 . 
2 6 

+ 18 + ......... என்னும் பெருக்குத் தொடரில் 
குறைந்த பட்சம் 

எத்தனை உறுப்புகளின் கூட்டுத் 
தொகையானது அதே தொடரின் கந்தழி ( a ) வரைக் 

1 
கூட்டுத் தொகைக்கு 

5000 

-- க்கும் குறைவுற்றிருப்ப 
தாகும் ? 

(விடை 18 ] 
16. ஒரு பெருக்குத் தொடரில் உள்ள உறுப்புகள் யாவும் 

நேரெண்களானால் , அவ் வுறுப்புகளின் லாகரிதங்கள் 
கூட்டுத் தொடரில் அமையுமென நிறுவுக . 


17. a , b , c என்பன ஒரு பெருக்குத் தொடரிலும் , a * = bv = cz 

என்னும் வரையறையிலும் நிற்குமாயின் , x , y , z என்பன 

ஓர் இசைத் தொடரில் அமையுமென நிறுவுக . 
18. ஒரு பெருக்குத் தொடரில் முதல் n , 21 , 3n உறுப்புகளின் 

கூட்டுத் தொகைகள் முறையே S ,, ,, , ஆகும் எனின் , 

( s , -s , } * = s , {ss - S , ) என நிறுவுக . 
19. ஒரு பெருக்குத் தொடரிலுள்ள n உறுப்புகளின் கூட்டுத் 

தொகை S ஆகும் . அவற்றின் பெருக்கற்பலன் P- ம் விலோ 
மங்களின் ( Reciprocals ) கூட்டுத் தொகை R- ம் ஆனால் , 

S 

என நிறுவுக . 


P = 


( A ) " 


20. x = 1 + a + a + .......... என்றும் , 

y = 1 + b + b + .......... என்றும் , 
a , 6 ஒவ்வொன்றும் 1 - க்குக் குறைந்தது என்றுங் 
கொண்டால் , 

xy 
1 + ab + ab * + ............. 0 = என நிறுவுக . 


x + y - 1 


21. ஒரு பெருக்குத் தொடரில் P , Q , R என்பன முறையே 

P ஆவது , 4 ஆவது , 7 ஆவது உறுப்பு ஆனால் , 

Par QPRP4 = 1 என நிறுவுக . 
22. ஒரு சிறுவன் ஓர் ஏரியின் - நிலையான நீர்ப் பரப்பின் மீது 

தட்டைக் கற்சில்லுகளை வீசித் தத்திக் குதித்துச் செல் 
லும்படி செய்து விளையாடுகிறான் . இப்படி செலுத்தும் 
படியான ஒரு சில் தன் முதல் தாவலில் 4 மீட்டர் தூரமும் , 

அதன் பிறகு அடுத்தடுத்து செல்லும் தாவலில் முந்திய 
6 


82 


அடிப்படைக் கணிதம் 


தாவலின் பாதி பாகமுமாகச் சென்றால் அது நீரில் மூழ்கு 
கிறதற்கு முன்பு செல்லக் கூடிய மிக அதிக தூரம் யாது ? 

( விடை : 8 மீடர் ) 


23. ஒரு பந்தானது மேலேயிருந்து விழுந்து தரையைத் 

தாக்குந்தொறும் முன்பிருந்து விழுந்த உயரத்தில் பங்கு 
உயரத்திற்கே மீண்டும் எழுந்து செல்ல வல்ல தாகும் . 
அதனை 12 மீட்டர் உயரத்திலிருந்து கீழ்நோக்கி விழ 
விட்டால் , அஃது எழுச்சி நிலை முற்றும் தணிந்து 
ஓய்வுறும் வரையில் சென்ற மொத்த தூரத்தைக் கணக் 
கிடுக . 

( விடை : 24 மீட்டர் ) 


IV கூட்டு வட்டியும் , ஆண்டுத் தொகையும் 
( Compound Interest and Annuities ) 


பெருக்குத் தொடர் கொள்கை கூட்டுவட்டி , ஆண்டுத் 
தொகை காணும் கணக்கீடுகளில் பயன்படுகிறது . 


1. கூட்டு வட்டி ( Compound Interest ) 

ரூ P அசலை ஆண்டுக்கு r % கூட்டு வட்டி வீதம் கடன் 
கொடுத்தால் , 1 ஆண்டுகள் கழித்து அதன் தொகை A எனில் , 


A = P [ 1+ 


160 )" 


ஆகும் என்றறிவோம் . 


இங்கு 


= i எனப் பிரதியிட , 


100 


A = P ( 1 + 1 ) ஆகும் . 


இங்கு i என்பது ஒரு ரூபாய்மீது ஓர் ஆண்டினுடைய வட்டி 


ஆகும் . 


2 .. இற்றைப் பெறுமானம் ( Present Value ) 

n ஆண்டுகள் கழித்துக் கட்டவேண்டிய தொகை A ஆயின் , 
அதன் இற்றைப் பெறுமானத்தை P எனக் குறிப்பிடுகிறோம் . 
( 1 )-லிருந்து , P = A ( 1 + i ) ஆகும் . 

... ( 2 ) 


831 


எண் தொடர்கள் 


3. ஆண்டுத் தொகைகள் ( Annuities) 

ஆண்டுத் தொகை என்பது ஆண்டுதோறும் குறிப்பிட்ட 
நாளில் முறையாக அளிக்கப்படும் சம தொகையைக் குறிக்கும் , 


இது முடிவில்லாமல் தொடர்ந்து கொடுக்கப்பட்டால் , அது 
நித்தியவாண்டுத் தொகை ( Perpetuity ) எனப்படும் , 


நித்தியவாண்டுத் தொகை அளிக்கும் சொத்து பயனுரிமைச் 
சொத்து ( Freehold estate ) எனப்படும் . 


ஆண்டுத் தொகை குறிப்பிட்ட கால அளவுக்கே கொடுக்கப் 
பட்டு அதன் பிறகு நிறுத்தப்பட்டால் , அஃது ஒரு முடிவுடை 
ஆண்டுத் தொகை ( Terminable Annuity ) எனப்படும் , 


( i ) a ரூபாய் நித்திய வாண்டுத் தொகையாக 1 ஆண்டு 
களுக்குக் கொடுக்கப்படின் அதனால் கிட்டும் மொத்தத் தொகை 
யைக் கணக்கிடுதல் ( முதல் தொகை முதலாண்டு இறுதியில் 
கொடுக்கப்படுவதாகக் கொள்க ) . 


முதலாண்டு இறுதியில் கிடைக்கும் தொகைக்கு (1-1 } 
ஆண்டுகளுக்கே வட்டி கூட்டப்படும் . ஆகையால் அதன் தொகை 
a ( 1 + i ) n - 1 ஆகும் , 


இரண்டாவது ஆண்டு கிடைக்கும் தொகைக்கு ( n - 2 ) 
ஆண்டுகளுக்கே வட்டி கூட்டப்படும் . ஆகையால் , அதன் தொகை 
a ( l + i ) - ஆகும் . 

ஆகவே மொத்த தொகை . 
A = a ( 1 + i ) -1 + a ( l + i ) * -* + ..... + a { 1 -Fi ) + a 
( 1 + i ) -1 ( 1 + in - 1 

... ( 3 ) 
( 1 + ) - 1 

i 


= 4 


விளக்க மாதிரி : 

ஒருவன் ஒவ்வோர் ஆண்டு இறுதியிலும் ஆண்டுக்கு 21 % 
கூட்டு வட்டி வழங்கும் சேமிப்பு வங்கியில் ரூ. 100 ஐச் சேமித்து 
வைக்கிறான் . 15 ஆண்டுகள் முடிவில் அவன் சேமிப்புத் தொகை 
யின் மதிப்பென்ன ? 

( I 
A = a 


84 


அடிப்படைக் கணிதம் 


( 1 + 025 ) 16-1 
A = 100 

= 4000 
025 


-1605 


இப்பொழுது , log ( 1 025 ) 16 15 log 1 • 025 
.. ( 1-025 ] 16 = antilog -1605 = 1 + 447 
* . A = ரூ 4000 [ 1 + 447-1 ] 

= ரூ 4000 X • 447 


ரூ 1788 . 


( ii } ஒவ்வோர் ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட தொகையை 
ஆண்டுத் தொகையாகப் பெறுவதற்கு ஒரு குறிப்பிட்ட 
தொகையை முன் கூட்டியே கட்டவேண்டும் . இது கிடைக்கும் 
தொகைகள் எல்லாவற்றின் இற்றைய மதிப்பாகும் . 


ஆண்டுத் தொகை < a எனில் , எல்லாத் தவணைகளின் 
இற்றைய மதிப்பு 


a 


a 


P 


+ ( 1+ + 


1 + i 


.. 


( 1 + i )" 


1 


1 
( 1 + i ) " 

1 
1 + i ) 


+ [ 1 - ( 1+ ) ] 


1 + i 


1 


துணை முடிவு ( Corollary ) : நித்தியவாண்டுத் தொகையாயின் , 

( 1 + i ) -n – () 
ஆகவே ரூ . • a நித்தியவாண்டுத் தொகையாகக் கிடைத் 
தால் , அதன் இற்றைய மதிப்பு = 4 


விளக்க மாதிரி 2 : 

கூட்டு வட்டி விகிதம் ஆண்டொன்றுக்கு 4 % ஆக இருக்கும் 
போது , ஆண்டுத் தொகையாக ஆண்டுதோறும் ரூ 30 ஐ 20 
ஆண்டுகளுக்கு வழங்கத்தக்க தொகையின் இற்றைய மதிப்பைக் 
காண்க . 


- 


• 04 


4 
இங்கு " a = 30 ; n = 20 ; i = 

100 
31 ) 
P 

1- ( 1-04 ) -20 
04 


- 


எண் தொடர்கள் 


85 


log ( 1 * 04 )-20 


- 


- 


- 20 X • 0170 


- 


• 34 


20 log 1-04 
1-66 


ஃ ( 1-04)-2 


antilog 1 • 66 = • 4571 


P 


30 
• 04 


[ 


1 


* 4571 


1 


30 
* 04 


X • 5429 


= 


30X25X5429 = ரூ . 407.18 


பயிற்சி 5-4 . 
1 ; கூட்டுவட்டி விகிதம் 

விகிதம் ஆண்டொன்றுக்கு 5 % ஆக 
இருக்கும்போது , ஓர் அசல் எவ்வளவு . காலத்தில் 
3 மடங்காகும் ? 

( விடை : 22:51 ஆண்டுகள் ] 


ரூ . 1000 கடன் தொகையை 10 ஆண்டுதோறும் சம 
தவணைகளில் திருப்பிக் கொடுக்கவேண்டும் . கூட்டு வட்டி 
விகிதம் 4 % ஆனால் , ஒவ்வோர் ஆண்டுத் தவணை யாது ? 

[ விடை 1 ரூ 123 5 ] 


3. ஓர் ஊரில் பிறப்பு , இறப்பு வீதம் முறையே ஜனத் 

தொகையில் 100- க்கு 25 - ம் , 20- ம் ஆகும் . ஓர் ஆண்டுத் 
தொடக்கத்தில் அந்த ஊர் ஜனத்தொகை 50000 எனில் , 
30 ஆண்டுகள் கழித்து அவ்வூர் ஜனத்தொகை எவ்வளவு 
இருக்கும் ? 

[ விடை 1 57810 ] 


4. ஒவ்வோர் ஆண்டு இறுதியிலும் , ஆண்டுத் தொகை 

ரூ .100 ஆக 25 ஆண்டுகளுக்கு வழங்கத் தேவையான 
தொகையின் இற்றைய மதிப்பைக் காண்க . 
விகிதம் 5 % கூட்டு வட்டி எனக் கொள்க . 

( விடை 11409.80 ] 


வட்டி 


V மூன்று தொடர்கள் 


தேற்றம் ! இரண்டு நேரெண்களின் இடையேயுள்ள கூட்டு 
இடையுறுப்பும் , பெருக்கு இடையுறுப்பும் , இசை இடையுறுப்பும் 
இறங்கு வரிசையில் ஒரு பெருக்குத் தொடரில் அமைவினவாகும் . 

a , b என்னும் இரண்டு நேரெண்களுக்கு இடையே இடப் 
பட்ட கூட்டு இடையுறுப்பும் , பெருக்கு இடையுறுப்பும் முறையே 
A ; C , A எனக் கொள்க , 


86 / 


அடிப்படைக் கணிதம் 


2ab 


அப்பொழுது A = 

a + b 


Jab; H 


4 + 3 ஆகும் . 


a + b ) 
21 


எனில் AH 


2ab 
a + b 


- 


ab = 


( ab ) 


A , G , H என்பன பெருக்குத் தொடரில் அமையும் , 


A 
மேலும் AH = G " ஆகையால் , 


- 


G 
H 


a + b ) 


தவிர , A - G = 


Nab 


a + b - 2 / ab 

2 


எ+ 5-2 


2 


( Ja - MB) 

2 


( : a- ம் , b- ம் அசமமாதலின் ,, இஃது எப்பொழுதும் 

G 
A > > 1 : . > 1 G > H 

H 


A > G > H 


: A , G , H என்பன இறங்கு வரிசையில் ஒரு பெருக்குத் 
தொடரில் அமையும் , 


பயிற்சி 5-5. 


a 


கா 


a 


1 .. a , b , c என்னும் மூன்று எண்கள் 


b 
b - C 


d 


5 


C 


அல்லது , - என்பதற்கு ஏற்ப முறையே கூட்டுத் தொட 
ரிலோ , பெருக்குத் தொடரிலோ , இசைத் தொடரிலோ 
அமையுமென நிறுவுக . 


2. a , b , c , d என்னும் நேரெண்கள் ஒரு கூட்டுத் 

தொடரிலோ , அல்லது ஒரு பெருக்குத் தொடரிலோ 
அல்லது ஓர் இசைத் தொடரிலோ, நிற்பதற்குத் தகுந்தாற் 
போல bc - ad > = < 0 ஆகுமென்று காட்டுக . 


எண் தொடர்கள் 


87 


3. x , a ,, a , y என்பன கூட்டுத் தொடரிலும் , x , y , y , y 

என்பன பெருக்குத் தொடரிலும் , x, h ,, hy , y என்பன 
இசைத் தொடரிலும் இருப்பின் , 

818 
( i ) a , + a, 

(ii ) ax = 8,8 , = a , h , = a , h , 
hk 

h , + h , 
எனக் காட்டுக . 


4. இரண்டு எண்களின் கூட்டு இடையுறுப்பு , அவற்றின் 

பெருக்கு இடையுறுப்பைவிட 2 அதிகமாகும் . அவற்றின் 
இசை இடையுறுப்பானது அவ்வெண்களுள் பெரியதின் 
* பங்காகும் என்றால் , அவ்வெண்களைக் கண்டறிக . 


5 x , y என்ற எண்களின் கூட்டு இடையுறுப்பு y ஆகவும் , 
பெருக்கு இடையுறுப்பு xy ஆகவும் இருந்தால் , அவற்றின் 
இசை இடையுறுப்பு xy ஆகுமென நிறுவுக , 


6. 5 - க்கும் , C- க்கும் இடையில் a ஆனது கூட்டு இடை 

யுறுப்பாகவும் , a- க்கும் , -க்கும் இடையில் ஆனது 
பெருக்கு இடையுறுப்பாகவும் அமைந்தால் , ஆனது 
a- க்கும் , 5 - க்கும் இடையில் இசையிடையுறுப்பு ஆகுமென 
நிறுவுக . 


7 , a , b , c இசைத் தொடரிலும் , b , c , d பெருக்குத் 
தொடரிலும் , c, d , 2 கூட்டுத் தொடரிலும் இருந்தால் , 

ab 
( 2a - b ) 


8. a , b , c கூட்டுத் தொடரிலும் , b , c , d பெருக்குத் 

தொடரிலும் , c , d , e இசைத் தொடரிலும் அமைந்தால் , 
a , b , c பெருக்குத் தொடரில் அமையுமெனக் காண்பி . 


9 , a , b , c கூட்டுத் தொடரிலும் , b , c , a பெருக்குத் 

தொடரிலும் அமைந்தால் , c , a , b ஓர் இசைத்தொடரில் 
அமையுமெனக் காண்பி . 


10. a , b என்ற எண்களுக்கிடையே , x , X என்பன கூட்டிடை 

களாகவும் , y ,, y , இசையிடைகளாகவும் , 2 ,, 2, பெருக் 
கிடைகளாகவும் இருப்பின் , x , y = xy ; = z , z , 

, என 
நிறுவுக . 


88 


அடிப்படைக் கணிதம் 
VI அடுக்கேற்ற இயற்கை எண்களின் கூட்டுப் பலன்கள் 

( Sums of Powers of Natural Numbers) 


1. முதல் X இயற்கை எண்களின் கூட்டுத் தொகை 

நாம் சாதாரணமாகப் பயன்படுத்தும் எண்கள் 1,2,3 ......... 
முதலிய எண்கள் . இவை இயற்கை எண்கள் எனப்படும் . 


இவற்றின் கூடுதலைக் காண்போம் . 


S = 1 + 2 + 3 + ......... + n ஆகுக . 


இத் தொடர் வரிகை ஒரு கூட்டுத் தொடர் ஆகும் . இதன் 
முதல் உறுப்பு 1 ஆகும் . இறுதி உறுப்பு 1 ஆகும் . உறுப்புகளின் 
எண்ணித்கை 1 ஆகும் . 

7 ( 1 n 2 
ஆகவே , S 

2 

2 


+ m) _ (n+ 1) 


குறியீடு 1 ]1 + 2 + 3 + ... + 1 வரை உள்ள எண்களின் கூடுதலை 
En என்ற குறியீட்டால் குறிப்பது. வழக்கம் . 


n ( n + 1 ) 
ஆகவே z n = 

2 


... ( 1 ) 


முதல் n இயற்கை எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் 


அதாவது 2n -ன் மதிப்பு காணல் : 


செய்முறை : x- ( x1 ) * = 3x - 3x + 1 என்பது முற்றொருமை . 
இதில் x- க்கு 1 முதல் 17 வரை பிரதியிட , கிடைப்பது 


16-0 = 3.1 - 3.1 + 1 


2" -18 = 3 • 2 - 3 • 2 + 1 


ne- ( n - 1 } & = 3n - 3n + 1 


இவ்வனைத்தையும் நேர் நேராக மேனோக்கி இரு பக்கங் 
களிலும் கூட்ட வருவது , 

me = 3z n - 3.z_n = n ஆகும் , 


எண் தொடர்கள் 


89 


32 - 31+ = 13 


* . 31 n " = ns + 3 2 n - n : = ne + 


3n ( n + 1 ) 

2 


1 . 


அதாவது 62n = 2n + 3n ( +1) - 2n = 1 ( 202 + 3 + 1 ) 


அதாவது 62n = n (n + 1 ) ( 2n + 1 ) 


n ( n + 1 ) { 2n + 1 ) 


ஃ. 2n = 


... ( 2 ) 


3. முதல் 7 இயற்கை எண்களின் கனங்களின் கூடுதல் 

x_ { x - 1 ) 4 = 4x --6x + 4x - 1 என்னும் முற்றொருமையில் , 
X- க்கு 1 முதல் 1 வரை பிரதியிட்ட , நேர் நேராகக் கூட்டிய , 

n ( n + 1 ) m ( n + 1 ) ( 2n + 1 ) 
En = 

என்பதைப் பயன்படுத்தி 
2 


- 


11 


Ση8 


n ( n + 1 ) 2 

4 


எனப் பெறலாம் . 


( 3 ) 


- 


++ 


விளக்க எடுத்துக்காட்டு : 

1 •2 • 4 + 2• 3 +5 + 3-4 6 + ............ என்னும் தொடர் வரிசையின் 
கூட்டுப்பலனை முதல் n உறுப்புகளுக்கு காண்க . 


கொடுக்கப்பட்ட தொடர் வரிசையில் , 


ஆவது உறுப்பு = r ( r + 1 ) ( r +3 ) = 3 + 47 + 3r ஆகும் . 


இதில் r = 1 , 2 ......... என 1 வரை பிரதியிட்டுக் கூட்ட, நாம் 
பெறுவது 


7 


1 
S. = Zr + 4 Er + 3Zr 

1 1 1 


= 


1 
12 


n ( n + 1 } ( n + 2 ) ( 3n + 13 ) சுருக்கிய பின் . 


பயிற்சி 5-6 . 
1. முதல் n ஒற்றைப்படை எண்களுடைய 

கனங்களின் 
கூட்டுத் தொகையை அறிக . ( விடை : 2m - 1 ] 


90 


அடிப்படைக் கணிதம் 


2. 1 : 3 + 2.4 + 3 • 5 + ......... என்ற தொடரில் 1 உறுப்புகள் 
வரைக்கும் கூட்டுத் தொகையைக் காண்க . 

( விடை : n ( n + 1 ) [ 3n + 19n + 32 )/ 12 ] 


3 . 


1-2 • 3 + 234 + 3 + 4 + 5 + ... + n (n + 1 ) ( n + 2 ) 

1 : 2 + 2+ 3 + 3+ 4 + ... + n ( 4 + 1 ) 
எனக் காட்டுக . 


( n + 3 


4. 1 n + 2 ( n - 1 ) +3 ( n - 2 ) + ...... + n1 இதன் கூட்டுத் 

தொகையைக் காண்க . ( விடை : n ( m + 1 ) n + 2 ) / 6 ] 


5. S ,, S., S , என்பன முறையே முதல் 7. இயற்கை எண்களின் 

கூட்டுத் தொகையையும் , வர்க்கங்களின் கூட்டுத் 
தொகையையும் , கனங்களின் கூட்டுத் தொகையையும் 
குறிப்பிடுவனவானால் , 9S , = S , { 1 + 8S , ) எனக்காட்டுக 


6. ஒரு தொடர் வரிசையில் 71 ஆவது உறுப்பு 49 + 2n ( n - 1 ) 

எனப்படுமானால் , அத் தொடரின் கூட்டுத் தொகையை 
முதல் 7 உறுப்புகள் வரை கண்டறிக . 

4 

2n ( n 
) + 

3 


7. ஒரு தொடர் வரிசையில் 1 ஆவது உறுப்பு 1 + 3 " ஆனால் , 

அத் தொடரின் கூட்டுத் தொகையை முதல் n உறுப்பு 
கள் வரை காண்க . 

me ( n + 1 ) 3 ( 3n - 1 ) | 
விடை : 

+ 
4 

2 


பிடை 


6. வரிசை மாற்றமும் , சேர்வுகளும் 


1. அடிப்படைக் கூறு 

சென்னையிலிருந்து திருச்சி செல்ல இரண்டு வழிகளும் , திருச் 
யிலிருந்து மதுரை செல்ல மூன்று வழிகளும் இருக்கின்றன எனக் 
கொள்வோம் . ஒருவன் சென்னையிலிருந்து திருச்சி வழியாக 
எத்தனை விதங்களில் மதுரை போய்ச் சேரலாம் ? 


1 


A 
B 


சென்னை 


2 


திருச்சி 


மதுரை 


C 


படம் 1 . 


சென்னையிலிருந்து திருச்சி செல்லும் வழிகளை 1 , 2 எனக் 
குறிப்பிடுவோம் . திருச்சியிலிருந்து மதுரைக்குச் செல்லும் வழி 
களை A , B , C .எனக் குறிப்பிடுவோம் . இனி சென்னையிலிருந்து 
திருச்சிக்கு வழி 1 - ன் மூலம் சென்றால் மதுரை சேர்வதற்கு A , B , C 
என்னும் 3 வழிகளில் ஏதேனும் ஒரு வழியைத் தேர்ந்தெடுத்துச் 
செல்லலாம் . ஆகவே , வழி 1 - ன் மூலம் மதுரை சேர்வதற்கு 
3 வழிகள் உண்டு . இதே போல் வழி 2 - ன் மூலம் சென்றாலும் 
மதுரை சேர்வதற்கு 3 வழிகள் உண்டு . எனவே சென்னையிலிருந்து 
மது துர சேர 2x3 = 6 வெவ்வேறு வழிகள் உள்ளன . 

அவை 
யாவன : 1 , A ; 1 , B ; 1 , C ; 2 , A ; 2 , B ; 2 , C இந்த 6 வெவ்வேறு 
முறைகளில் ஏதாவது ஒரு முறையில் மதுரை சேரலாம் . 


இனி மற்றோர் எடுத்துக்காட்டைக் கவனிப்போம் . பூச்சியம் 
அல்லாத 4 இலக்கங்கள் தரப்பட்டால் , எத்தனை இரண்டிலக்க 


92 - 


அடிப்படைக் கணிதம் 


எண்கள் அமைக்க முடியும் எனப் பார்ப்போம் . கொடுத்த இலக் 
கங்கள் 1 , 3 , 4 , 7 எனில் , ஒன்றாவது தானத்தை நிரப்புவது ஒரு 
செயலாகும் . கொடுத்த 4 இலக்கங்களில் ஏதேனும் ஓர் இலக் 
கத்தால் ஒன்றாவது தானத்தை நிரப்பலாம் . ஆகவே , இச்செயலை 
4 முறைகளில் செய்யலாம் . ஏதேனும் ஓர் வகையில் ஒன்றாவது 
தானத்தை நிரப்பிய பிறகு , பத்தாவது தானத்தை நிரப்புவது 
இரண்டாவது செயவாகும் , ஒன்றாவது தானத்தை நிரப்ப நாம் 
ஏற்கெனவே ஓர் இலக்கத்தைப் பயன் படுத்தி விட்டதால் , 
பத்தாவது தானத்தை நிரப்ப , நமக்கு எவையேனும் 3 இலக் 
கங்களே உவ்ளன . எனவே , பத்தாவது தானத்தை ஏதேனும் 
3 முறைகளில் நிரப்பலாம் . 


இவ்விதமாக , ஒன்றாவது தானத்தை நிரப்பும் 4 வகைகள் 
ஒவ்வொன்றுக்கும் பத்தாவது தானத்தை நிரப்பும் 3 வகைகள் 
உள்ளனவாதலால் , ஒன்றாவது , பத்தாவது தானங்களை ஒன்றன் 
பின் ஒன்றாய் நிரப்பும் கூட்டுச் செயலை 4x3 = 12 வகைகளில் 
செய்யலாம் . எனவே , கொடுத்த 4 இலக்கங்களைக் கொண்டு 12 
இரண்டிலக்க எண்கள் அமைக்கலாம் . இவையாவன ! 13 , 14 , 17 , 
34 , 37 , 47 , 31 , 41 , 71 , 43 , 73 , 74 . 


இவ்வடிப்படையில் , பொதுத்தேற்றமாக இதையே பின் 
வருமாறு கூறலாம் : 


அடிப்படைத் தேற்றம் 

ஒரு செய்வகையானது m வெவ்வேறு வழிகளில் செய்ய முடிந்து , 
அச் செயலை அந்த 1 வழிகளில் ஏதேனும் ஒரு வழியில் செய்யப் 
பட்ட பின்பு . இச் செயலினால் தடைபடாமல் மற்றோர் செயல் 1 
வெவ்வேறு வழிகளில் செய்யப்படக் கூடுமானால் , இவ்விரண்டு 
செய்வகைகளையும் ஒன்றன்பின் ஒன்றாக உடன் கூட்டி m n வெவ் 
வேறு முறைகளில் ஏதேனும் ஒரு வழியில் செய்யலாம் . 


கிளை ! ஒன்றற்கொன்று தடைபடாமல் உள்ள பல செயல் 
களில் ஒன்றை m விதமாகவும் , மற்றொன்றை .1 விதமாகவும் , 
இன்னுமொன்றை P விதமாகவும் , ............செய்யக் கூடுமானால் , 
அவற்றை எல்லாம் mxnxp என்ற வகைகளில் , ஏதேனும் ஒரு 
வகையில் செய்யலாம் . 


2. வரிசை மாற்றங்களும் , சேர்வுகளும் , அவற்றிற்குள்ள வேறு 
பாடும் 

a , b , c , d என்ற நான்கு பொருள்களினின்று ஏதேனும் மூன்று 
பொருள்களைப் பொறுக்க வேண்டுமாயின் , அவை abc , abd , acd, 


வரிசை மாற்றமும் , சேர்வுகளும் 


93 


bed என்பனவாகும் . இவை தவிர வேறெந்த விதத்திலும் மும் 
மூன்று பொருள்களைச் சேர்க்க முடியாது . இவ்வாறு எடுத்துச் 
சேர்த்தலைச் சேர்வுகள் அல்லது சேர்மானங்கள் ( Combinations ) 
என்கிறோம் . 


இனி , இதே நான்கு பொருள்களிலிருந்து தடவைக்கு 
3 பொருள்களாக எடுத்து இயன்றவாறு எல்லாம் வரிசைப் 
படுத்தி எழுதினால் , எத்தனை வரிசைகள் எனப் பார்ப்போம் , 


a b c என்ற ஒரு தொகுப்பு அல்லது குவியலை வரிசை மாற்றம் 
செய்ய abc , acq , bca , bac , cab , cba என 6 வரிசைகள் கிட்டும் . 
இவ்வாறே abd என்ற தொகுப்பு மற்றொரு 6 வரிசைகளைத் தரும் . 
இப்படி எல்லாத் தொகுப்புகளையும் வரிசை மாற்றம் செய்ய 
மொத்தம் 24 வரிசை மாற்றங்கள் கிடைக்கும் . 


எனவே 4 பொருள்கள் கொடுக்கப்பட்டு , அவற்றைத் 
தடவைக்கு 3 பொருள்களாகக் கண்டெடுத்து இயன்றவரை 
எல்லா வழிகளிலும் வரிசைப்படுத்தி எழுதினால் , 24 வரிசை மாற் 
றங்கள் கிடைக்கின்றன . 


இனி , abc , acb , bca , bac , cab , cba என்பன abc என்னும் 
ஒரே தொகுப்புல் இருந்து பெற்ற வரிசை மாற்றங்கள் ஆகும் . 
a , b , c என்ற மூன்று பொருள்கள் எந்த வரிசைக் கிரமத்தில் அடுக் 
கப்பட்டனவானாலும் , அதே மூன்று பொருள்கள் ஒவ்வொரு 
வரிசைக் கிரமத்திலும் இருப்பதால் , அவை யாவையும் ஒரே 
சேர்வையையே குறிக்கும் . ஆகவே , சேர்வு என்று கருதும்போது 
இவை 6 - ம் ஒரே சேர்வுதான் . ஆனால் , வரிசை மாற்றம் என்று 
கூறும் போது இவை 6 - ம் வெவ்வேறு வரிசை மாற்றம் ஆகும் . 


இனி வரிசை மாற்றம் , சேர்வுகள் பற்றித் தனித்தனியாக 
ஆராய்வோம் . 


3. வரிசை மாற்றம் ( Permutation ) 


p 


வரையறை 


n வெவ்வேறு பட்ட பொருள்களிலிருந்து தடவைக்கு - பொருள் 
களாகக் கண்டெடுத்துச் சாத்தியப் பட்டபடி எல்லாம் வரிசை 
படுத்தும் வகையினது எண்ணிக்கை NPP எனக் குறிக்கப்படும் . 


94 


அடிப்படைக் கணிதம் 


( ii ) npr ஐக் கணிக்க ஒரு சூத்திரத்தைக் காணல் 

n வெவ்வேறு பொருள்கள் இருப்பதாகக் கொள்வோம் . 
இவற்றைக் கொண்டு - பொருள்கள் கொண்ட எத்தனை வெவ் 
வேறு வரிசைகள் அமைக்க முடியமோ , அந்த எண்ணிக்கையே 
mr ஆகும் , 


இதைக் காண , வரிசையாக வெற்றிடங்கள் உள்ளன எனக் 
கொள்வோம் . 


ஒவ்வொரு வெற்றிடத்திலும் ஒவ்வொரு பொருள் நிரப்பி - 
எத்தனை வெவ்வேறு வரிசைகள் அமைக்கலாம் என அறிவதே 
mPr- ன் மதிப்பாகும் , 

n பொருள்களுள் ஒன்றனை முதல் வெற்றிடத்தில் இடலாம் . 
ஆகவே , முதல் வெற்றிடம் n வேறு வழிகளில் ஏதேனுமொரு 
விதத்தில் நிரப்பலாம் . இவ்வாறு முதல் வெற்றிடத்தை ஏதேனும் 
ஒரு பொருள் கொண்டு நிரப்பிய பின்னர் எஞ்சிய ( n - 1 ) பொருள் 
கள் உள்ளன . அவற்றில் ஏதேனும் ஒன்றை இரண்டாவது இடத் 
தில் இடலாம் . ஆகவே , இரண்டாவது வெற்றிடத்தை ஒரு பொரு 
ளால் ( n - 1 ) விதங்களில் ஏதேனுமொரு விதத்தில் நிரப்பலாம் . 

இவ்வாறு முதல் காலியிடத்தை நிரப்பும் ஒவ்வொரு 
வகைக்கும் இரண்டாவது காலியிடம் ( n - 1 ) வகையில் நிரப்பக் 
கூடுமாதலால் , $ 1 - ல் கண்ட அடிப்படைத் தேற்றத்தின்படி , 
முதலிரண்டு வெற்றிடங்களையும் நிரப்புவதற்கு n ( n - 1 ) வழிகள் 
உள்ளன : 


மேற் கூறியபடி , இரண்டு இடங்களையும் ஒவ்வொரு பொரு 
ளால் நிரப்பிய பின்னர் ( n - 2 ) பொருள்கள் உள்ளன . இவற்றைக் 
கொண்டு மூன்றாவது இடத்தை ( n - 2 ) விதங்களில் நிரப்பலாம் . 

இவ்வாறாக ஒன்றாவது இடம் முதல் r ஆவது இடம் வரை 
நிரப்பும் செயல்களைத் தனித்தனியே n , n - 1 , n - 2,...... ( n - r + 1 ) 
எனும் வகைகளில் செய்யலாம் . 

ஆகவே அடிப்படைத் தேற்றத்தின்படி , - வெற்றிடங்களையும் 
ஒன்றன்பின் ஒன்றாக உடன் கூட்டி நிரப்புவது n ( n - 1) ( n - 2 ) 
.......... ( n - r + 1 ) வழிகளாகும் . 

ஆனால் , 1 பொருள்களிலிருந்து பொருள்களாகக் 
டெடுத்து எல்லா விதமாகவும் வரிசைப்படுத்தி வரும் எண்ணிக் 
கையை PF எனக் குறிப்பிட்டுள்ளோம் . 


கண் 


வரிசை மாற்றமும் , சேர்வுகளும் 


95 


..nPr = n ( n - 1 ( n - 2 ) ( n - 3 ) ...... ( n - r + 1 ) 


... ( 1 ) 


nP1 = n , ஏனெனில் 1. பொருளால் 1 இடத்தை n விதமாய் 
நிரப்ப முடியும் . 


கிளை ii . மாற்று நிரூபணம் ! 

nPr = hXn- Pr - 1 என நிறுவுக . 
இதிலிருந்து nPr- ன் மதிப்பைக் காண்க ! 

a , b , c .......எனப் பொருள்கள் இருப்பதாகக் கொள் . 


Pr என்பது n பொருள்களைக் கொண்டு வரிசையாக 7 ஆக 
னவக்க எத்தனை வெவ்வேறு வரிசைகள் வருமோ , அவற்றின் 
எண்ணிக்கையாகும் . 


r இடங்களில் முதல் இடத்தை நிரப்பும் செயலை 1 விதமாய்ச் 
செய்யலாம் . ஏனெனில் , முதல் இடத்தில் a என்னும் பொருள் 
வரலாம் ; அல்லது b என்னும் பொருள் வரலாம் . இவ்வாறாக n 
பொருள்களில் ஏதேனும் ஒன்று முதலிடம் பெறலாம் . 


இப்படி முதலிடத்தை ஒரு பொருளால் நிரப்பிய பின்னர் , 
எஞ்சிய பொருள்கள் ( n - 1 ) ; இடங்கள் ( r - 1 ) . 


( n - 1 ) பொருள்களைக் கொண்டு வரிசையாக ( r - 1 ) பொருள் 
களால் ஏற்படும் எல்லா வித வரிசைகளின் எண்ணிக்கையைக் 
குறியீட்டின்படி n - 1Pr - 1 ஆகும் , 


ஆகவே , r இடங்களையும் nxt - Pr - 1 வழிகளில் நிரப்பலாம் . 

ஃ nr = n + n - Pr - 1 


... ( 2 ) 


அதில் , 7 - க்கு வரிசையாக n - 1 , n - 2 , ... முதலிய மதிப்புகளை 
யும் , -க்கு வரிசையாக , -1 , 1-1 ...மதிப்புகளையும் கொடுக்க 
நாம் பெறுவது 

n - 1Pr - 1 = n - 1 * n - 2Pr - 2 
n - 2r - 2 = n - 2xn - 3Pr - 3 


n - r + 1 ° 1 = n - rx1 


96 . 


அடிப்படைக் கணிதம் 


இரு புறத்தையும் பெருக்கிப் பொதுக் காரணிகளை நீக்கி , 
கிடைப்பது mPr = n ( n - 1 ) 1-2 ) ...... ( n - r + 1 ) 


( iv ) காரணீயக் குறியீட்டு முறை ( Factorial Notation ) 

அடுத்தடுத்த முதல் இயற்கை யெண்களின் பெருக்கற் பலனை 
n ! அல்லது Ln என்று குறிப்பது வழக்கம் . இதை •Factorial n 
என வாசிக்கவும் . 


( அதாவது ) m ( n - 1 ) ( n - 2 ) ... 3-2 • 1 • என்னும் தொடர் 
பெருக்கத்தை ? ! எனக்குறிப்பிடுகிறோம் . 


( v ) n ° r ஐக் காரணீயக் குறியீட்டு முறையில் எழுதுதல் 


mr = n ( n - 1 ) ( n - 2 ) ... ( n - 1 + 1 ) 


n ( u - 1 ) ( n - 2 ) ...... ( n - r + 1 ) { n - 1 ) ( 1-1-1 ) ... 3.2.1 

( n - r ) ( n - 1-1) ...3.2.1 


n ! 


( அதாவது ) npr = 


.. ( 3 ) 


( nn = Ta( y - 1 ) ( n - 2) ... (n - n + 1 ) 

n (n - 1 ) ( n - 2 ) ........ 


- 


mPr மதிப்பில் சக்கு n ஈடு செய்ய , இப் பலன் கிடைக்கும் . 


( vii ) 0 ! -ன் மதிப்பு ! 

காரணீயக் குறியீட்டு முறைப்படி , 


( n - 1) | ஆகும் . 


n ! 


எனவே , men = 


. 


(n- 1)| = " ஆகும் . 


ஆனால் , -- nn 


= nI என் மேலே பார்த்தோம் . ஆகவே 

nI 

1 


nI 


01 


. 01 = 1 


... ( 5 ) 


வரிசை மாற்றமும் , சேர்வுகளும் 


97 


( viii) விளக்க மாதிரிகள் 

மாதிரி 11 0 , 3 , 5 , 6 , 7 , 8 என்னும் இலக்கங்களைக் கொண்டு 
ஒரு முறை வந்த எண் திரும்பியும் வராதபடி எத்தனை மூன்றிலக்க 
முள்ள ஒற்றைப்படையெண்களை அமைக்கலாம் ? 


| 


கொடுத்த நிபந்தனைக்குட்பட்டு 3 இடங்களை நாம் கொடுக்கப் 
பட்ட இலக்கங்களால் பூர்த்தி செய்ய வேண்டும் . 


ஒற்றைப்படை எண்களே தேவையாதலால் , ஒன்றாவது இடம் 
3 அல்லது 5 அல்லது 7 ஆகவே அமைய வேண்டும் . ஆகையால் 
ஒன்றாவது இடம் 3 வழிகளில் நிரப்பப்படலாம் . இப்படி மேற் 
கொள்ளும் ஒவ்வொரு வழியிலும் 2 ஒற்றைப் படை எண்கள் விடு 
பட்டுப்போய்விடும் . 0 தவிர , மேலும் இரண்டு இலக்கங்கள் 
உள்ளன . ஆகவே 5 இலக்கங்கள் உள்ளன . இவற்றில் முதல் 
இடத்தில் 0 வரக் கூடாதாதலால் , முதல் இடத்தை நிரப்ப 
4 இலக்கங்களே உள்ளன . எனவே , முதல் இடத்தை 4 வழிகளில் 
நிரப்பலாம் . இப்படி முதல் இடத்திற்கு ஓர் இலக்கமும் , கடைசி 
இடத்திற்கு ஓர் இலக்கமும் போக மீதி உள்ள 4 இலக்கங்களில் 
0 உள்பட ஏதேனும் ஓர் இலக்கம் இடை இடம் வகிக்கலாம் .. 
ஆகையால் இடை இடம் ஏதேனும் 4 வழிகளில் நிரப்பப்படலாம் . 

ஆகவே 4 காலியிடங்களையும் 4x4x3 வழிகளில் நிரப்பலாம் . 


.. கொடுத்த நிபந்தனைக்குட்பட்டு மூன் றிலக்க ஒற்றைப் 
படை எண்களின் எண்ணிக்கை 


48 . 


மாதிரி 2 : FATHER என்னும் சொல்லிலுள்ள எழுத்து 
களை வரிசை மாற்றம் செய்து பெற்றவற்றை அகராதி முறைப்படி 
அமைத்தால் கொடுத்த சொல் எத்தனையாவது இடத்தில் 
காணப்படும் ? 


கொடுத்த சொல்லில் 6 எழுத்துகள் உள்ளன . A- யுடன் 
ஆரம்பிக்கும் சொற்கள் முதலில் வரும் . பின் E- யுடன் தொடங்கும் 
சொற்கள் இடம் பெறும் . பிறகு மற்றைய எழுத்துகள் தொடர் 
புற்று வரும் . 

A- யுடன் ஆரம்பிக்கும் சொற்களின் எண்ணிக்கை , A- க்கு 
அடுத்து வரும் இதர 5 எழுத்துகளையும் வரிசை மாற்றம் செய்து 
பெறும் எண்ணிக்கையேயாம் . இந்த எண்ணிக்கை 525 ( அதாவது 
5 ! ஆகும் . 


7 


98 

அடிப்படைக் கணிதம் 
அடுத்து E- யுடன் ஆரம்பிக்கும் சொற்களின் எண்ணிக்கை 
5 ! ஆகும் , 

பிறகு F உடன் ஆரம்பிக்கும் சொற்கள் வரும் , அவற்றுள் 
FAE உடன் ஆரம்பிக்கும் சொற்கள் முதலில் வரும் . அவற்றின் 
எண்ணிக்கை 3 ! ஆகும் . 

பிறகு FAH உடன் ஆரம்பிக்கும் சொற்களின் எண்ணிக்கை 
3 ! ஆகும் . 

அதன் பிறகு , FAR உடன் ஆரம்பிக்கும் சொற்களின் 
எண்ணிக்கை 3 ! ஆகும் . 

பிறகு FATE உடன் ஆரம்பிக்கும் சொற்களின் எண்ணிக்கை 
2 ! ஆகும் . அடுத்த சொல் FATHER ஆகும் , 

அகராதியில் இந்த சொல்லின் இடம் 5 ! +5 ! +3! +3! -+ 3 ! 
+ 21 + 1 ஆகும் . 


120 + 120 + 6 + 6 + 6 + 2 + 1 = 261 


ஆவது 


அஃதாவது 
இடமாகும் . 


விளக்க மாதிரி 3 . 

4 மாணவர்கள் , 3 மாணவிகள் கொண்ட குழுவொன்றை 
வரிசையாக உட்கார வைக்க வேண்டும் . கீழ்க் கொடுக்கப் 
பட்டுள்ள நிபந்தனைக்குட்பட்டு எத்தனை விதமாய் வரிசையை 
அமைக்கலாம் எனக் காண்க . 

( i ) மாணவிகள் யாவரும் ஒன்றாகச் சேர்ந்து உட்கார 
வேண்டும் . 


( ii ) எல்லா மாணவிகளும் ஒன்றாகச் சேர்ந்து உட்கார 
லாகாது . 

( iii ) எவ்விரு மாணவிகளும் ஒன்றாகச் சேர்ந்து உட்கார 
லாகாது . 

(iv) மாணவர்கள் யாவரும் ஒன்றாகவும் , மாணவிகள் 
யாவரும் ஒன்றாகவும் அமரவேண்டும் . 


தீர்வு ! 

( i ) மூன்று மாணவிகளையும் ஒரு தொகுதியாகக் கொள்க . 
நான்கு மாணவர்களோடு ஒரு குறிப்பிட்ட மாணவிகளையும் 


வரிசை மாற்றமும் , சேர்வுகளும் 

99 
கூட்டி வெவ்வேறு பட்டவர்களாகக் கருதி வரிசை மாற்றம் 
செய்தால் , 

அது 5p5 = 5 ! வழிகளாகும் . இனி இந்த வரிசை 
மாற்றங்கள் ஒவ்வொன்றிலும் , 3 மாணவிகள் தமக்குள்ளே 
3p3 = 3 ! வழிகளில் வரிசைப்பட்டு அமரலாம் . 


வரிசை 


ஆகவே , மொத்தம் 5 ! x 3 ! = 120 x 6 = 720 
மாற்றங்கள் வந்தமையும் . 


( ii ) எவ்வித நிபந்தனையுமில்லாமல் , 4 மாணவர்கள் , 
3 மாணவிகள் ஆக மொத்தம் 7 பேர்களும் தமக்குள்ளே 777 
அல்லது 7 ! அதாவது 5040 வரிசைகளில் அமரலாம் . இவற்றுள் 
720 வரிசை மாற்றங்களில் 3 மாணவிகளும் ஒன்று சேர்ந்து 
உட்காருகிறார்கள் . 


ஆகவே 5040-720 அதாவது 4320 வரிசை மாற்றங்களில் 
மாணவிகள் மூவரும் ஒன்றாகச் சேர்ந்து உட்கார மாட்டார்கள் . 


( iii ) எவ்விரு மாணவிகளும் சேர்ந்து உட்காரக்கூடாது 
எனின் , முதலில் 4 மாணவர்களை 4p4 அதாவது 24 வழிகளில் அமரச் 
செய்யும் . இவற்றில் ஒரு வரிசையை எடுத்துக் கொண்டால் , 
மாணவர்களுக்கு இடையே 3 இடங்களும் , முன்னே முகப்பில் ஓர் 
இடமும் , அப்பால் பின்னே இறுதியில் ஓர் இடமுமாக 3 மாணவி 
களை அமர்த்த 5 இடங்கள் வாய்க்கின்றன . இந்த 5 இடங்களில் 
ஏதேனும் 3 இடங்களில் 3 மாணவிகளை உட்காரவைப்பின் , எவ் 
விரு மாணவிகளும் ஒன்று சேர்ந்து வர முடியாது . இதை 5 : 3 
அதாவது 5x4x3 = 60 வழிகளில் செய்யலாம் . இவ்விதமாக 
மேற்கூறிய 24 வழிகளில் செய்ய , நமக்கு 24x60 = 1440 வரிசை 

வரும் . ஆகவே எவ்விரு மாணவிகளும் ஒன்று சேர்ந்து 
உட்காராமல் 1440 வரிசைகளில் அவர்களை அமர்த்தலாம் . 


கள் 


( iv ) 4 மாணவர்களை அவர்களுக்குள்ளே 4p4 அல்லது 4!, வித 
மாய் வரிசையாய் அமர்த்தலாம் . 


3 மாணவிகளை 

தமக்குள்ளே 3P3 - அதாவது 3 ! வழிகளில் 
வரிசையாய் உட்கார வைக்கலாம் . 


மாணவ , மாணவி என இரு பிரிவுகளை அவர் தம் முள் 21 வித 
மாய் அமைக்கலாம் . 

ஆகவே மாணவர்கள் ஒன்றாகவும் , மாணவிகள் ஒன்றாகவும் 
4 ! X31X2 ! விதமாய் உட்கார வைக்கலாம் , 

அதாவது 24x6x2 = 288 வரிசைகளில் அமர்த்தலாம் . 


100 


அடிப்படைக் கணிதம் 


பயிற்சி 6-1 . 
1. மதிப்பைக் கண்டறிக ! ( i ) 12P4 ( ii ) 5p5 

( விடை : 11880 ; 120 ] 


2. A இடம் 5 வேறான புத்தகங்களும் , B இடம் 6 வேறான 

புத்தகங்களும் உள்ளன . எத்தனை வெவ்வேறு விதங்களில் 
A- ம் , B- ம் ஒவ்வொரு புத்தகத்தைத் தங்களுக்குள் 
மாற்றிக் கொள்ளலாம் ? 

[ விடை 130 ] 


3. ஒருவன் சென்னையிலிருந்து மதுரை செல்ல 6 வழிகள் 

உள்ளன வென்றால் , ஏதாமொரு வழியாகச் சென்று 
மற்றொரு வழியாகத் திரும்ப விரும்பினால் , எத்தனை 
விதங்களில் அவன் தன் பயணத்தை முடிக்கலாம் ? 

[விடை : 30 ] 


4. எழுத்துப் பூட்டொன்றில் 3 வளையங்கள் உள்ளன . 

ஒவ்வொரு வளையத்திலும் 6 வேறு எழுத்துகள் பொறிக் 
கப்பட்டுள்ளன . திறவுச் சொல்லை ( key word ) அறியாத 
வனொருவன் அப் பூட்டைத் திறக்க முயலுகையில் 
எத்தனை முயற்சிகள் பயனற்றவை ஆகுமெனக் காண்க . 

(விடை : 215 ) 


5. ஆறு பொருளியல் நூல்களும் , மூன்று கணித நூல்களும் , 

இரண்டு வரலாறு நூல்களும் ஓரடுக்குத் தட்டில் இடம் 
பெறும் பொழுது ஒரே பொருளைப் பற்றிய நூல்கள் 
ஒருங்கு நிற்க வேண்டுமென்றால் இவற்றை எத்தனை 
- வகையாக வரிசைப் படுத்தலாம் ? 

( விடை : 6 ! X3 ! X2 / x3 ! ] 


6. " STRANGE ” என்னும் சொல்லில் உள்ள எழுத்துகளை 

வரிசை மாற்றம் செய்யுங்கால் , உயிரெழுத்துகள் ( vowels ) 
ஒற்றையிடங்களில் தான் இருக்கலாமென்றால் , எத்தனை 
வரிசை மாற்றங்கள் வரும் ? 

( விடை : 1440 ] 


7. 5 இந்துக்கள் , 3 முஸ்லிம்கள் , 2 கிறித்தவர்கள் ஒரு 

வரிசையில் அமர்த்தப்பட வேண்டும் . கிறித்தவர்கள் 
எவரும் முதல் நான்கு இடங்களைத் தவிர பிற இடங் 
களில் அமரக்கூடாது என்றும் , முஸ்லிம்கள் எவரும் 
முதல் எட்டு இடங்களைத் தவிர பிற இடங்களில் அமரக் 
கூடாது என்றும் உள்ள நிபந்தனைகளை யொட்டி எத்தனை 


வரிசை மாற்றமும் , சேர்வுகளும் 


101 


வழிகளில் அவர்களை வரிசையாக அமர்த்தலாம் என்று 
காண்க . 

( விடை : 172800 ] 


8. 2 , 4 , 5 , 7 , 8 என்னும் எண்களைக் கொண்டு ஒரு முறை 

வந்த எண் திரும்பவும் வராதபடி நான்கிலக்க எண்கள் 
எத்தனை அமைக்கலாம் ? 

(விடை : 120 ] 


9. 0 , 5 , 6 , 2 , 4 என்னும் எண்களைக் கொண்டு ஒரு முறை 

வந்த எண் திரும்பவும் வராதபடி மூன் றிலக்க எண்கள் 
எத்தனை அமைக்கலாம் ? 

( விடை 1 48 ] 
10. () , 1 , 2 , ......... 9 என்னும் இலக்கங்களைக் கொண்டு ஒரு 

முறை வந்த எண் திரும்பவும் வராதபடி , எத்தனை 
( i ) ஐந்திலக்கமுள்ள எண்களை அமைக்கலாம் ? 

(விடை 19X9P4 ] 
(ii) மூன்றிலக்கமுள்ள ஒற்றைப் 

எண்களை 
அமைக்கலாம் ? 

( விடை : 320 ]] 
( iii) நான்கிலக்க முள்ள இரட்டைப்படை எண்களை 
அமைக்கலாம் ? 

( விடை : 2296 ] 


படை 


11. 0,1,2 .... என்ற இலக்கங்களைக் கொண்டு , ஒரு முறை 

வந்த இலக்கம் திரும்பவும் வராதபடி . , 1000 - க்கு மேற் 
பட்டு , 10,000 - க்கு உட்பட்டு எத்தனை ஒற்றைப் படை 
எண்கள் அமைக்கலாம் ? அவற்றில் எத்தனை 5 ஆல் 
மீதியின்றி வகுபடக் கூடியவை ? ( விடை : 224 :2) ; 448 ] 


12. 0,1,2 ......... என்ற இலக்கங்களைக் கொண்டு ஒரு முறை 

வந்த இலக்கம் திரும்பவும் வராதபடி 1000 - க்கு உட்பட்டு 
5 ஆல் மீதியின்றி வகுபடக் கூடிய எண்கள் எத்தனை 
அமைக்கலாம் எனக் காண்க. 

( விடை : 154 ] 


13. 1 , 2 , 3 , 4 என்னும் இலக்கங்கள் ஒவ்வோர் எண்ணிலும் 

ஒரு முறையே உபயோகித்து அமைத்துக் - கொண்ட 
எல்லா எண்களின் கூட்டுத் தொகையைக் கண்டறிக . 

( விடை : 66660 ] 
14. MOTHER என்னும் சொல்லிலுள்ள எழுத்துகளை வரிசை 

மாற்றம் செய்து பெற்றவற்றை அகராதி முறைப்படி 
அடுக்கினால் , கொடுத்த சொல் எத்தனையாவது இடத்தில் 
காணப்படும் ? 

( விடை : 309 ] . 


102 


அடிப்படைக் கணிதம் 


15 . 


ஒரு தேர்வுக்கு ஆறு வினாத்தாள்கள் ஏற்படுத்தப் 
பட்டுள்ளன . இவற்றுள் இரண்டு தாள்கள் கணித 
பாடத்தைச் சார்ந்தனவாகும் . கணித பாடத்திற்குரிய 
தாள்கள் அடுத்தடுத்து வராதபடி தேர்வுகளை எத்தனை 
வழிகளில் நடத்தலாம் ? 

( விடை 1480 ] 


16. 6 சிறுவர்களும் 4 சிறுமிகளும் ஒரு நேர் வரிசையில் நிறுத் 

தப்படும் பொழுது எவ்விரண்டு சிறுமிகளும் ஒன்று 
சேர்ந்து நிற்கக்கூடாது என்னும் நிபந்தனைக்குட்பட்டு 
அவர்களை எத்தனை வரிசைகளில் நிறுத்தலாம் ? 

[ விடை 16 ! X7P4 ] 


4. சேர்வுகள் ( Combinations ) 

(( i ) வரையறை வெவ்வேறு பட்ட பொருள்களைக் கொண்ட 
ஒரு இரவிலிருந்து ஒவ்வொரு தடவையும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக் 
கையான பொருள்களையெடுத்து வரிசை முறை நோக்காமல் சேர்த் 
தமைத்த பொறுக்கு வகைகளே சேர்வுகள் எனப்படும் . .... ( 1 ) 


( ii ) ne1 = 7 


. 


1 பொருள்களிலிருந்து தடவைக்கு ஒன்றாக எடுத்துச் சேர்த் 
தால் , சேர்க்கும் விதங்களின் எண்ணிக்கை 1 ஆகும் என்பது 
வெளிப்படையாகும் . 


( iii) ne1 = 1 


... ( 2 ) 


1 பொருள்களிலிருந்து எல்லாப் பொருள்களையும் பொறுக்கு 
வது ஒரே முறையில் தான் செய்ய முடியும் . 


( iv ) ner- ன் மதிப்பைக் காணுதற்கான சூத்திரம் 


1 வகையான பொருள்கள் a , b , c , d ......... என்பனவாகுக . 


ஒருதடவைக்கு - வீதம் எடுத்தமைக்க வரும் சேர்வுகளின் 
எண்ணிக்கை எவ்வளவு எனக் காணவேண்டும் . 


இதை ner எனக் குறிப்போம் . 


இனி nCr சேர்வுகளைப் பூர்த்தியாக எழுதி அவைகள் எல்லா 
வற்றிலும் எழுதப்பட்ட எழுத்துகளின் மொத்த எண்ணிக் 
கையைக் கண்டறிவோம் . 


வரிசை மாற்றமும் , சேர்வுகளும் 

103 
ஒவ்வொரு சேர்விலும் எழுத்துகள் உள்ள தால் ner 
சேர்வுகள் அனைத்திலும் காணும் எழுத்துகளின் 
எண்ணிக்கை / Xner ஆகும் . 


மொத்த 


இதையே மற்றொரு முறையிலும் காண்போம் . 


wer சேர்வுகளில் உள்ள எழுத்துகளை , a வருவனவும் , 5 வரு 
வனவும் , c நிற்பனவும் என இவ்வாறு எழுத்து தொறும் கண் 
டறிந்து தொகுப்பு செய்யலாம் . 


இனி a என்னும் எழுத்து எத்தனை முறை தோன்றுகிறது 
எனக் காணுதற்கு , a ஐத் தனிப்பட வைத்து எஞ்சிய 1-1 எழுத்து 
களிலிருந்து தடவைக்கு -1 எழுத்துகள் வீதம் பொறுக்கியமைந்த 
1-1cr - 1 சேர்வுகள் ஒவ்வொன்றுடனும் a ஐ இணைக்கவும் .. 
இப்படி ஏற்பட்ட சேர்வுகள் ஒவ்வொன்றிலும் a என்ற எழுத்தும் , 
மற்றும் ( r - 1 ) எழுத்துகளும் இருக்கும் . ஆகவே ner சேர்வுகளில் 
11-1r - 1 சேர்வுகளில் a என்ற எழுத்து தோன்றும் . எஐப் பற்றிய 
இந்த முடிவு b , c , d ,.... என்ற ஒவ்வொரு எழுத்துக்கும் 
பொருந்தும் . 


... 


ஆகவே a , b , c , d , என்ற எழுத்துகள் ஒவ்வொன்றும் 
11 - cr - 1 சேர்வுகளில் வரும் , 


ner 


எழுத்துகளின் 


மொத்த 


சேர்வுகளில் 

உள்ள 
எண்ணிக்கை nxn- r - 1 ஆகும் . 


| 


ஃ 


rxner 


nxn-ler - 1 


1 


. 


( 
3 
) 


1cr - 1 


+ n 


ner 


- 


... 


" 


இச் சுருக்க வாய்பாட்டில் ( Reduction formula ) 1 - க்கு 
வரிசையாக -1 , 1-2 முதலாகிய மதிப்புகளையும் , -க்கு -1 , 
r - 2 , ... முதலாகிய மதிப்புகளையும் கொடுத்து , அவ்வாறு வருவன 
வற்றைப் பின்வருமாறு அமைத்து நிறுத்தலாம் , 


Xn - 16-1 


" 
w - 1-1 = = x n - 2 - r - 2 


104 


அடிப்படைக் கணிதம் 


n - r + 262 


M - / +2 

2 


xn - n + 141 


r - r + 161 = n - T + 1 


இருபக்கங்களையும் நேர்மேலாகப் பெருக்கி , ஒத்த உறுப்புகளை 
நீக்க , நாம் பெறுவது , 
n ( n - 1 ) ( n - 2 ) ...... ( r - r + 1 ) 

( 4 ) 
( -1) ( r - 2 ) ... 1 


ncr 


( v ) ner- ன் மதிப்பைக் காரணீயக் குறியீட்டு முறையில் எழுதுதல் 

n ( n - 1 ) ( n - 2 ) ...... ( n - r + 1 ) 

r ( r - 1 ) ( n - 2 ) ...... 1 


ne 


n ( n - 1 ) ( n - 2 ) ( n - 3 ) ...... ( n - r + 1 ) 


- 


n ( n - 1 ) ( n - 2 ) ..... ( u -T + 1 ) • ( n - r ) ( n - r - 1 ).... 

( n - 1 ) ( n - r - 1 ) ....... 


11 , 


n ! 
TI( n - T ) | 


( அதாவது ) ner = 


( 5 ) 


... 


( vi ) ner- ன் மதிப்பை nPr- ன் மதிப்பைக் கொண்டு காணல் 

ஒன்றற்கொன்று வேறுபட்ட n பொருள்களிலிருந்து 
தடவைக்கு r பொருள்களாகப் பொறுக்கிச் சேர்த்து ஏற்படும் 
சேர்வுகளின் எண்ணிக்கையையே ner எனக் குறிப்பிடுகிறோம் .. 
இதன் மதிப்பை நாம் கண்டறியவேண்டும் . 


இதன் மதிப்பைக்காண , ஒவ்வொரு சேர்விலுமுள்ள 
பொருள்களை அவற்றிற்குள்ளே வரிசை மாற்றஞ் செய்க . ஒவ் 
வொரு சேர்வில் உள்ள 1 பொருள்களை / ! முறைகளில் வரிசை 
யாய் வைக்கமுடியும் . இவ்வாறே ner சேர்வுகளிலும் உள்ள 
பொருள்களை வரிசை மாற்றஞ் செய்ய , மொத்தம் nerxr ! வரிசை 
மாற்றங்கள் கிடைக்கும் . 


ஆகவே , முதலில் 1 பொருள்களிலிருந்து தடவைக்கு r ஆக 
எடுக்கவரும் ner சேர்வுகளை அமைத்துக் கொண்டு பிறகு ஒவ்வொரு 
சேர்விலுமுள்ள ( பொருள்களை அவை தமக்குள்ளே வரிசை 
மாற்றஞ் செய்து nerxr ! எனும் மாற்றங்கள் பெற்றிருக்கிறோம் . 


வரிசை மாற்றமும் , சேர்வுகளும் 


105 


இம் முறையால் 1 பொருள்களில் தடவைக்கு / ஆக எடுத்தமைப் 
பதற்குச் சாத்தியமான எல்லா வரிசை மாற்றங்களையும் பெற்று 
விட்டோம் , அதாவது இந்த வரிசை மாற்றங்கள் யாவும் n 
பொருள்களின் / பொருள்கள் எடுத்து அமைக்கும் வரிசை மாற்றங் 
களேயாகும் , 


... 


எனவே , ncrXr ! = PY 


( 6 ) 


n ! 


( அதாவது ) nerxr ! = 


( 17 - r ) ! 


nor = 


n ! 
Ti( n - 1 } ! 


( 7 ) 


T 


( vii ) நிரப்பும் சேர்வுகள் ( Complementary Combinations ) 

ner = nen- " என நிறுவுக . 

T ) பொருள்களிலிருந்து பொருள்கள் கொண்ட 
தொகுதியை எடுத்தோமானால் , ( n- T ) பொருள்கள் கொண்ட 
ஒரு தொகுதி தானாகவே , தவிர்க்கப்பட்டு பொறுக்கப்பட்டு விழு 
கின்றது . ஆகவே , ஒவ்வொரு விதமாக r பொருள்கள் பொறுக்கப் 
படும் போதும் , ( n - r } கொண்ட தொகுதியொன்று விடப்படும் . 


p பொருள் கொண்ட சேர்வுகளின் எண்ணிக்கை 
= ( n - r ) பொருள் கொண்ட சேர்வுகளின் எண்ணிக்கை 


( அதாவது ) ncr = ncn - T 


( 8 ) 


ner 


- 


மாற்று வழி 


n ! 
r ! ( n - r ) ! 


n ! 


- 


nen - 


n ! 
( n - r ) ! r ! 


( n - r ) ! {n- ( n - r } | 


ner 


nen - r ஆகும் . 


கிளைத் தேற்றம் : 

nex = ney ஆனால் , x = y ஆகிலும் , x + y = n ஆகிலும் இருக்க 
வேண்டும் . 


( viii ) ner = nen -- r என்னும் வாய்பாடு எண் கணிதச் செயல் 
முறைகளைச் சுருக்குவதில் அதிக பயனுடையதாகும் . 


106 


அடிப்படைக் கணிதம் 


100c2 


எடுத்துக்காட்டாக , 100c98 = 100c (100-98 ) 

100x99 

= 4950 
1x2 


( ix) nco- ன் மதிப்பை அறிதல் . 

r = 0 என்றிட , நாம் பெறுவது , 


nen = nen - 0 என்ற வாய்பாட்டில் 


nc0 = nen - 0 = nen 


ஆனால் nen = 1 என்றறிவோம் . 


.. ne ) = 1 என்று விளக்கம் பெறுகிறோம் . 


• ( 9 ) 


(x) ncr = 


1-1cr + n - 1cr - 1 என நிறுவுக , 


n பொருள்களைத் தடவைக்கு r ஆக எடுத்து அமைக்கிற 
சேர்வுகளின் தொகையைப் பின் வரும் இரு பகுதிகளாகப் 
பிரிக்கலாம் . 


( i ) ஒவ்வொரு சோவிலும் ஒரு குறிப்பிட்ட ‘ a என்னும் 
பொருளைக் கொண்டிருக்கும் சேர்வுகள் . 


( ii ) அக் குறிப்பிட்ட பொருளைப் பெறாத சேர்வுகள் இவ் 
விரண்டின் கூட்டுத் தொகையே ner- ன் மதிப்பாகும் . ( i ) ஐப் பெற 
முதலில் a ஐ அப்பாற்படுத்தி வைத்து , எஞ்சிய ( n - 1 ) பொருள் 
களிலிருந்து தடவைக்கு ( r - 1 ) பொருள்களாக எடுக்க 

எடுக்க வரும் 
தொகுதிகள் ஒவ்வொன்றினோடும் a ஐச் சேர்க்க , இப்படி 
ஏற்பட்ட சேர்வுகள் ஒவ்வொன்றிலும் a என்ற பொருளும் , 
மற்றும் ( r - 1 ) பொருள்களும் இருக்கும் , ஆகவே ner சேர்வுகளில் 
n - 1cr - 1 சேர்வுகளில் a என்ற பொருள் தோன்றும் . 

( ii ) ஐப் பெற a ஐ அடியோடு அகற்றி , எஞ்சிய ( n - 1 ) 
பொருள்களிலிருந்து தடவைக்கு எடுக்க வேண்டிய எல்லா r 
பொருள்களையும் எடுத்துச் சேர்வுகள் அமைத்தால் , a என்ற 
பொருள் வராத சேர்வுகள் வரும் . 


இவற்றின் எண்ணிக்கை n - 16r ஆகும் . 


ஆகவே nr = n - 1r + n - 1er - 1 


( 10 ) 


வரிசை மாற்றமும் , சேர்வுகளும் 


107 


என்ற வாய்பாடு கொண்டும் 


- 


மாற்று வழி ! ner 
நிறுவலாம் . 


r ! ( n 


வலப்பக்சம் = r - 1cr + n - 1er - 1 
( n - 1 ) - ! 

( n - 1 ) ! 
r ! ( n - 1r ) ! ( r -1 ) ( n - T ) ! 


- 


. 


{ n - 1 ) ! 

( n - 1 ) ! 

+ 
T ! ( n - r - 1 ) ( r - 1 ) ! (12 - r } ! 
( n - 1 ) ! 

1 

1 

+ 
( 1 - r - 1 ) ! ( r - 1 ) ! 


- 


T 


1- 


( n - 1 ) ! ( n - r + ) 

r ! ( n - r ) ! 


n ! 


- 


n ( n -- 1 ! 
r ! ( n - r ) ! 

r ! ( n - r ) ! 
ner = இடப் பக்கம் 


- 


(xi ) விளக்க மாதிரிகள் : 

மாதியி 1 ; ஒன்பது மெய்யெழுத்துகளையும், நான்கு உயி 
ரெழுத்துகளையும் கொண்டு சொற்களை அமைக்குங்கால் , இரண்டு 
உயிரெழுத்துகளும் 4 மெய்யெழுத்துகளுமே இடம் பெறும் 
சொற்கள் எத்தனை வரும் ? 


4 உயிரெழுத்துகளிலிருந்து 2 உயிரெழுத்துகளை 462 வகையில் 
தேர்ந்தெடுக்கலாம் 


9 மெய்யெழுத்துகளிலிருந்து 4 மெய்யெழுத்துகளை 944 வகை . 
களில் தேர்ந்தெடுக்கலாம் . 


. இரு எழுத்துக்களையும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கும் கூட்டு 
வகைகள் - 9c4X42 ஆகும் . 


இவை ஒவ்வொன்றிலும் 6 எழுத்துகள் உள்ளன . 


அவை தமக்குள் 6 ! வழிகளில் வரிசை மாற்றஞ் செய்யலாம் 
ஆகவே , நமக்கு கிடைக்கும் சொற்களின் எண்ணிக்கை 

= 9c4X4c2X6 ! ஆகும் . 


108 


அடிப்படைக் கணிதம் 


மாதிரி 2 : 8 ஆசிரியர்களும் , 6 மாணவர்களும் உள்ள அமைப்பி 
லிருந்து அறுவரைக் கொண்ட குழுவை அமைக்குங்கால் , ஆசிரியர் 
களுக்கே பெரும் பங்கு கிடைக்கவும் , குறைந்தது ஒரு மாணவரா 
வது இடம் வகிக்கும்படியும் அக் குழுவை எத்தனை வகைகளில் 
அமைக்கலாம் ? 


6 பேர் குழுவில் ,, பெருவாரியான இடங்கள் ஆசிரியர் 
களுக்குக் கிடைக்க வேண்டுமானால் , அவர்களுக்கு குறைந்தது 

6 
2 அதாவது 

4 இடங்கள் ஒதுக்கப்பட 
வேண்டும் . 


ஆகவே அக் குழுவை 

({ i } 4 ஆசிரியர் , 2 மாணவர் ( அல்லது ) ( ii ) 5 ஆசிரியர் , 
1 மாணவர் சேர்ந்தேனும் தனித்தனியான வகைகளில் அமைக் 
கலாம் . 


எட்டு ஆசிரியர்களிலிருந்து 4 ஆசிரியர்களை 844 விதங்களில் 
தேர்ந்தெடுக்கலாம் . 


6 மாணவர்களிலிருந்து 2 மாணவர்களை 6-2 வழிகளில் தேர்ந் 
தெடுக்கலாம் .. 


இவ்விரண்டும் தனித்தனி செயல்கள் . 


ஆகவே , 4 ஆசிரியர்களையும் , 2 மாணவர்களையும் கொண்ட 
குழுவை 8c462 வகைகளில் 

அமைக்கலாம் . இவ்வாறே , 
5 ஆசிரியர்கள் , 1 மாணவர் கொண்ட குழுவை 85x62 வகை 
களில் அமைக்கலாம் . 


எனவே , அக் குழுவை 8c4x6e2 + 8c5x61 விதங்களில் 
அமைக்கலாம் . 

அதாவது 70x15 + 56x6 = 1050 + 336 = 1386 வழிகளில் 
அமைக்கலாம் . 


பயிற்சி 6-2 . 
1 , மதிப்பைக் காண்க 1 ( i ) 50648 ( ii ) 25c24 ( iii) 2000 

( iv ) 10061 ( v ) 15615 


2 , (i ) 17e3r - 1 = 17e2r - 7 எனில் , -ன் மதிப்பென்ன ? 

( விடை : r = 5 ] 


வரிசை மாற்றமும் , சேர்களுவும் 


109 


( ii ) non - 2 = 15 ஆனால் , n . ன் மதிப்பென்ன ? 

( விடை ! n = 6 ] 


( iii ) ne9 = ne11 ஆனால் , nc 18 - ன் மதிப்பென்ன ? 

( விடை : 190 ] 


3. n பக்கங்கள் உள்ள ஒரு பல் கோணத்தில் , எத்தனை மூலை 

வரைகள் உள்ளன ? அப்பல் கோணத்தின் உச்சிகளைச் 
சேர்ப்பதால் , எத்தனை முக்கோணங்கள் உண்டாகும் ? 

விடை 1 n ( n - 3 ) / 2 ; ne3 ] 


4. A என்பவன் 5 புத்தகங்களையும் , B என்பவன் 6 புத்தகங் 

களையும் வைத்திருக்கிறார்கள் . A- யின் புத்தகங்களுள் 
இரண்டனை B- ன் புத்தகங்களில் இரண்டனுக்கு எத்தனை 
வழிகளில் தங்களுக்குள் மாற்றிக் கொள்ள முடியும் ? 

( விடை : 150 ]] 


5. எத்தனை வழிகளில் 15 புத்தகங்களிலிருந்து 5 புத்தகங்கள் 

பொறுக்கி யெடுக்கப்படும் ? இவற்றுள் எத்தனை வழிகள் 
ஒரு 

குறிப்பிட்ட புத்தகத்தை ( i ) பெற்றிருக்கும் 
( ii ) பெறாதிருக்கும் ? ( விடை : 3003 ; 1001 ; 2002 ] 


6. " அடுத்தடுத்த நேர் முழு எண்களின் பெருக்குத் தொகை 

r ! ஆல் மீதியின்றி வகுபடுமென நிறுவுக . 
7. பன்னிரண்டு லிபரல்களும் ஒன்பது கன்சர்வேடிவ்களும் 

உள்ள தொகுதியிலிருந்து 8 பேரைக் கொண்ட குழுவை 
அமைக்க வேண்டும் . இக் குழுவில் லிபரல்களே பெரு 
வாரியான இடம் கிடைக்க வேண்டுமாயினும் , குறைந்த 
பட்சம் 2 கன்சர்வேடிவ்களாவது அங்கம் வகிக்க 
வேண்டும் என்னும் நிபந்தனைக்குட்பட்டு , இக் குழுவை 
எத்தனை வழிகளில் அமைக்கலாம் ? 

( விடை : 12c5X9c3 + 1266x942 ] 
8. ஏழு ஆடவரும் , 4 மகளிரும் கொண்ட பகுதியிலிருந்து 
அறுவரைக் கொண்ட 

குழுவொன்றை அமைக்க 
வேண்டும் . அக் குழுவில் ( i ) சரியாக இரண்டு மகளிரே 
இடம் பெறுவதானாலும் , (ii ) குறைந்த பட்சம் இரண்டு 
மகளிரேனும் இடம் வகிக்க வருமானாலும் , அக்குழுவை 
எத்தனை வகைகளில் அமைக்கலாம் ? [ விடை : 210 ; 371 ] 


9. பொருளியலில் 6 நூல்களும் , கணிதத்தில் 3 நூல்களும் , 

வணிகவியலில் இரண்டு நூல்களும் உள்ளன . இப்பதி 


110 


அடிப்படைக் கணிதம் 


னொரு நூல்களிலிருந்து ஒவ்வொரு பாடத்திலும் குறைந்த 
பட்சம் இரண்டு புத்தகங்களேனும் இடம் பெறும்படி 
எத்தனை வழிகளில் 8 புத்தகங்களைச் சேர்க்கலாம் . ? 

( விடை : 65 ] 


10. கீழ்க்காணும் நிபந்தனைக் குட்பட்டு கிரிக்கெட் ( cricket ) 

குழுவிற்கு வேண்டிய 11 பேர்களை எத்தனை வழிகளில் 
தேர்ந்தெடுக்கலாம் ? 
( i ) ஆட்டக்காரர் பதின்மூவர் . அவர்களில் இருவரே 
விக்கெட் காப்பதற்குத் தகுதியுடையவர் . 

(விடை : 132 ] 
( ii ) ஆட்டக்காரர் 20 - பேர் . இவர்களில் குறிப்பிட்ட 

ஐவர் விளையாடியாக வேண்டுர் . எஞ்சியோருள் 
இருவரில் ஒருவர் விக்கெட் காத்து நிற்கத் தேர்ந் 

தெடுத்தாக வேண்டும் . ( விடை ! 2x14c5 ] 
11 , ஏழு கிரிக்கட் ஆட்டக்காரர்களைக் கொண்ட ஒரு குழுவி 

லிருந்தும் , 9 ஆட்டக்காரர்களைக் கொண்ட மற்றொரு 
குழுவிலிருந்தும் பதினொரு ஆட்டக்காரர்களைக் கொண்ட 
ஒரு குழுவை தேர்ந்தெடுக்க வேண்டியதாகின்றது . 
இதில் எழுவரைக் கொண்டுள்ள குழுவிலிருந்து ஐவ நக்குக் 
குறையாமல் ஆட்களை பொறுக்க வேண்டுமெனில் , இதன் 
படி எத்தனை வழிகளில் ஆட்டக்காரர்களை தேர்ந்தெடுக் 
கலாம் . 

( விடை : 2772 ] 
12. 7 இந்துக்கள் , 3 முஸ்லிம்கள் , 2 கிறித்தவர்கள் கூடிய 

தொகுதியிலிருந்து எண்மரைக் கொண்ட மந்திரி 
சபையை அமைக்குங் காலத்தில் எம் மதமும் பிரதி நிதித் 
துவம் பெறாதொழிதல் கூடாது . மேலும் இச் சபையில் , 
முஸ்லிம்களின் எண்ணிக்கைக்கு கிறித்தவர்கள் தொகை 
எப்பொழுதும் குறைந்திருக்கவும் கூடாது என்றால் , இ 
சபையை எத்தனை வழிகளில் அமைக்கலாம் . 

( விடை : 210 ] 
13 .. ஆறு ஆசிரியர்களும் , 4 மாணவர்களும் உள்ள தொகுதியி 

லிருந்து 8 பேரைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் .. இக் 
குழுவில் ( i ) 4 ஆசிரியர்களுக்குக் குறையாமல் இருக்க 
/ வேண்டும் ( ii ) ஆசிரியர்களே பெரும் பங்கு இருக்க 
வேண்டும் என்ற விதிகளுக்கு ஏற்பத் தனித்தனியே இக் 
குழுவை எத்தனை வழிகளில் அமைக்கலாம் ? 

[ விடை 45 , 30 ] 


வரிசை மாற்றமும் , சேர்வுகளும் 


111 


.. 


14. ஓர் அலுவலகத்தில் மூன்று தட்டெழுத்தாளர்களின் 

( typists ) இடங்களும் , இரண்டு எழுத்தர்களின் ( clerks) 
இடங்களும் காலியாக உள்ளன . முன்னிடங்கள் பெண் 
கள் மட்டும் வகிக்கத்தக்கன . பின்னிடங்கள் ஓரிடமாவது 
ஆண்களுக்கு ஒதுக்கப்படல் வேண்டும் . இவ்வுத்தியோக 
இடங்கள் எல்லாம் வெவ்வேறானவையாகும் . அவற் 
றிற்கு 5 பெண்களும் , 4 ஆண்களும் விண்ணப்பம் செய் 
திருந்தால் , அவ்விடங்களை எத்தனைவழிகளில் நிரப்பலாம் ? 

(விடை : 140 ] 
15. மூன்று முஸ்லிம்களும் , 50 இந்துக்களுமாகிய மாணவர் 

களைக் கொண்டதொரு பள்ளிக் கூடத்திற்கு நான்கு 
உபகாரச் சம்பளங்கள் கிடைக்கப் பெறும் . இவற்றை 
வழங்கப் பெறுவோருள் ஒரு முஸ்லிம் மாணவனாவது 
இருக்கவேண்டு மென்பது நிபந்தனையானால் , இதனை 

எத்தனை வழிகளில் வழங்கலாம் ? ( விடை : 62525 ] 
16. ஒன்பது பேரை உள்ளேயும் , 6 பேரை வெளியேயும் சுமந்து 

கொண்டு போகக்கூடியதோர் உந்து வண்டியில் 15 பேர் 
பயணம் செய்ய வேண்டியதாகின்றது . இவர்களுள் மூவர் 
வெளியிலிருப்பதற்கும் இருவர் உள்ளே போவதற்கும் 
இசையாதவர்களானால் இக் கூட்டத்தினரை எத்தனை 
வகையில் உள்ளேயும் வெளியேயுமாகப் பிரிக்கலாம் ? 

(விடை ; 210 ] 
17. ஒரு கிரிக்கெட் கழகம் 14 அங்கத்தினரைக் கொண் 

டுள்ளது . இவர்களுள் ஐவர்தாம் பந்தை எறியக் கூடிய 
வராவர் ( bowlers ) . பந்தெறியக் கூடியவர்கள் குறைந்தது 
மூன்று பேராவது இருக்கும்படி பதினொருவரை எத்தனை 
வழிகளில் தேர்ந்தெடுக்கலாம் ? 

( விடை : 354 ] 
18. எட்டுத் துடுப்புடைய படகொன்றில் , எட்டுப் பேருளர் . 

இவர்களுள் மூவர் ஒரு பக்கத்திலும் இருவர் மற்ற பக்கத் 
திலும் மட்டுமே துடுப்பைப் பிடித்து ஓட்டமுடியும். 
என்றால் , பக்கத்துக்கு நால்வராக இவர்களை எத்தனை 

வகைகளில் வரிசையாக அமர்த்தலாம் ? [ விடை ! 1728] ] 
19. பக்கத்துக்கு எண்மராக அமரக் கூடியதொரு நீண்ட 

மேசையின் மேல் 16 பேருக்காக ஒரு தேநீர் விருந்து 
ஏற்பாடாயிற்று . அவர்களுள் நால்வர் ஒரு பக்கத்திலும் 
இருவர் மறுபக்கத்திலுமே அமர விரும்பினால் , அவர்களை 
எத்தனை வகையாக அமர்த்தலாம் ? [ விடை : 210x ( 8 !j ] 


7. ஈருறுப்புக் கோவைத் தேற்றம் 

( Binomial Theorem ) 


1. ( x + a) என்பது ஓர் ஈருறுப்புக் கோவையாகும் . 

முதலில் , n சாதாரண முழு எண் ( Positive integer ) என்றால் , 
விரிவு ( x + a ) n என்ன என்பதைக் காண்போம் . 


நாம் கீழ்க்கண்டதை 


சாதாரணப் பெருக்கல் வழியாக , 
அறிவோம் . 

( x + a ) x + 2xa + a 
( x + a ) x3 + 3x a + 3xa + as 


ஆனால் இவ்வாறாக ( x + a ) - ன் விரிவைப் பெருக்கல் வழிக் 
காணப்புகுவோமானால் , பெருக்கிக் காணும் முயற்சியில் ஏற்படும் 
உழைப்பு மிக அதிகம் . இன்னும் அதிக அடுக்குக்கு உயர்த்திப் 
பலனைக் காண முற்படும்போது , முயற்சியையே கைவிட்டுவிடத் 
தோன்றும் . 


இவ்வாறு பெருக்கல் வழி ஏற்படும் உழைப்பைத் தவிர்த்து 
( x + a ) " - ன் விரிவை ஒரு தொடராகக் கண்டு பிடித்து உலகிற்கு 
வழங்கிய பெருமை , உலகப் புகழ்பெற்ற கணித மேதை சர் . ஐசக் 
நியூட்டன் 

என்பவரைச் சாரும் . இவர் இத் தேற்றத்தைக் 
கி.பி..1665 - க்கு அண்மையில் வெளியிட்டார் . 


2. ஈறுருப்புக் கோவைத் தேற்றம் ( நேர் முழு எண் அடுக்கிற்கு ) 

( Binomial Theorem for a positive integral index ) 
தேற்றம் ! 

( x + ar ) = xn + rC.xn - la + IC , xn - a + ... + 1Cxn - rar + ... + an . 
இதுவே ஈருறுப்புக் கோவைத் தேற்றமாகும் 


113 


ஈருறுப்புக் கோவைத் தேற்றம் 


நிரூபணம் : 


- 


( x + 1 , ) ( x + ay ) x + x ( a + a ) + aa" 
( x + a ) (x + a ) ( x + as ) x + x (a + a + as ) + x ( aqa , + aas 

+ a , ag ) + a , a , ay 
என நேரடியாகப் பெருக்கி அறியலாம் . 


இனி ( x + a ) ( x + a , ) ( x + a ) .... ( x + an ) என்னும் 7 காரணி 
களின் பெருக்கற் பலனைக் கீழ்க்காணும் முறையில் எழுதலாம் . 


( x + a ,) ( x + a , ) ( x + a ) ....... ( x + an ) 


= x + xn- l ( a , + a , + as + ...... என " C , உறுப்புகள் ) 


+ xn - ( a ,a , + a, as + ....... என nC , உறுப்புகள் ) 


+ xn - r ( a , a , a , ... o + ...... என RC , உறுப்புகள் ) 


+ a , a , ag ........ என -C ) அல்லது 1 உறுப்பு 


al , a ,,.... இவை ஒவ்வொன்றிற்கும் a எனப் பிரதியிட்டுச் 
சுருக்க , 


. ( x + a)n = x" + " Cux - la + rc.xn - 2a + .... + rCxn- rar + 
+ an என வருகிறது . 


குறிப்பு ! மேற்கூறிய ( x + a) -ன் விரிவில் கவனிக்கத்தக்கவை ! 


( i ) ( x - ra) " - ன் பெருக்கத்தில் ( n + 1 ) உறுப்புகள் உள்ளன . 


( ii ) x- ன் அடுக்கு ஒவ்வொன்றாகக் குறைய , a- ன் அடுக்கு 
ஒவ்வொன்றாக அதிகமாகிறது . 


( iii ) * C ,, " C ,,....... C ,, " Ch என்பன ஈருறுப்பு விரிவுக் கெழுக் 
கள் ( Binomial Coefficients) எனப்படும் . 


- 


( iv ) முதல் உறுப்புக்கெழு = 1 = * C , 
கடைசி உறுப்புக்கெழு 

1 
இரண்டாவது உறுப்புக்கெழு " C , 
8 . 


= n 


1 


114 


அடிப்படைக் கணிதம் 


கடைசியிலிருந்து இரண்டாவது உறுப்புக்கெழு nC - 1 

= rCa = n 


இவ்வாறாக எழுதிப் பார்த்தால் , முதலிலிருந்தும் , கடைசியிலி 
லிருந்தும் சமதூரத்திலுள்ள உறுப்புகளின் கெழுக்கள் சமம் , 


( v) ( x + a ) - ன் விரிவில் , ( r + 1) ஆவது உறுப்பு பொது உறுப் 
பாகக் கொள்வது வழக்கம் . இதை T + எனக் குறிப்போம் . 

T + = " C , xn - rat ஆகும் . 


4Y 


( vi ) ( x - a ) n = x - - 1 
x " - TC.xn - la + rC.xn - a .... ( - 1 ) mCxn -rar 

+ ....... + ( -1 ) nan 


(vii) ( x + 1 } # = x " + " C.xn - " + " C , xn - t ...... " Crx + ... + 1 
( viii ) ( 1+ ) 1 + C,x + C + ........Cx -T + ... + x 

( vi ) , ( vii ) , (viit ) என்பவற்றைக் கிளைத் தேற்றமாகக் 
கொள்ளலாம் . 


3. படி ஈருறுப்புக் கோவையின் விரிவமைப்பில் உள்ள கெழுக் 
களைத் தழுவிய சில முற்றெருமைகள் 

ஈருறுப்புக் கோவையின் விரிவில் தோன்றும் கெழுக்கள் 
TC . , " C ,, " C ,....... rch என்பனவாகும் . 


இவற்றில் , 7 என்ற முன் அடி எழுத்தை ( prefix ) விலக்கி 
C. C ,, ........ என்று சுருக்கி வரைவது வழக்கம் . 


( i ) C. + C + C + ...... + Cr = 2 # எனக் காட்டுக ! 


நாம் ( 1 + x ) 
ருக்கின்றோம் . 


C + C + C, x + ...... + Crx " எனப் பெற்றி 


இதில் x = 1 என இருபுறமும் ஈடுசெய்ய 

2n C. + C + C , + ....... + C எனவரும் . 
: c + C + C + ...... + C = 2 " ஆகும் . 


( ii) C, - C + C , - : + ...... + ( - 1 )^ C * = 0 என நிறுவுக ,. 


ஈருறுப்புக் கோவைத் தேற்றம் 


115 


( 1 + x ) C. + C.x + Cx + ..... + Crx " என்ற விரிவில் , 

x = -1 என ஈடு செய்தால் 
0 = 

C. - C + C , - C ...... + ( - 1 ) ^ C ) எனவரும் . 
ஃ c . - c , + C ,-C....... + ( - 1)^ Cr = 0 ஆகும் . 


( iii) C. + C , + C ... = C + C + C.... + = 27-1 என நிறுவுக . 


மேல் ( ii ) - ல் காட்டியதிலிருந்து , இடம் மாற்றுவகையால் , 
C + C + C ++ = C + C + c + ... என்றாகும் . 


ஆகவே , இவற்றுள் ஒவ்வொரு பக்கத்துக் கோவையும் 
= } ( C. + C , + C + ... + C + C , + c + ... ) 
= 1 ( C. + C + C + C + .... ) 
= } x2n = 2n - 1 

ஃ C. + C , + C + ... = C + C + C + ... = 2 ~1 ஆகும் . 


4. விளக்க மாதிரிகள் : 

1 
மாதிரி 11 


B9 


( 


+- ) 


உன் விரிவில் 


( i ) x சாராத தனி உறுப்பைக் கண்டுபிடி . 


( ii ) 7 ஆவது உறுப்பைக் கண்டறிக , 

1 
( iii ) • ன் கெழு யாது ? 


( iv ) நடு உறுப்பைக் காண்க ! 


பொது உறுப்பு ! 89C , ( x )80- r 


= ( -1 )/ SC , x78-37 


1 . 

= ( -1 ) r seC , xB- Br ஆம் . 


( i ) தனியுறுப்பைப் பெற , 78-3r = 0 ஆதல் வேண்டும் . 


ஃ r = 26 


தனியுறுப்பு 


( -1 ) ®®C = ° C , S 


116 

அடிப்படைக் கணிதம் 
( ii ) 7 ஆவது உறுப்பைப் பெற , r = 6 என்றிடல் வேண்டும் . 

.. 7 ஆவது உறுப்பு = ( - 1 ) 689C , x18-18 = 3 ° C , x80 


1 
( iii ) x -8- ன் 

கெழுவைக்காண , 78-3r = -3 ஆதல் 
வேண்டும் . 

- 3r = -81 r = 27 


* x - 3- ன் கெழு : = ( - 1 ) 78° C = 


39C , 7 ஆகும் 


39 . 

27 


( iv) கொடுத்த கோவையின் விரிவில் 39 + 1 = 40 உறுப்புகள் 
இருக்கும் . 


ஆகையால் , 20 - ம் , 21 - ம் நடு உறுப்புகள் ஆகும் . 


20 ஆம் உறுப்பைப்பெற , r = 19 எனப் பிரதியிட வேண்டும் . 


21 ஆம் உறுப்பைப் பெற , r = 20 எனப் பிரதியிட வேண்டும் . 


r = 19 ஆனால் , 1 = ( - 1) 19 39C9 x 78-5 = -89Cs x 1 
r = 20 ஆனால் , T ,, = { - 1 , " 239Cgo x8-89 = 89Cz, x18 


மாதிரி 2 : { 1-02 ) -ன் மதிப்பை மூன்று தசம பின்னத் திருத்த 
மாகக் காண்க . 
(102 ) = ( 1 + 02 ) 


= 1 + 6e1 ( 02 ) +62 ( -02 ) + 63 (-02 }* + ..... 


= 1 + 6x + 02 + 15X0004 + 20X -000008 + ......... 


= 1 + 12 + 006 + .00016 + ............ 


= 1-12616... = 1126 ( 3 தசம பின்னத்திருத்தமாக ) 


1 .. 


பயிற்சி -7. 
217 
-ன் விரிப்பில் x11 . ன் கெழு என்ன ? 

விடை 10 ] 


x2 


ஈருறுப்புக் கோவைத் தேற்றம் 


117 


2. (2x + :)" 


-ன் 


விரிப்பில் 


நடுவுறுப்புகளைக் 


கண் 


டெழுதுக . 


( விடை : 211 310 216 10x12 ; 210 311216 11 x9] 


24 


2 

-ன் விரிப்பில் x சாராத தனியுறுப்பைக் 
கண்டெழுதுக . 

[ விடை : 16x ° C ] 


4. (102) -ன் மதிப்பை நான்கு தசம பின்னத்திற்குத் திருத்த 
மாகக் காண்க . 

( விடை 11.104 ] 


5. ஈருறுப்புத் தேற்றத்தைப் பயன்படுத்தி ( 99 , 10 ஐந்து 
தசம் பின்னத்திற்குத் திருத்தமாக காண்க . 

[விடை 1 90438 ] 


6 ; ( 1 + x , 3 ன் விரிப்பை x- ன் அடுக்கு நோக்கி ஏறு வரிசை 

யில் எழுதுங்கால் ( 2r + 1 ) ஆவது ( r + 2 ) ஆவது உறுப்பு 
களின் கெழுக்கள் சமமானால் , r ஐக் கண்டறிக . 

(விடை : r = 14 ] 


7. ( 1 + xes- ன் விரிப்பில் ஆவது விரிப்பின் கெழுவும் , 

( r + i ) ஆவது உறுப்பின் கெழுவும் 1 : 5 விகிதத்தில் இருந் 
தால் , -ன் மதிப்பைக் கண்டறிக . ( விடை r --- 4 ) 


8. ( 1 + x ) - ன் விரிப்பில் 21 ஆவது , 22 ஆவது உறுப்புகள் 
சமமானால் , x- ன் மதிப்பைக் கண்டறிக , 

[ விடை : x = 7 / 8 ]] 


9. ( 1 + x ) -ன் விரிப்பில் 5 ஆவது , 6 ஆவது , 7 ஆவது உறுப் 
புகள் கூட்டுத் தொடரில் இருந்தால் , n ஐக் காண்க . 

[ n = 7 அல்லது 14] 


10. ( 1 + ax ) " - ல் 12 ஒரு நேர் முழு எண்ணாகவும் அக் கோவை 

யின் விரிப்பில் முதல் மூன்றுஉறுப்புகள் 1 + 6x + 16 : 
ஆகவும் இருப்பின் , a , n- களைக் கண்டறிக . 

( விடை : a = g ; n = 9 ] 


11. ( x + a ) n- ன் விரிப்பில் , மூன்றாவது , நான்காவது , ஐந்தாவது 

உறுப்புகள் முறையே 84 , 280 , 560 ஆகும் எனின் , x , a , 
-களைக் கண்டறிக . 

(விடை : 1,2,7 ] 


118 

அடிப்படைக் கணிதம் 
12. பின்வரும் தொடர்களைக் கூட்டுக ! 
{i } c + C + * C , + ...... + (2n + 1 ) C. 

[விடை ! ( n + 1 } 2 ? ] 
{ ii } * C , + * c , + * c , + ...... + (3n + 2) Cs 

( விடை : ( 3n + 4 ) 2n - 1 ] 


(ii) * 


n Cn 


C , 


+ 


Cc , 

+ 
C. 


.......... + 


C, 


Ca - 1 


... + " 

( விடை : " " )] 


* - 


8. விகிதமுறு படிக்கு ஈருறுப்புக் 

கோவைத் தேற்றம் 


(Binomial Theorem for a Rational Index ) 


1. 1 ஒரு நேர் முழு எண்ணாயின் 

( 1 + x ] " = 1 + rc , x + rC , x + ...... + 1Cxx " என்ற தேற்றத்தை 
முற்பகுதியில் நிறுவினோம் . 


ஆனால் , n ஐ அவ்வாறு நிபந்தனைக்குட்படுத்தாமல் , 11 ஒரு 
விகிதமுறு மதிப்பேற்குமாயின் இத் தேற்றத்தின் அமைப்பைக் 
கவனிப்போம் . 


முதற்கண் , n ஒரு நேர் முழு எண்ணாக இல்லாவிடில் , 
NC ,, " C .......... என்ற குறியீட்டு முறை பொருளற்றதாகும் . 


ஆகவே , 1 + IC , x + 1C , x + .......... என்ற தொடரை 

F ( n - 1 ) n ( n - 1 ) ( n - 2 ) 
1 + nx + 
21 

3 ! 
என்று எழுதிக் கொள்வோம் . 


x + 


x * + .... 


............ 


1 ஒரு நேர் முழு எண்ணாக இருந்தால் , இத் தொடர் ஒரு 
முடிவுள்ள தொடர் ஆகும் . இதில் ( n + 1 ) உறுப்புகள் இருக்கும் . 


1 ஒரு நேர் முழு எண்ணாக இல்லாவிடில் , இத் தொடர் முடி 
வற்றதாகும் . இதை 7 - க்கு சில பின்ன மதிப்புக் கொடுத்துக் 
காணலாம் . 


120 


அடிப்படைக் கணிதம் 


இப்பொழுது , ஒரு முடிவற்ற தொடர் ஒரு திட்டமான மதிப் 
பேற்கும் என்று கூற இயலாது . அது குவியலாம் , அல்லது விரிய 
லாம் அல்லது அலைவெய்தலாம் . 


மேற் கூறிய தொடர் , சில நிபந்தனைக்குட்பட்டு , குவியலாம் 
என நிறுவப்பட்டுள்ளது . 


| x | < 1 ஆயின் , n எந்த விகித முறு மெய்யெண் மதிப்பை 
ஏற்றாலும் , மேற்கூறிய தொடர் குவிந்து அதன் மதிப்பு ( 1 + x) " 
ஆகுமென உயர் வகுப்புகளில் நிறுவப்பட்டுள்ளது . 


2. விகிதமுறு படிக்கு ஈருறுப்புக் கோவைத் தேற்றம் 
தேற்றம் : [ x ] < 1 ஆனால் , 1 - ன் விகித . முறு மதிப்புகளுக்கெல் 

n- ( n - 1 ) 
லாம் , ( 1 + x } n = 1 + nx + 

* + கல 
2 ! 





( குறிப்பு : இத் தேற்றத்தின் நிரூபணம் இந் நிலைக்கு மேற் 
பட்டதா தலால் , இத் தேற்றத்தின் முடிவை உண்மையெனக் 
கொள்வோம் . 


( ii ) x ஒரு நேர்தகு பின்னமாகவோ , அல்லது எதிர் தகு 
பின்னமாகவோ இருக்கலாம் . ஆனால் , அதன் தனி மதிப்பு 
( absolute value ) 1- க்குக் குறைவாக இருக்கவேண்டும் . 


இதையே x < | 1 என்ற குறியீட்டால் குறிப்பிடுகிறோம் . 


எடுத்துக்காட்டாக , x = 1 , 3 , ... என்றோ, அல்லது , -1 , - , ... 
என்றோ எந்த பின்ன மதிப்பையும் கொள்ளலாம் . 


( iii ) -ன் மதிப்பு ஓர் எதிர் முழு எண்ணாகவோ , நேர் 
பின்னமாகவோ அல்லது எதிர் பின்னமாகவோ இருக்கலாம் . 


( iv ) x = 1 ஆகி , n > -1 ஆனாலும் , x = -1 ஆகி , n > 0 
ஆனாலும் , ஈருறுப்புத் தேற்றம் உண்மையாகும் . 


( v ) | I<| 1 ஆனால் , 





n 


( x + y ) ^ = yr | 1 + 


என எழுதி விரிவு படுத்தலாம் . 


( 1 + * ) 
விகிதமுறு படிக்கு ஈருறுப்புக் கோவைத் தேற்றம் 

121 
( vi ) > < 1 ஆனால் , 
( x + y ) ^ = x7 

என எழுதி விரிவு படுத்தலாம் ] 


1 


3. பின்வருவன , ஈருறுப்புத் தேற்றத்தை யொட்டிய விரிவு 
கள் . -இவைகள் அடிக்கடி பயன்படுவதால் , இவ் விரிவுகளைச் சரி 
பார்த்து மனத்திற் கொள்ளவும் . 

( i ) ( 1 - x ) -1 = 1 + x + x + ...... + x ^ + ..... 


( ii ) ( 1 + x ) -1 = 1 - x + x " -...... + ( - 1 ) ^ x " + ....... 


( iii) ( 1- x ) 


1 + 2x + 3x + ... + ( n + 1 ) x " + ... 


( iv ) ( 1 + x ) " = 1-2x + 3x " + ... + ( - 1 } {n + 1} xr + ....... 


.... 


........ 


m / 11--1 ) 
( v ) ( 1 - x ) n = 1 + nx + " +1) +...... 

2 ! 


n (n + 1) 


0 


... 


( vi ) ( l + x ) -2 = 1 - nx + 


2 ! 


+ 


+ ....... 


(rit) (1-x]- In = 1 + 1 * +9+ ( H ) 

+ pe+ (p+ 24) ( C ) 

** + Pt (5 ) 

) 24 (5 ) 


( viii } ( 1 + x ) -p / q = 1 

P ( p + q ) ( p + 2g ) 


3 


+ .......... 


4. விளக்க மாதிரிகள் 

மாதிரி 11 ( i ) ( 1 + x ) / ( ii ) ( 1 - x ) - ( iii) ( 1 + 2x ) -1/4 
என்பவற்றின் விரிவுகள் 

எம்மதிப்புகளுக்கு 

உண்மை 
யாகுமெனக் கூறு . 


x- ன் 


122 


அடிப்படைக் கணிதம் 


( i ) இங்கு n = x ; இது -1 ஐவிடவும் , 0 ஐவிடவும் அதிக 
மாதலால் , ( 1 + x ) - ன் விரிவு x = 1- க்கும் , x = -1- க்கும் சேர்ந்து 
| x ] S 1 - க்கு உண்மையாகும் . 


( ii ) இங்கு n = -4 . இது 0 ஐவிடவும் , -1 ஐ விடவும் 
குறைவாகும் . ஆகையால் ( 1 - x ) -4-ன் விரிவு 

விரிவு x = 1- க்கும் , 
x = -1- க்கும் உண்மையாகாது இதன் விரிவு ] x | < | க்கு மட்டும் 
உண்மையாகும் . 


( iii ) இங்கு , n = -3 ; இது 0 ஐவிடக் குறைவு . ஆகையால் , 
இதன் விரிவு 2x = -1- க்கு உண்மையாகாது . ஆனால் n > -1 
ஆதலால் , இதன் விரிவு 2x = 1- க்கு உண்மையாகும் . ஆகவே 
( 1 + 2x ) -11 - ன் விரிவு | 2x| < 1 - க்கும் , 2x = 1- க்கும் உண்மை 
யாகும் . ( அதாவது ) -1 < 2x < 1 ( அதாவது ) - } < x < } என்ற 
மதிப்புகளுக்கே விரிவு உண்மையாகும் . 


மாதிரி 2 : x மிகச் சிறியதானால் , 


( 1 + x) 1/2 ( 4-3x) 8/2 

( 8 + 5x ) 1/8 
நிறுவுக . 


10x 
* 3 ) 


(தோராயமாக ) என 


x மிகச் சிறியதாகையால் , x , x8... ன் மதிப்புகள் குறைந்து 
கொண்டே போகும் . ஆகையால் , அவற்றைப் பொருட்படுத்தத் 
தேவையில்லை . 


( 1 + x } 1 / = 1 + 1x , தோராயமாக 


தோராயமாக 


( 8 + 5x } 1/3 = 81/8 ( 1 + 


ஆகையால், கொடுத்த கோவை ( +++ ]x ( 1- 2 ) 


(4_3x } 7 = 47 (1- % )" - 3(1 - ) 
* r ( 1 + " " ) " - 2 ( 1 + *")" 

) 8 1 

2(1+ * )" 
- 4(1+1=) ( 1 - 3 )(1 + * " 


விகிதமுறு படிக்கு ஈருறுப்புக் கோவைத் தேற்றம் 


1231 


- 4(1+1*) ( 1- ” ) (1-2 ) 
= 4 { 1 + ( * - * - 23 ) .......} 
= 4 {1- } தோராயமாக 


= 4 


10x 
3. தோராயமாக . 


மாதிரி 3 : ( 1 * 01 ) 1 / * - (0.99)1/ -ன் மதிப்பை 6 தசமத்தானத் 
திருத்தமாகக் காண்க . 

1 
( 1-01 )1 / = ( 1 + 01 ) 1 / - = 1+ 

} } - 1 ) 1 

+ 

2 100 2 ! 10000 
(1-1) (1-2) 1 
+ 
3 ! 

1000000 


( 99 ) } 


= 1 + -005--0000125 + : 0000000625 

(1-01 ) } 
1- •005- 0000125- .0000000625 


.. (1.01 ) 1- ( -99 ) 


2 [ -005 + -0000000625 ] 
= 010000125 

• 010000 ( 6 தசமத்தானத் திருத்தமாக ) 


மாதிரி 4 : 


1+ 


2 
6 


2.5 

+ 
6.12 


2. 5..8 
612 :18 


......... 


என்ற தொடரின் கூட்டுத் தொகை காண்க , கொடுக்கப்பட்ட 
தொடரை 


+ 


+ 


2+ ( 4 ) + * (4 ) 


........ 


2 1 
S = 1 + 

1 ! 6 
என எழுதலாம் . 


இதை ( 1- x ) P/a- ன் விரிவுடன் ஒப்பிட்டு நோக்க , 

1 
p = 2 ; q = 3 ; 

எனக் காணலாம் .. 
q 

6 


x 


- 


* 


- 


124 


அடிப்படைக் கணிதம் 


அதாவது 


* = 


. 


3 
6 


1 
2 


ஆகவே s - ( 1 - xy- + - (1-1 ) " 

= ( 3)" - 21 


பயிற்சி -8 . 
1. ( 1 + ) - ன் விரிப்பில் , பொது உறுப்பை எழுதுக . 


2. (1 + 3x ) -ன் விரிப்பு , x- ன் எம்மதிப்புக்கு உண்மையாகும் ? 

} 
அம் மதிப்பிற்கு முதல் நான்கு உறுப்புகளை எழுதுக . 


3 . 


0-998 -1 . 
1-002 

* ன் மதிப்பை நான்கு தசமத்தானத் திருத்த 
மாகக் காண்க . 

(விடை : 1-0027 ] 


( 


) 


4 .. 


1 
( 9998 ) 1/4 

-ன் மதிப்பை 6 தசமத் தானத்திருத்தமாகக் 
காண்க . 

( விடை : -100005 ] 


5. x- ன் மதிப்பு மிகச் சிறியதாயின் , 

7 
Vx + 4- x + 1 = 1 

4 

64 
எனக் காண்பி . 


+ 


+ 3 x ( தோராயமாக ) 


6. x- ன் மதிப்பு மிகப் பெரிய தாயின் , 

7 
Nx + 16 vx + 9 = > ( தோராயமாக ) என 
நிறுவுக . 
7. 1 உடன் ஒப்பிடும் போது , C மிகக் குறைவானால் 

1 

30 
+ 

= 2+ 
+ c 

4 / ( தோராயமாக ) 
என நிறுவுக . 


விகிதமுறு படிக்கு ஈருறுப்புக் கோவைத் தேற்றம் 


125 


8. x- ன் மதிப்பு மிகச் சிறியதாயின் , 
( 9 + 2x}} (3 + 4x) 74 

= 9 + 

5 

* x ( தோராயமாக ) எனக் 
51 - x 
காண்பி . 


9. p அல்லது ஏ வுடன் ஒப்பிடும்போது ( p - g ) - ன் மதிப்பு 
மிகச் சிறியதாயின் , 
p ( n + 1 ] p + ( n - 1 ) q 

( தோராயமாக ) என 
9 

( n + 1 }p + ( n + 1 ) g 
நிறுவுக . இதைப் பயன்படுத்தி 7134 - ன் மதிப்பைக் 
கண்டறிக . 


10. கீழ்வரும் முடிவற்ற தொடர்களின் கூட்டுத் தொகை 
காண்க . 

31 3.5 3-5-7 
( i ) 1 + 1 + 

4-8 4-8-12 + .... [ விடை ! 2 / 2 ) 


+ 


( ii ) 1+ + + + + 


1-3 1 
2 ! 3 


1.3-5 1 
+ 31 38 

+ .......... 
( விடை : / 3 ] 


2.5 2-5-8 
( iii ) 1+ 

+ 

+ 
9.18 

+ .......... 
9 

9-18-27 

[ விடை ! 3/9/4 ] 


- 


9. அடுக்குக்குறித் தேற்றம் 


( The Exponential Theorem ) 


1. என்னும் எண் 

ஒரு வட்டத்தின் சுற்றளவுக்கும் , அதன் விட்டத்திற்கும் 
உள்ள விகிதத்தைக் குறிக்கும் - என்னும் எண் , திரிகோண 
கணிதத்தில் தனிச்சிறப்புப் பெற்று அமைந்திருப்பதைபோல் , 
இயற் கணிதத்தில் e என்னும் எண் மிக முக்கியத்துவம் வாய்ந்து 
காணப்படுகிறது . 


1+ 


+ 


1 1 

21 
தொடர் ஆகும் . 


1 
+ 4+" .......... என்பது ஒரு முடிவிலாத் 


3 ! 


இத் தொடர் குவியும் தன்மை உடையது . 


இம் முடிவிலாத் தொடரின் கூட்டுத் தொகை e எனக் 
குறிக்கப்படுகிறது . 


எனவே 2 = 1 + 1 +1 + + + +..........(1) 


1 


2. e ன் மதிப்பு 2 - க்கும் 3 - க்கும் இடைப்பட்ட எண் 

1 1 1 
e என்பது 1+ + 

21 + என்ற நேர் ராசி உறுப்புகளைக் 

3 ! 
கொண்ட முடிவிலாத் தொடரின் கூட்டுத் தொகையாதலால் , 
2 ஆனது அத் தொடரின் முதல் இரண்டு உறுப்புகளின் கூட்டுத் 
தொகையைவிட அதிகமாகும் . 


127 


அடுக்குக்குறித் தேற்றம் 

1 


e > 1+ + அல்லது 2 > 2 


1 


மேலும் 1+ 


1 
2 ! 


+ .... 


3 ! 


1 


1 


1 


= ! + + 


+1.2 


1 
1-2-3-4 


+ ..... 


12 + 123 + 
-1 + 1 + 1++++... 
< 1 + 1 + + + + 


1 


-1 
23 


+ 


< 1 + 1 / ( 1-1 ) அல்லது 3 
* 2 < e < 3 


( குறிப்பு ! - தொடர் ( 1 ) ஐப் பயன்படுத்தி , 2 - ன் மதிப்பை 
வேண்டிய அளவுக்கு நாம் தோராயமாய்ப் பெறலாம் ) 


இவ்விதமாக e = 2.71828 ( ஐந்து தசமத்தானத்திருத்தமாக ) 


3 , அடுக்குக் குறித் தேற்றம் ( The Exponential Theorem ) 


+ 


1 1 
2 = 1 + 

+ .... ஆனால் , 
2 ! 

3 ! 
x- ன் எல்லா விகிதமுறு மெய்யெண் மதிப்புக்களுக்கும் 

xa 
* = 1 + + +1 + ..... 


இயலாதா 


இத் தேற்றத்தை நிறுவும் முறை இந் நிலையில் 
தலின் , இதை உண்மையெனக் கொள்வோம் 


4 , எல்லை முறைப்படியும் இத் தேற்றத்தைப் பெறலாம் . 
தேற்றம் : 


x எந்த மெய்யெண் மதிப்பு ஏற்றாலும் , n ஒரு நேர் முழு 
எண்ணாயின் , 


( 1+ )" = 1 + *++* ..... + * + ..... 


1 + 0 


128 

அடிப்படைக் கணிதம் 
இத் தேற்றத்தையும் நிறுவுவது இந் நிலையில் இயலாதாதலின் 
இதை உண்மையெனக் கொள்வோம் . 


குறிப்பாக , x = 1 ஆனால் , 

1 
It 

= 1+++++........ = e 


1 


1 


(1+ = 


1 + 0 


இனி , lt / 1 + 


1 + 0 


- )" +(3) 

[ [ ++ ) " ) -- 
+ ) 


= 2x ஆகும் . 


K 


1+ 


எனவே ex = 

n- + O 


1 ! 


2 ! 


3 ! 
+ ..... 


ஆகையால் 


e 


+ 


1 
+ 

+ + . ஆனால் , 
2 ! 3 ! 

x x3 
+ + + ................ என 
11 21 


* 


- 


1+ 


31 


நிறுவப்பட்டது . இது x- ன் எல்லா மெய்யெண் மதிப்புகளுக்கும் , 
பொருத்தமாகும் . 


எல்லா மதிப்புகளுக்கும் , es 


ஒரு நேர் 


( குறிப்பு : x- ன் 
ராசியாகும் . ) 


e என்பது ஒரு விகிதமுறா எண்ணாகும் . 


கூடுமானால் , e = 


P 

( p , q நேர் முழு எண்கள் ) எனக் 
4 


கொள்வோம் . 


அப்பொழுது , 


+ -1+ 1 + 1 +--- +++ , + +1, +.... 


அடுக்குக்குறித் தேற்றம் 


129 


+ 


...... 


இரு பக்கங்களையும் q ! ஆல் பெருக்கினால் , 

1 
( g - 1 ) ! p 

1 
நேர் முழு எண் + 

+ 
9 + 1 

( q + 1 ) (q + 2 ) 
1 

1 
இனி 

1 
+ ( q + 1) [q + 2) + ...... (a + 1) 

+ 

( q + 1 ) 


+ 


4 + 1 ) 


1 / 0g + 1 ) 

1 
1 


1 
9 


q + 1 


ஆகவே , நாம் பெறுவது , 
ஒரு நேர் முழு எண் ஒரு நேரி முழு எண் + ஒரு பின்னம் 
இது ஒரு பொருந்தா முடிவு . 


- 


கொண்டதை ஏற்க 


எனவே e = r / q என நாம் முதலில் 
முடியாது . 


ஆகையால் .. என்பது ஒரு விகிதமுறா எண்ணாகும் . 


6. அதி பரவளைவுச் சார்புகள் ( Hyperbolic functions ) 

x2 
ex 1 + x + 

2 ! 

+ .......... என அறிவோம் . ... ( 1 ) 
3 ! 


இதில் X- க்கு --X எனப் பிரதியிட 

x 
ex = 1 – x + 31 - 31 + ... எனப்பெறுகிறோம் . ... ( 2 ) 


( 1 ) + ( 2 )-லிருந்து 
* + . * 

= 1+ 
2 


* 3 


+ 4 ! 

+ ...... எனவும் , 


2 ! 


... ( 3 ) 


( 1 ) - ( 2 ) லிருந்து 


sex - ex 
2 = x + 

3 ! 

+ 


Xus 
5 ! 


+ ...... எனவும் , * ... ( 4 ) 


பெறுகிறோம் . 


கோண கணிதத்தில் , cosh x = 


.ex + ex 

2 ) 


எனவும் , 


... ( 5 ) 


9 


130 


அடிப்படைக் கணிதம் 


sinh x 


- 


எனவும் 


.. ( 6 ) 


2 


வரையறையாகக் கொள்கிறோம் . 


ஆகவே , cosh x= } { e + = * ) = 1 + + 


+ ........ ..... ( 7 ) 


4 ! 


x3 
sinh x = 1 ( ex - e * ) = x + 

3 ! 


x5 
5 ! 


+ ...... ... ( 8 ) 


இவைகள் அதி பரவளைவுச் சார்புகள் (Hyperbolic functions ) 
எனப்படும் . 


மேற்கூறிய வரையறைகளிலிருந்து , கீழ்க்காணும் மற்ற 
அதி பரவளைவுச் சார்புகளின் மதிப்புகளைத் தரும் உறவுகளைப் 
பெறுகிறோம் . 

sinh x 

sex - ex 
tanh x 
cosh x 

... ( 9 ) 
Ex + ex 


- 


- 


coth x 


- 


cosh x 
sinh x 


ex- + ex 
ex - ex 


.... ( 10 ) 


1 


sech x 


-- 


- 


cosh x 


2 
Ex + e 


... ( 11 ) 


1 


2 


cosech 


sinh x 


... ( 12 ) 


e 


7. ex- ன் விரிவில் இருந்து பெறும் சில எளிய தொடர்கள் 

1 1 1 
e = 1 + + 
1 ! 2 ! 

+ 3 / 

........ என அறிவோம் . 


... 


ex- ன் விரிவில் , x = -1 என பிரதியிட 

1 1 1 
e - 1 1 

+ 
1 ! 

31 ... . எனப் பெறுகிறோம் . ... ( 2 ) 


2 ! 


( 1 ) + ( 2 ) -லிருந்து 


P + e - 1 


** = 1+ 


1 
+ + 
4 ! 

6 ! 


...... 0 எனவும் ... ( 3 ) 


அடுக்குக்குறித் தேற்றம் 


131 


( 1 ) - ( 2 ) லிருந்து 


1+ 


1 
3 ! 


+ 


e - -1 

2 
பெறுகிறோம் . 


1 
5 ! 


= 


1 
+ 

7 


...... 0 எனவும் ... ( 4 ) 


இந்தப் பலன்கள் சில எளிய கூட்டுத் தொகைகளைக் காணப் 
பயன்படும் . 


( 8 ) a- ன் விரிவு 
a > (0 ஆயின் , ax = .exlog a 

( logo ) " 
= 1 + x logea + 

+ 
21 


o 


...... 


( 9 ) விளக்க மாதிரிகள் 

மாதிரி 1 : கீழ்க் காணும் முடிவிலாத் தொடரின் கூட்டுத் 
தொகையைக் காண்க , 


1+ 


2 

+ 
11 


음 


3 
2 ! 


+ 


தொடரின் கூட்டுத் தொகை S எனக் கொள்க 


1 ஆவது உறுப்பு = t , = 

( r - 17 ! 


( r - 1 ) +1 
( r - 1 ) ! 


01+ ( r - 1 ) 


) 
( r - 1 ) ! 


-- 


ஆகவே , S = 21 , = 3 

1 1 


Σ 
1 


1 
( r - 1 ) ! 


+ 1 


1 
2 

( r - 2) 


1 
o 

+ 


-- 


1 
1 


1 
2! 


...... 


1 
01 


+ 


1 
2 ! 


+ 


1 ! 


= e + e = 2e 


a + bx 

( a + bx ) 
மாதிரி 2 : 1 + + 

+ 

2 ! 
என்னும் முடிவிலாத் தொடரில் X- ன் கெழு என்ன ? 


1 ! 


132 


அடிப்படைக் கணிதம் 
கொடுக்கப்பட்ட தொடர் = .ea + bx = ea • ebx 

bx b x3 
1+ + 

1 ! 


= ea 


ea • br 


ஆகவே , x- ன் கெழு 


பயிற்சி -9. 
1. e ன் மதிப்பை நான்கு தசமத்தானத் திருத்தமாகக் 

காண்க . 


2. பின் வருவனவற்றை நிறுவுக : 

2 4 6 
( i) + + 

5 ! 7 ! 


1 


+ 


...... 


- 


3 ! 


- 
(i) E=1 = [F + + + + + ... ) 

/ ( H + 1 + 1 + ... ) 
- - ( 1 + 1 + + + ... ) 
/ { i + 1 + 1 + ... ) 


+ 


( iii) 


+1 
e - 1 


+ 


3. பின் வரும் முடிவிலாத் தொடர்களின் கூட்டுத் தொகை 

யைக் காண்க : 


43 


23 
( i ) 1+ 

2 ! 


+ 


38 
3 ! 


+ 


0 


+ 


( விடை : 5.e ] 


4 ! 


32 


( ii) 


+ 


+ 


52 
3 ! 


+ 


( விடை : 10e - 4 ] 


1 ! 


2 ! 


5 


( iii) 


+ 


7 
3 ! 


+ + 


9 
5 ! 


O 


( எடை : 1 - 2 ] 


( iv) 


H 


+ 


4 
21 


7 
+ 

+ 
31 


8 


[ விடை : e + 2 ] 


1 / 


133) 


அடுக்குக்குறித் தேற்றம் 


( v ) 


+ 


1 1 + 3 1 + 3 + 32 
1 ! + 
2 ! ) 

3 ! 
1 + 3 + 32 + 38 

+ 
4 ! 


+ 


( விடை 1 1.e ( e - 1 ] 


( vi ) 


1 
1 ! 


1 + 5 
+ 

2 ! | 


1 + 5 + 53 

3 ! ) 
+ ... 0 


( விடை : ( e - e)/ 4 ] 


4. கீழ்க் காணும் முடிவிலாத் தொடரில் X- ன் கெழு என்ன , 
( 1 + 2x ) ( 1 + 2x ) 
+ 

+ .. ( விடை : e • 2n / n ! ] 
2 ! | 


1+ 


5. ( 1 + x ) el + x- ன் விரிவில் x- ன் கெழு காண்ச . 

( விடை : ( n + 1 ( e / n ! ] 


6 . 


1 + 2x + 3x2 -ன் விரிவெழுதி -ன் கெழு காண்க . 

( விடை : ( -1 ) ^ ( 3n - 5n + 1 ) / n ! ] 


ex 


7. அதிபர வளைவுச் சார்புகளை யொட்டிய கீழ்க்காணும் 

உறவுகளை நிறுவுக : 
( i ) cosh x - sinh x = 1 
( ii ) sechx + tanhºx = 1 
( iii) coth x- cosech x = 1 
( iv ) sinh ( x + y ) = sinh x cosh y + cosh y sinh y 
{ v ) cosh ( x + y ) = cosh x cosh y + sinh x sinh y 
( vi ) cosh ( -x ) = cosh x ; sinh ( -x) = - sinh x 

tanh ( -x) = - tạnh x 


8. log2 - , (log2) + 


1 

( log 2 ) -... = 1 என நிறுவுக . 
31 


10. இலாகரிதத் தொடர் அல்லது 

மடக்கைத் தொடர் 

(( Logarithmic Series ) 


xn 


( 1 ) x 


+ 
3 


... + ( - 1 ) -n - 1 


2 


4 


..... (1 ) 


n 


என்ற முடிவிலாத் தொடர் மடக்கைத் தொடர் எனப்படும் . 
இத் தொடர் | x | < I , என்ற நிபந்தனையில் , ஓர் அறவே குவியும் 
தொடராகும் . 


x = 1 ஆகும் போது , அதாவது 1-1 + 1-1 ...... என்பது ஒரு 
குவித் தொடர் . ஆனால் அறவே குவியும் தொடரல்ல . 


2. மடக்கைத் தேற்றம் : - | < x < | ஆனால் , 


X 


loge ( 1 + x ) 


2 


x8 
3 


+ ... ( -1) -1, 


குறிப்பு ! 1 + x > 0 ஆனால் தான் , log ( 1 + x ) என்ற மெய் 
யெண்ணுக்கு , ஒரு மெய்யெண் மடக்கையுண்டு . 


1 + x < 0 ஆனால் , log ( 1 + x ) என்பது ஒரு எதிரெண்ணின் 
மடக்கையாகும் . எதிரெண்ணின் மடக்கை கற்பனை எண்ணாகும் . 


இத் தேற்றத்தை நிறுவ , இந் நிலையில் இயலாதாகையால் , 
இதன் முடிவை உண்மையெனக் கொள்வோம் . 


-- 


இலாகரிதத் தொடர் அல்லது மடக்கைத் தொடர் 


135 


3. கிளைத்தேற்றங்கள் 
சமன் ( 2 ) -ல் x- க்கு -X எனப் பிரதியிட , 

x3 
loge ( 1-3) 

x + 

+ + 
2 3 


( 


......- 1 < x < 1 ... (3 ) 


( 2 ) , ( 3 ) லிருந்து 

1 + x 
loge 

2 
1 
எனப் பெறுகிறோம் . 


X + 


x3 
3 


+ 


5 


+...) 


m 


( 4 )-ல் 


1 + x | 
1 X 


m - n 

ஆதலால் , 
m + 7 


5 


m 


m - n 


7 
log = 2 

++ 

| m + n 
என்ற பலனை அடைகிறோம் . 


m n ) 
m + n 


(m + 3)* + ! 


1 ... (5 ) 


en 


m - n 


-- 


m - n 


m 


1 


குறிப்பு ! 

ஆதலால் , 1x | > 1 ஆனால் , 

m + 7 
< 1 ஆதல் வேண்டும் . ( அதாவது ) - | < 
m + n 

m + I 
இந்த நிபந்தனைக்குட்பட , m , n இரண்டும் எதிரெண்ணாகவோ , 
இரண்டும் நேரெண்ணாகவோ இருக்கவேண்டும் . 


< 1 


m 


( 5 ) -ல் , 


= x எனக் கொண்டால் , 


5 


X 


- 


8 


loget 


2 


[ +1) 


+ 


+ 


X 11 
x +1 


+ ... 

... ல 


1 


/ 


- ( 6) 


x + 


எனப் பெறுகிறோம் . 


/ 


4. தேப்பியரின் மடக்கை ( Napierian Logarithm ) 

இவ்வதிகாரத்தில் மேற்கூறிய பிரிவுகள் 2 , 3 - ல் கண்ட மடக் 
கைகள் எல்லாம் e என்னும் அடிக்குக் கண்டவைகள் ஆகும் . 


உயர் கணிதத்தில் மடக்கைகள் எல்லாம் e என்ற அடிக்கே 
காணப்படும் , 


இவ்வாறு ‘ e என்னும் அடிக்குக் காணும் இவாகரிதம் , நேப் 
பியரின் இலாகரிதம் அல்லது இயற்கை இலாகரிதம் எனப்படும் . 


136 


அடிப்படைக் கணிதம் 


5. பொது மடக்கை ( Common Logarithm ) 

எல்லாச் செய்முறை கணக்கீடுகளிலும் , 10 ஐ அடி எண்ணாகக் 
கொண்ட முறை பயன்படுகிறது . இலாகரிதத் தொடரைப் பயன் 
படுத்தி , e என்னும் அடிக்கு மடக்கைகள் காணப்படுகின்றன . 
பிறகு அடிமாற்றம் விதியைப் பயன்படுத்தி , 10 ஐ அடி எண்ணாகக் 
கொண்ட மடக்கைகள் பெறப்படுகின்ற 

logeN 1 
log . N = 
loge 10 loge10 

logeN = 4. logeN 


றன . 


இங்கு 


1 
loge 10 


• 4343 ஆகும் . 


இதனால் , 2 ஐ அடி எண்ணாகக் கொண்டு அமைந்த இலாகரி 
தங்களை - என்ற மாற்ற அளவை ( Modulus ) யால் பெருக்கி , 
10 என்னும் அடிக்குரிய இலாகரிதங்கள் பெறலாம் . 


6. விளக்க மாதிரிகள் 

மாதிரி 1 : log: 2 , log :3, ............முதலியவற்றின் மதிப்பறிதல் . 
சமன் ( 2 ) ஐப் பயன் படுத்தினால் , 

loge2 = 1-1 + 1-1 -....... எனப் பெறுகிறோம் . 


இது மிக மெதுவாகக் குவியுந் தொடர் . ஆகையால் , இதைப் 
பயன்படுத்தி loge2 ஐக் கணக்கிடுவதற்குப் பதிலாக , மிகவேக 
மாகக் குவியுந் தொடராகிய (5 ) ஐப் பயன்படுத்துவோம் . 


m = 2 , n == 1 எனக் கொண்டால் , 


3 


..... 


...) 


1 

1 1 1 1 1 1 
loge2 
3 3 38 

+ 

+ 
5. 35 731 

3 

+ 
வலது புறமுள்ள தொடரின் தசமத்தான மதிப்புகளைப் பிரதியிட , 

log: 2 = * 6931 ( தோராயமாக ) 
log 3 ஐக் காண , m = 3 , n = 2 எனக் கொள்வோம் . 


ties (1 ) -2[ + + + + + ..... 

) 


= 2 ( 20273 ) ( தோராயமாக ) 


( அதாவது ) loge3 - log : 2 = • 40546 


137 


இலாகரிதத் தொடர் அல்லது மடக்கைத் தொடர் 


- 


. log : 3 •* 40546 + * 6931 = 1 : 09856 

log : 4 = 2 •log.2 = 2x • 6931 = 1-3862 


இவ்வாறே , - 
in- 5 , 1 = 4 எனப் 

எனப் பிரதியிட்டு , loge5- ன் மதிப்பையும் , 
= 6 , n = 5 எனப் பிரதியிட்டு , log 6 - ன் மதிப்பையும் , தொடர்ந்து 
log 7. loge8 ... என்பவற்றின் மதிப்புகளையும் காணலாம் . 

மாதிரி 2 : log : ( 1 - x - 2x ) - ன் விரிவில் x- ன் நெழு என்ன ? 
log ( 1 - x - 2x ) = log : ( 1 - / - x ) ( 1-2x ) ! 

= log : ( I + x ) + loge ( 1-2x ) 


Y 


.... ( - 1 ) -1 + 

A 


1 


--- 

+ - 
- [[axy + 2 


( 2x }n 


+ . 


+ , 


* ... 101 ... 


1 


21 


ஆகவே , x " - ன் கெழு = ( -1) 2-1 


ஆகும் 


17 


இவ்விரிவு (i ) -1 < xS 1 - க்கும் ( ii ) -1 < -2x $ 1 - க்கும் 
அதாவது 1 > x - > - க்கும் உண்மையாகும் . 


} < x < } .என்ற மதிப்புகளுக்கே 


ஆகவே இவ்விரிவு 
உண்மையாகும் . 


+ 


1 

x² 
மாதிரி 3 ! 

........ எனும் முடிவிலாத் 
1-2 

2 : 3 3.4 
தொடரின் கூட்டுத் தொகையைக் காண்க . 
1 1 

1 
# ( n + 1 ) 

n + 1 
1 

1 
n (+1) 

n + 1 
.. கொடுத்த தொடர் 


xn - l 


- ( 1- 1 ) - ( - +++ ( 1 - 1) ....... 


. 


138 


அடிப்படைக் கணிதம் 


+ 


|| 


= (1- * + -..... 

) + (- +++++ --- ) 
+ ( x - * ++ -...) 
+ + ( - * - * 

) 
- log (1 + x) + [ log ( 1 + x ) - > ) 
( H ++ ) log ( 1 + x ) - - 


+ ...... 


+ 


- 


மாதிரி 4 : a + b + c = 0 ஆனால் , 
a + b + c " a + b + a + b + c 

என நிறுவுக . 
5 3 

2 


8 


இப்பொழுது , 
( 1 - ax ) ( 1 - bx ) ( 1 - cx ) = 1 ( a + b + c ) x + ( bc + ca + ab ) x^ 

- abc x3 
= 1 + (bc + ca + ab } x - abc x3 

[ : a + b + c = 0 ] 


bc + ca + ab = p எனவும் , abc = q எனவும் கொள்க . 


. ( 1 - ax ) ( 1 - bx ) ( 1 - cx ) = 1 + p x - gxs 


.. log ( 1 - ax ) ( 1 - bx ) . ( I -cx ) = log ( I + px qxe ) 


அதாவது log ( l - ax) + log ( 1 - bx ) + log ( 1 - cx ) 

= log [ l - x (qx -P) 


இரு பக்கங்களையும் , மடக்கைத் தொடர் தேற்றத்தின்படி 
விரித்தெழுதினால் , 

( ax + aº xº ++ a ^ xº +... ) + bx + } bºx * + ......... ) 


+ ( cx + } c x * -- * ...... ) = x ( qx - p ) + } [ x ( qx - p } } ] + .......... 
x , x , x- ன் கெழுக்களை இரு பக்கங்களிலும் கண்டு , சமனிட , 


இலாகரிதத் தொடர் அல்லது மடக்கைத் தொடர் 


139 


1 ( a + b + c ) == p ; } { as + be + c ) = q 
* ( a + b + c ) = -yx2 pq = -pg 


ஆகையால் , 


a + b + c 

5 


a + b + c8 

3 


a + b + c ) 

2 


- 


X 


பயிற்சி -10 . 
1. log , e - log . e + log: e - logis e + ......... o = 1 என 

நிறுவுக . 


2. log , e - logge+ log : e - loger e + ........... = log.e /loger 

என நிறுவுக . 


3. log 


1 
3 ( 21 + 1 ) | 


5 ( 2n + 1 + ......... என நிறுவுக . 

. 
இதைப் பயன்படுத்தி loge 17 என்பதை 4 தசமத்தானத் 
திருத்தமாகக் காண்க ! loge 2 = 6932 எனக் கொள்க , 


4 . 


1 
7 


1 
2.72 


+ 


+ 


1 
3-78 


1 
4-74 


+ ..... 


1 
81 


1 1 
+ 

+ 
2 82 ) 


1 1 
3 88 


+ 


1 1 

8r 


... 


. + 


+ ....... 


என நிறுவுக . 


4 


5. log 


1 
1 : 2 


1 
+ 

3.4 


1 
4.5 


என நிறுவுக . 


2.3 


1 


6 . 


1 
R + 1 


1 
+ 

2 ( n + 1 ) 


1 
3 ( n + 1 ) 


+ . 


.... 


1 
2n2 


8 . 


n 


1 


எனக் காட்டுக . 


......... 


3n3 | 


7. * > 0 ஆனால் , 
x - 1 

1 x_1 
log x = + 
r - T 

2 ( x + 1 ) 
என நிறுவுக . 


1 x3 -1 
3 ( x + 1 | 


......... 


140 


அடிப்படைக் கணிதம் 


8. a , b , c என்பன மூன்று அடுத்தடுத்த நேர் முழு எண் 
களானால் 

1 

1 
log : b = log : a + loge c + 

2 

( 2ac + 1 ) 


+ 


+ 


1 
3 ( 2ac + 1 ) 


+ 


1 
5 ( 2 ac + 1 ) 


... எனக் காட்டுக . 


1 
3-22 


9. loge3 = 1+ 

காட்டுக . 


1 
+ 

+ 
5-24 


1 
7-26 


எனக் 


1 
5142 


18. log .</ 12 = 1 + ( 3 +3 ) + + ( 

( 3 + . } ) ; + ( H + + ) 
+ ( 1 + 1) 


+ 


1 
48 


+ எனக் காட்டு , 


1 

1 1 
[ 1 + + + 
2 3 

+ 
5 

+ 
419 

6192 
+ ....... என்னும் முடிவிலாத் தொடரின் கூட்டுத்தொகை 
அறிக . 

( விடை : 9 logg3-12log : 2 ] 
5 7 

9 
+ 
1-23 3.451 

+ 5-6-7 

+ ........ 3 loge2-1 எனக் 
காட்டுக . 


12 . 


13 ; 


1 1 1 1 
1.3+ 

2-5 + + 

3-7 4.9 
காட்டுக . 


.... 0 = 


log - 


எனக் 


. 


1 

1 
+ 
3-5-7 4-7-9 
= 2 log 2-1 எனக் காட்டுக . 


15. log ( 3 + 2x - x - ன் விரிவு x- ன் எம் மதிப்புகளுக்கு 
உண்மையெனக் காண்க . இவ்விரிவில் x- ன் கெழு 

1 

எனக் காட்டுக . 
3n 

[ விடை 1-1 < x < 1 ] 


- 


141 


இலாகரிதத் தொடர் அல்லது மடக்கைத் தொடர் 


16. log ( 1-5x + 6x ) - ன் விரிவில் x" -ன் கெழு என்ன ? 

( விடை : - ( 3r + 2n) / n ] 


xs ... 


17. x + px + q = 0 என்ற சமன்பாட்டின் தீர்வுகள் a , b ஆனால் 

a + b as + bs 
log ( 1 - px + qx ) = ( a + b) x 

x + 
2 

3 
என நிறுவுக . 


18. a + b + c = 0 ஆனால் , 
a + b + c a + b + c 
7 

5 
என நிறுவுக . 


a + b + c 

2 


பாகம் II 


கோண கணிதம் 

( Trigonometry ) 


தோற்றுவாய் 

( Introduction ) 


பண்டைக் காலத்தில் பல்வேறு கணிதத்துறையின் பிரிவுகள் 
இந்திய நாட்டில் தோன்றி வளர்ந்து வந்தன . அவற்றுள் 
ஒன்று திரிகோண கணிதமாகும் . ஆரியபட்டர் ( 5 - நூற் ) , வராக 
மிகிரர் 6- நூற் ), பிரமகுப்தர் ( 7- நூற்) , பாஸ்கரர் ( 12 - நூற் ) 
முதலியோரால் நன்கு வளர்க்கப்பட்டபின் , அராபியர் மூல 
மாகக் கைமாறி ஐரோப்பிய நாடுகளுக்குச் சென்றது . அங்கு 
விளங்கிய கணித மேதைகளின் அயராத உழைப்பின் பயனாகவே 
16 ஆம் நூற்றாண்டுக்குப் பிறகு தற்காலத் திரிகோண கணிதம் 
உருவாகியது . வயிட்டா ( Vieta 16- நூற்) , ஆயிலர் ( Euler 18 - ஆம் 
நூற்) முதலியோர் இப் பிரிவின் வளர்ச்சியில் பெரும் பங்கு 
கொண்டவர்களாகக் கருதப்படுகின்றனர் . 


கோணங்கள் , தூரங்கள் ஆகியவற்றின் அளவுகளை ஆராயும் 
கணிதத்துறையே திரிகோண கணிதம் எனப்படும் . Trigonometry 
என்பது Trigonon , Metron என்னும் இரண்டு கிரேக்க மொழியா 
லாகிய சொற்றொடராகும் . அது முக்கோணங்களின் அளவுகள் 
எனப் பொருள் படும் . இத் துறையில் முதன் முதல் முக்கோணத் 
திற்குச் சம்பந்தப்பட்ட கோணங்களையும் பக்கங்களையும் பற்றிய 


தோற்றுவாய் 


143 


தொடர்புகளே கண்டறியப்பட்டன . வரவர இப் பெயரானது 
பல முக்கோணங்களாகப் பகுப்புறும் வடிவங்களையும் உட்படுத்திக் 
கொண்டு , பொதுவாக வடிவங்களுக்குரிய கோணப் பருமன்களைப் 
பற்றிய ஆய்வுகளையெல்லாம் தழுவிக் கொள்ளுவதாயிற்று . 


இக் காலத்தில் திரிகோண கணிதத்தைத் தளதிரிகோண 
கணிதம் ( Plane T ) எனவும் , கோள திரிகோண கணிதம் 
( Spherical T ) எனவும் இரு பெரும் பிரிவாக அமைத்துள்ளனர் . 


திரிகோண கணிதத்தின் மூலம் வானோங்கிய பொருள்களின் 
உயரங்களையும் , திசை நீண்ட பொருள்களின் தொலைவு களையும் 
குறிப்பிட்ட பரப்புகளின் அளவுகளையும் கணக்கிட இயலும் . 
வானவியல் , இயற்பியல் போன்ற பல துறைகளில் குவிந்து 
கிடக்கும் அறிவைப்பெற திரிகோண கணிதம் மிகவும் இன்றிய 
மையாத அடிப்படையாகும் .. இற்றை நாளில் 

மேனிலைக் 
கணிதத்தில் கோணங்களின் சார் பலன்கள் வாயிலாகப் பலவகை 
இயற்கணித வடிவக்கணித சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் நடை 
பெறுகின்றன . இதனால் இப் பிரிவின் பயன்பாடு நன்கு புலப்படு 
வதாகும் . 


1 . 


கோணங்களை அளக்கும் 

முறைகள் 
( Measurement of Angles ) 


1. ( i ) அறுபான் முறை அளவை ( Sexagesimal measure) 

ஆரம்ப வடிவ கணிதத்தில் , கோணங்களை அளப்பதற்கு ஒரு 
செங்கோணத்தை அலகாகக் கொள்கிறோம் . இது பயிற்சியில் , 
பழக்கமாக மேற்கொள்வதற்கு ஒரு பெரிய அலகாகும் என்பது 
வெளிப்படை . 


ஆகவே , ஒரு செங்கோணத்தை 90 சம பகுதிகளாகப் பிரிக் 
கிறோம் , அப் பிரிவுகளில் ஒவ்வொன்றும் ஒரு பாகை ( degree ) 
எனப்படும் . ஒவ்வொரு பாகையும் 60 சம பகுதிகளாகப் பிரிக்கப் 
படுகிறது . இப்பிரிவு ஒவ்வொன்றும் ஒரு கலை ( minute ) எனப் 
படும் , ஒவ்வொரு கலையும் 60 சம பகுதிகளாகப் பிரிக்கப்படுகிறது . 
அப் பிரிவு ஒவ்வொன்றும் ஒரு விகலை ( second) எனப்படும் . 


எனவே , ஒரு செங்கோணம் 

90 பாகைகள் (90 ° ) 
ஒரு பாகை ( 1 ° ) = 60 கலைகள் ( 60 ) 
ஒரு கலை ( 1 ) 

= 60 விகலைகள் ( 60 " ) 


இப் பகுப்பு முறையால் சிறிய கோணங்களையும் அளப்பதற்கு 
வழி ஏற்படுகிறது . 


x பாகைகளும் ( degrees ) , y கலைகளும் { minutes ) , g விகலை 
களும் (seconds) கொண்டிருக்கும் கோணமானது சுருக்கமாக 
x ° y z " என்றெழுதப்படும் . 


145 


கோணங்களை அளக்கும் முறைகள் 


இவ்வமைப்பு முறை அறுபான் அளவை முறை எனப்படும் , 
இதனை பிரிட்டிஷ் முறை எனவும் கூறுவர் . இம் முறை எல்லா 
எண்முறைக் கணக்கீடுகளிலும் , அன்றாடச் செயல் வகைகளிலும் 
பயன்படுத்தப்பட்டு வருகின்றது . 

( ii ) நூற்று முறை அமைப்பு ( Centesimal system ) : 
ஃபிரெஞ்சுப் புரட்சிக் காலத்தில் எழுந்ததொரு முறையானது 
தசாம்ச அளவை அடிப்படையில் பொதுவாக அமைக்கப்பட்டு 
நூற்றுமுறை என வழங்குகின்றதாகும் . 


இந்த முறையில் , ஒரு கோணத்தின் மூல அலகு ஒரு செங் 
கோணமே . ஆனால் , இதன் பகுப்பு முறை வேறாகும் . 


இம் முறையிலமைந்த பகுப்புகளாவன 1 

1 செங்கோணம் = 100 கிரேடுகள் ( 1008 ) 
1 கிரேடு = 100 கலைகள் ( 100 ) 
1 கலை 

= 100 விகலைகள் ( 100 " ) 


* கிரேடுகளும் , y கலைகளும் , 2 விகலைகளும் கொண்டுள்ள 
தொரு கோணம் சுருக்கமாக x3 y z " என்றெழுதப்படும் . 


தசாம்ச முறை எளிதேயாயினும் திரிகோணத் தகவுகளுக்கு 
ஏற்கெனவே அமைந்துள்ள அட்டவணைகளையெல்லாம் இம் 
முறையின் கீழ்க் கொண்டுவர மறுபடியும் திருப்பிக் கணிக்க 
வேண்டிய நிலை ஏற்படுகிறது . இது பேருழைப்பை மேற்கொள் 
வதாகும் . ஆகையால் , இம் முறை அனுபவ சாத்தியமன்று எனக் 
கைவிடப்பட்டது . இவ்வமைப்பு முறை அது தோன்றிய 
ஃபிரெஞ்சு நாட்டிலும் வழக்காற்றில் இல்லை . 


(iii ) ஆரையன் ( Radian ) அல்லது வட்ட அளவை ( Radian 
or circular measure ) : உயர் கணிதத்தில் பயன்படும் அளவை 
வட்ட அளவை ஆகும் . இதில் கோணத்தை அளக்க “ ரேடியன் 
அல்லது ஆரையன் என்பதை அலகாகக் கொள்கிறோம் . 


ரேடியன் : வரையறை 

ஒரு வட்டத்தில் , அதன் ஆரத்தின் நீளங் கொண்ட வில் அவ் 
வட்டத்தின் மையத்தில் தாங்கும் கோணம் ஓர் ஆரையன் அல்லது 
ரேடியன் எனப்படும் . 


ஓர் ஆரையன் என்பது 16 எனக் குறிப்பிடப்படும் . 
10 


146 


அடிப்படைக் கணிதம் 


தேற்றம் 
( 2 ) ஆரையன் ஒரு மாறிலிக் கோணமாகும் ( The Radian is a 

constant angle ) 

படத்தில் , 0 என்பது வட்டத்தின் மையப்புள்ளியாகும் . அதன் 
ஆரம் " எனக் கொள்க . 

B 

ஆரத்தினளவு நீளமுள்ள 
AB என்னும் வில்லைக் குறித் 
துக் கொள்க . 


* 


அது வட்டத்தின் மையத் 
தில் AOB என்னும் கோணத் 
A 

தைத் தாங்கும் . 


C 


* 


வரையறையின்படி 
/ AOB = 16 ஆகும் . 


ஆரையன் 

அளவு 
படம் 2 

மாறாததாகும் என்றும் , அது 

குறிப்பிட்ட எந்த வட்டத் 
தையும் எவ்வகையாலும் சார்ந்ததன்று என்றும் நிரூபித்தல் . 

வரைவுமுறை : 40 ஐ C வரையில் A0C என்பது ஒரு விட்டம் 
ஆகுமாறு நீட்டுக . 


அப்பொழுது ABC ஓர் அரை வட்டப் பரிதியாகும் . 

நிரூபணம் ! ஒரு வட்டத்தின் மையத்திலுள்ள இரண்டு 
கோணங்களின் விகிதம் அவற்றை ஏற்று நிற்கும் வட்ட வில்களின் 
நீளங்களின் விகிதத்திற்குச் சமம் . 


" 


1 


ZAOB 
எனவே , 

ZA0C 


- 


வில் AB 
வில் ABC 


- 


1c 
( அதாவது ) 

2 செங்கோணங்கள் 


1 


= 


2 செங்கோணங்கள் 


ஃ. 1c = 


- 


( 1 ) 


T 


இங்குச் செங்கோணத்தின் அளவும் , -ன் அளவும் மாறிலி 
களாகும் . 

.. 16 மாறிலியாகும் . 


கோணங்களை அளக்கும் முறைகள் 


147 


* 


குறிப்பு 

{ i ) பலன் ( 1 )-லிருந்து , பின்வரும் தொடர்புகளைப் பெறு 
கிறோம் . 

2 செங்கோணங்கள் 


T 


1 செங்கோணம் 


- 


2 


T 


60° ; 


- 


1 ; 45 ; 


- 


TC 
6 


= 30 


3 


( ii } ஓர் ஆரையனின் அளவு பலன் 

2 செங்கோணங்கள் 
( 1 )-லிருந்து 16 = 

180 ° 


57 ° 17 45 " ( தோராயமாக ) 


( iii ) ஒரு முறையமைப்பிலிருந்து மற்றொரு முறையமைப் 
புக்கு மாற்றங்காணப் பின்வரும் தொடர்பு பயன்படுவதாகும் . 

2 செங்கோணங்கள் 180 2008 


- 


TC = 


( 3 ) வில் , ஆரம் , கோணம் இவற்றிடையேயுள்ள தொடர்பு 
(( Relation between arc , radius and angle ) 

O என்பது படத்தில் 
காட்டிய வட்டத்தின் மையப் 
புள்ளியாகுக . வட்டத்தின் 
ஆரம் எனக் கொள்க . 


8 . 


TA 


AC என்னும் ! நீளமுள்ள 
தொரு வில்லானது வட்ட 
மையத்தில் - ஆரையன்கள் 
அளவுள்ள AOC என்னும் 
கோணத்தைத் தாங்குவ 
தாகக் கொள்க . 


I = r . என நிரூபித்தல் 

படம் 3 
A- யிலிருந்து தொடங்கி , 
r அளவு நீளமுள்ள AB என்பதொரு வில்லை அளந்தெடுத்துக் 
கொள்க .. 

தனால் , வரையறைப்படி , Z AOB = 1 ஆகும் . 


148 


அடிப்படைக் கணிதம் 


நிரூபணம் 


1 


LAOC 
இப்பொழுது 

ZAOB 


வில் AC 
வில் AB 


| 


அதாவது 


ZAoC 
1c 


1 


Ic 


. ZAOC 


ஆனால் , 2400 = 8c 


1 
r 


அல்லது 1 = r a 


கிளை : ஒரு வட்டப் பகுதி ( Sector ) A0C- ன் பரப்பு 

H r8r 

tre 


4. விளக்க மாதிரிகள் 

மாதிரி 1 : ஓர் ஒழுங்கான தசகோணத்தினுடைய (Decagon ) 
உட்கோணத்தின் அளவை மூவகையான அளவை முறைகளிலும் 
காண்க : 


2n - 4 


ஓர் ஒழுங்கான n- கோணத்தின் உட்கோணம் = 


செங் 


கோணங்களாகும் . 


: ஓர் தச கோணத்தின் உட்கோணம் 
2x10-4 

8 
அல்லது செங்கோணம் 
10 

5 . 


7e 


1 செங்கோணம் 


90 ° = 1008 


- 


ஆதலால் , 


2 


4rc 
ஒரு தசகோணத்தின் உட்கோணம் = 144 ° = 1608 = 

51 


மாதிரி 2 1 பூமியிலிருந்து 9,25,00,000 மைல் தொலைவிலுள்ள 
சூரியனது விட்டம் , அதனை நோக்குங்கால் கண்ணிடத்தில் 32 
எதிர்கொள்ளுமானால் , சூரியனது விட்டத்தைக் கணக்கிடுக . 


கோணங்களை அளக்கும் முறைகள் 


149 


படத்தில் , AB என்பது சூரியனது விட்டம் . E என்பது 
கண்ணைக் குறிக்கிறது . EA , EB 

EA , EB கண்ணிலிருந்து சூரியனது 
தூரத்தைக் குறிக்கின்றது . 

ZAEB 32 


சூரியனது விட்டம் D மைல்கள் எனக் கொள்வோம் . சூரியனது 
விட்டத்தினால் கண்ணிடத்தே எதிர்கொள்ளும் கோணம் மிகச் 


92,500,000 


132 


E 


k 


படம் 4 . 


சிறியதாகையால் , அதன் விட்டம் D ஐ , கண்ணை மையமாகக் 
கொண்டு , EA- ஐ ஆரமாகக் கொண்ட வட்டத்தின் சிறிய வில் 
எனத் தோராயமாகக் கொள்ளலாம் . 


( அதாவது ) D = விட்டம் ABS வில் AB 


வில் , ஆரம் , கோணம் இவற்றிடையே உள்ள தொடர்பின்படி 

1 
= 8 ஆதலால் , 


T 


D 

= 32 உள்ள ஆரையன் அளவு . 
92500000 


இப்பொழுது 32 உள்ள ஆரையன் அளவு 
32 ) 

2 
60 

615 


= 


X180 


- 


.. D 


- 


27 

x 92500000 மைல்கள் 
675 


= 861373 மைல்கள் ( தோராயமாக ) 


150 


அடிப்படைக் கணிதம் 


பயிற்சி 1 
1. 67 ° 30 ஐ ஆரையன்களாக மாற்றுக . 


Зас 


விடை : 


8 


2 . 


5 . 

ஆரையன்களை அறுபான் முறையில் மாற்றுக . 
27 

[விடை ! 33 ° 20 ] 


3 : ஓர் ஒழுங்காண ஐங்கோணத்தின் உட்கோண அளவை 
மூவகையான அளத்தல் முறைகளாலும் குறிப்பிடுக . 

3xc 
விடை : 108 ° , 

1209 
5 


( 


4. பூமியின் ஆரம் 4,000 மைல் எனக் கொண்டு ஓரிடத்திற்கு 

வடக்கே மற்றோரூர் 440 மைல் தூரத்தில் இருக்குமானால் , 
அவ்விடங்களின் அட்சரேகைகளின் வித்தியாசத்தைக் 
காண்க . 

( விடை ! 6.30] 


5 : ஒரு கடிகாரம் 3 மணியைக் காட்டும்போது , அதன் மணி 

முள்ளுக்கும் நிமிட முள்ளுக்கும் இடையில் அடங்கியிருக் 
கும் கோணத்தினளவை மூவகை அளத்தல் முறைகளா 

5c 
லும் குறிப்பிடுக . 

விடை 1 15 °, 83-33 


9 


6 , ஒரு கோணத்தின் பாகைகள் (degrees ) , கிரேடுகள் , 
ஆரையன்கள் இவற்றின் எண்ணிக்கை முறையே D , G , 8 

D G 28 
ஆனால் , 

என நிறுவுக . 
90 1001 


* 


7. பூமியிலிருந்து 378000 கிலோ மீட்டர் தொலைவிலுள்ள 

சந்திரனது விட்டமானது அதனை நோக்கி நிற்போனது 
கண்ணிடத்தில் 31 ஐ எதிர் கொண்டு விளங்குமானால் , 
அக் கோளத்தின் விட்டத்தைக் கண்டறிக . 

[ விடை : 3410 மீட்டர் ) 


8. 31 கோண விட்டமுள்ள முழுமதியை முற்றிலும் சரியாக 

மறைத்து நிற்கும்படியாக 1 செ.மீ. விட்டமுள்ள நாண 
யத்தைக் கண்ணெதிரே எவ்வளவு தூரத்தில் நிறுத்த 
வேண்டும் ? 

( விடை : 1109 செ.மீ.] 


2. திரிகோணச் சார்புகளும் 
அவற்றின் தொடர்புகளும் 


( Trigonometrical Functions and their Relations 

to one another ) 


( 1 ) நேர் , எதிர் ராசிக் கோணங்கள் ( Positive and Negative 

angles ) 

OP என்னும் நேர் கோடானது OX- ல் இருந்து தொடங்கி , 
0 வைச் சுற்றிச் சுழன்று வருங்கால் இடப் பக்கமாகச் சுழன்று 
சென்றால் நேர் ராசிக் கோணங் 
களையும் , வலப்பக்கமாகச் 
சுழன்று சென்றால் , 

கோணங்களையும் 
அமைப்பதாகக் கொள்ளப் 

1 . 
படும் . 

x , 


எதிர் 


ராசிக் 


வடிவ கணிதத்தில் ( Geo 
metry ) இரண்டு செங்கோணங் 
களுக்குக் குறைந்தவற்றையே 
காண்கிறோம் . 


4 
படம் 5 


ஆனால் , திரிகோண கணிதத்தில் எந்த அளவுள்ள கோணமும் 
இடம் பெறுவதாகும் . 


0P ஆனது OX- ல் தொடங்கியெழுந்து XOP என்னும் 
கோணத்தை ( ZXOP = a என்க ) உண்டாக்கட்டும் . 0P ஆனது 
மீண்டும் OX- ல் தொடங்கி முன்சென்ற திசையிலே இடஞ்சுழியாக 


152 

அடிப்படைக் கணிதம் 
ஒரு சுற்றுச்சுற்றி OX ஐத் தாண்டி OP என்ற நிலைக்கே வந்தெய் 
தட்டும் . இப்பொழுது 0P ஆனது 0X உடன் +2 என்னும் 
கோணத்தை உண்டாக்கும் . இதைப் படத்தில் காட்டியபடி குறிப் 


Y 


P 


or+ 2T 


X 


X 


படம் 6 


போம் . இவ்வாறே OP ஆனது 0X- ல் தொடங்கி , இருமுறை 

ox- 
இடஞ்சுழியாகச் சுழன்று முன்னிலைக்கே வந்தெய்துவதால் 
ஏற்படும் கோணம் a + 41 ஆகும் . இவ்வாறே ஒவ்வொரு முழுச் 
சுற்றுக்கும் 21 கோணம் அதிகப்படும் . 
( 2 ) எந்த அளவுள்ள கோணத்திற்கும் திரிகோணத் தகவுகள் 

( Trigonometrical ratios for an angle of any magnitude ) 
ஒரு கோடு 

Ox என்னும் நிலைத்த கோட்டில் இருந்து 
தொடங்கி இடஞ் சுழியாகச் சுழன்று சி என்னும் ஏதேனும் 
அளவுள்ள ஒரு கோணத்தை உண்டாக்கி 0P என்னும் நிலையை 
அடையட்டும் , 


OP ஏதேனுமொரு வட்ட நாற்கூறில் 

அமையலாம் . 
OP முதல் நாற்கூறிலமைந்தால் 8 ஒரு குறுங்கோணமாகும் . 0P 
இரண்டாம் கால் வட்டத்திலமைந்தால் , 8 ஒரு விரிகோணமாகும் . 
OP மூன்றாம் கால் வட்டத்திலமைந்தால் , ( ஒரு பின் வளைகோண 
மாகும் . 0P நான்காம் கால் வட்டத்திலமைந்தால் , 8 இன்னொரு 
பின் வளை ( Reflex ) கோணமாகும் . பொதுவாக , சன் அளவு 
0385360 ° என்றதற்கேற்ப எதுவாக வேண்டுமானாலும் இருக்க 
லாம் . 


t 


திரிகோணச் சார்புகளும் அவற்றின் தொடர்புகளும் 


153 


X OX ஐ X அச்சாகக் கொள்க . XOX- க்குக் குத்தாக YOY 
என்ற கோடு வரைக , YOY ஐ y அச்சாகக் கொள்க , P- லிருந்து 


BI 


B 


. 


- 


t 


h 


NS 


8 


6 


x 


O 


X M 


IAL 


X 


X 


M T 


- 


B 


IY படம் 7 ( ii ) 


Iy 


படம் ( i ) 


B 


B 


. 


M 
. 


M 
0 


A 


AL 


P 


B 


படம் 7 ( iii) 


படம் ( IV ) 


படம் 7 . 


OX அல்லது OX- ன் நீட்டலுக்கு PM என்னும் ஒரு குத்துக் கோடு 
வரைக . 


P- ன் ஆயத் தொலைகள் x , y ஆகுக . OP- ன் நீளம் - ஆகுக . 


. 


0 அமைந்திருக்கும் கால்வட்டப் பகுதிக்கேற்ப x , y- ன் குறிகள் 
மாறுகின்றன . ஆனால் , r எப்பொழுதும் நேர் ராசியாகவே 
கொள்ளப்படும் . 


இனி, எந்த நாற் கூறிலமைந்தாலும் , பின்வரும் 6 வகை 
யான கோண கணிதத் தகவுகளின் வரையறைகளைப் பெறுகிறோம் . 

MP 
( 1 ) உ என்னும் விகிதம் sine ) எனப்படும் . 

OP 


OM 


X 


( 2 ) 


- 


என்னும் விகிதம் cosine 4 எனப்படும் . 


OP 


T 


1541 


அடிப்படைக் கணித 


( 3 ) 


MP 
OM 


என்னும் விகிதம் tangent 8 எனப்படும் . 


X 


என்னும் விகிதம் cosecant 8 எனப்படும் . 


0P 
MP 
0P 
OM 


என்னும் விகிதம் secant 0 எனப்படும் . 


* ( 6) 


OM 
MP 


- 


என்னும் விகிதம் cotangent 8 எனப்படும் . 


> 


குறிப்பு 11 மேற் கண்ட விகிதங்கள் சுருக்கமாக sin 8 , 
cose 8 , tan e , cosec 8 , sec 8 , cot என்று வரையப்படும் . 


குறிப்பு 2 : மேற்கூறிய வரையறைகள் 8 - ன் எல்லா மதிப்பு 
களுக்கும் பொருந்தும் . 


குறிப்பு 31 வெக்டர் ஆரமான 0P (radius vector ) இடம் 
பெறும் கால் வட்டத்திற்கேற்பக் கோடுகளும் , கோணங்களுங் 
குறித்து அமைத்துக் கொள்ளவேண்டிய இராசிக் தறி விதிகளைக் 
கொள்ளவேண்டும் . 


குறிப்பு 41 சுழல் கோட்டின் மேல் P என்னும் புள்ளியை 
எவ்விடத்தில் எடுத்துக் கொண்டாலும் கொடுக்கப்பட்ட . 
என்னும் யாதொரு கோணத்திற்குரிய தகவுகள் அனைத்தும் 
மாறிலிகள் ஆகும் . அதாவது இத் தகவுகள் கோணத்தின் மதிப் 
பைப் பொறுத்ததேயன்றி , அக் கோணத்தையுடைய செங்கோண 
முக்கோணத்தின் பக்கங்களின் நீளங்களைப் பொறுத்ததன்று . 


குறிப்பு 5 : எல்லாப் படங்களிலிருந்தும் , நாம் அறிவது , 
கோணம் எத்தகையதாயினும் , P- ன் ஆயத் தொலைகள் x , y 
என்பன r = 0P ஐ விட அதிகமல்ல என்பதாகும் . ஆகையால் , 
கோணம் எதுவாயினும் , அதன் sine , cosine விகிதங்கள் மதிப்பில் 
1 ஐ விட அதிகமாகாது . 


குறிப்பு 6 : 0 ஒரு குறுங்கோணமானால் , பின்வரும் வரை 
யறைகள் உண்மையெனக் காணலாம் : 

MP 
sino 

எதிர்ப் பக்கம் 
OP 

கர்ணம் 
OM அடுத்துள்ள பக்கம் 
COS 0 
0P 

கர்ணம் 


= 


155 


திரிகோணச் சார்புகளும் அவற்றின் தொடர்புகளும் 


tane 


MP 
OM 


- 


எதிர்ப் பக்கம் 
அடுத்துள்ள பக்கம் 


குறிப்பு : 7 மேற் கண்ட விகிதங்களனைத்தும் , , நீளத்தை 
நீளத்தால் வகுத்துப் பெற்றவையாதலின் , அவை எண்கள் 
மட்டுமேயாகும் . 


( 3 ) கோண கணிதத் தகவுகளிடையே உள்ள தொடர்புகள் 
( Relations between the Trigonometrical ratios of an angle) 

திரிகோண கணிதத்தகவுகளின் வரையறைகளிலிருந்து , நாம் 
கீழ்க்கண்டவற்றை எளிதில் பெறுகிறோம் ! 

1 

1 
cosec o 

sin a 

; cosec i sini = 1 
sino 

cosec @ 


-- 


( i ) 


1 


-- 


11 


- 


1 
( ii ) sec = 

COS 


0 


; cos 


; Sec I cos 
seco 


= 


1 

; tane 
tana 


11 

; cot a tana 
cot a 


( iii ) cot a 


1 


--- 


( iv ) tane 


sine 

என நிறுவுக . 


- 


COS O 


MP 


sin e 
cos a 


- 


OM | 
OP 


MP 

= tane 
OM 


OP 


COS 


( v) cot a 


1 
tan 8 


sin 8 


( vi ) sing + cos " 8 = 1 ( 8 - ன் எல்லா மதிப்புகளுக்குமாம் ) 

என நிறுவுக . 


முதலில் , ( sin ) என்பது sin 0 என்றெழுதப்படும் என 
அறிதல் வேண்டும் . 

MP 
sin s + cos 8 = ( sin 8 ) + ( cost ) = 

+ 
OP 

OP 
MP2 OM MP + OM 

( படம் 7 ) 
Op3 OP 

Op2 
OP ? 

( பிதாகரஸ் தேற்றப்படி ) 
OP3 

1 
ஆகவே , sin 8 + cos s = 1 


- 


+ 


156 


அடிப்படைக் கணிதம் 


( vii ) ச - ன் எல்லா மதிப்புகளுக்கும் 1 + tan s = sec 8 
என நிறுவுகி . 


2 - 


MP ? 


1 + tan t = 1 + (tan 8 ) = 1+ 


MPI 
OP 


= 1 + OM 


OP2 


OM + MP ? 

OM 


- 


OM ( பிதாகரஸ் தேற்றப்படி ) 


OP 
M ] = (sec 8 ) = sec 0 


1 + tan 0 = sec 0 


( viii ) ச - ன் எல்லா மதிப்புகளுக்கும் 1 + cot2 0 = cosec a 
என நிறுவுக . 


2 


1 + cot " = 1 + ( cot C) = 1 + 


( 


OM 
MP 


) 


= 1 + 


OM 
MP 


MP2 + OM 

MP3 


OP 


Mp > ( பிதாகரஸ் தேற்றப்படி ) 


-- 


MP 





= cosec 0 


ஃ . 1 + cot : 0 = cosec 0 


( 4 ) விளக்க மாதிரி 


sin A ™ 
1 - cot A 


COS A 

+ 
1 - tan A 


- 


sin A + cos A என நிறுவுக .. 


sin A 


இடப்பக்கம் 


- 


cOS A 

+ 
sin A 
COS A 


1 


COS A 
sin A 


cosa A 

Sin : A 

+ 
cos A- sin A 

sin A- cos A 


திரிகோணச் சார்புகளும் அவற்றின் தொடர்புகளும் 


157 


- 


cos ? A 

sin A 
cos A-- sin A cos A- sin A 
cos A- sin A 

cos A- sin A 
= cos A + sin A 

= வலப்பக்கம் 
குறிப்பு ! இப்பொழுது பயிற்சி 2 • 1 - ஐசி செய்யலாம் . 


( 5 ) கோண் கணிதத் தகவுகளின் குறிகள் 

8 ஆனது 0 ° யிலிருந்து 360 ° வரையில் மதிப்பு மாறும்போது 
அதன் - கோணத்தகவுகளுக்குரிய இராசிக் குறிகளில் காணப்படும் 
மாறுபாடுகளை தொடர்ந்தறிதல் . 

MP 
( i ) நமது வரையறையின்படி , sin a 


- 


0p ஆகும் . 


OP ஆனது எப்பொழுதுமே நேர் ராசியாகக் கருதப்படுகிறது . 


ஆகவே sing ஆனது MP யின் இராசிக் குறியையே கொள்ளும் . 


8 ஆனது 0 °-க்கும் 180 °-க்கும் இடைப்படுங்கால் MP நேர் 
ராசியாகவும் , 180 °- க்கும் 360 ° - க்கும் இடைப்படுங்கால் எதிர் 
ராசியாகவும் விளங்கும் . 


ஆகவே sin 8 - ன் தகவுகள் முதலிரண்டு கால் வட்டங்களில் 
நேர் ராசியாகவும் , மூன்றாவது , நான்காவது கால் வட்டங்களில் 
எதிர் ராசியாகவும் இருக்கும் . 

1 
இனி , cosec 6 = 

sin ஆதலின் , cosec 8 ஆனது sin g- க்கு 
உரிய குறிகளையே பெறும் . 


OM 
( ii) cos I 

0P 
யையே cos 0 பெறும் 


ஆதலின் , OM-க்கு உரிய இராசிக் குறி 


ஆதலால் , cos 8 ஆனது முதலாவது , நான்காவது கால் வட்டங் 
களில் நேர் ராசியாகவும் , இரண்டாவது , மூன்றாவது கால் வட்டங் 
களில் எதிர் ராசியாகவும் விளங்கும் . 


மேலும் , sec 8 ஆனது cos 8 - வின் குறிகளையே பெறும் , 


158 


அடிப்படைக் கணித 


= 


MP 
(iii) tan 8 ஆதலின் , MP . ம் OM- ம் ஒரே குறியை 

OM 
பெறும்பொழுது tan 8 நேர் ராசியாகவும் , அவை மாறுபட்ட 
குறியைப் பெறும் பொழுது எதிர் ராசியாகவும் இருக்கும் , 


ஆகவே , tan 8 ஆனது முதலாவது , மூன்றாவது , கால் வட்டங் 
களில் நேர் ராசியாகவும் , இரண்டாவது , நான்காவது கால் வட்டங் 
களில் எதிர் இராசியாகவும் இருக்கும் . 

1 
மேலும் , cot 8 = 

tan o 

ஆதலின் , cot 0 ஆனது tan 8 வின் 
குறிகளையே பெறும் . 


மேல் மொழிந்தவற்றால் , முதல் கால் வட்டத்தில் எல்லாத் 
திரிகோணத் தகவுகளும் + ஆமென்றும் 


இரண்டாம் கால் வட் 

II ஆம் கால் 1 ஆம் கால் 
டத்தில் sine, coscant மட் 

வட்டம் 

வட்டம் 
டும் + ஆமென்றும் , மூன் sin , cosec மட்டும் எல்லாத் தகவு 
றாங் கால் வட்டத்தில் tan , 

+ ஆகும் களும் + ஆகும் 
cot மட்டும் + ஆமென்றும் , 
நான்காம் கால் வட்டத்தில் - III ஆம் கால் 

IV ஆம் கால் 
cos ; sec மட்டும் + ஆமென் 

வட்டம் 

* வட்டம் 
றும் அறியப்படும் . 

tan , cot மட்டும் cos, sec மட்டும் 

+ ஆகும் + ஆகும் 


20 


8. விளக்க மாதிரி 
A ஒரு விரிகோணமும் , sin A = -ம் ஆனால் , 

29 
21 tan A - 29 cos A = 1 என நிறுவுக . 

20 
sin A = 


29 


.. cos A = 1 - sin A = 1 


2012 
29 


4919 

29 


ஃ 


: cos A 


21 
+ 

29 


A விரிகோணமாதலால் , cos A எதிர் ராசியாகும் , 

21 
cos A = 29 எனக் கொள்ள வேண்டும் 


திரிகோணச் சார்புகளும் அவற்றின் தொடர்புகளும் 


159 


tan A 


sin A 
COS A 


20/29 
-21/29 


20 
291 


A விரிகோணமாதலால் , tan A எதிர் ராசியாகவே அமைய 
வேண்டும் என்பதற்கேற்ப tan A- ன் மதிப்பும் ஒத்திருக்கிறது , 


னி , 21 tan A - 29 cos A 


- 


21 


1 ( 52 ") - 29 ( 73 ) 


20 + 21 = 1 ஆகும் . 
குறிப்பு : பயிற்சி 2-2ஐச் செய்யலாம் . 


7. சில முக்கிய கோண கணிதத் தகவுகளின் மதிப்புகளைக் காணல் 

00 , 300 , 60 , 45 , 90 , 180 °, 270 , 360 ° என்பவற்றின் கோணத் 
தகவுகளின் மதிப்புகளைக் கண்டறிதல் . 


( i ) 60 ° கோணத் தகவுகள் 

0QP என்பது சம பக்க முக்கோணமாகட்டும் . ஆகவே , 
ஒவ்வொரு கோணமும் 60 ° ஆகும் . ஒவ்வொரு பக்கமும் 24 ஆக 
இருக்கட்டும் . 


} 


30 


2.0 


va 


60 ° 


O a M 

படம் 8 
00 - விற்கு P- யிலிருந்து PM என்னும் செங்குத்துக் கோடு 
வரைக . 


M என்னும் புள்ளி 00 ஐ இரு சம பாகமாக்கும் . அப்போது 
OM = MQ = a ஆகும் . 


160 


அடிப்படைக் கணிதம் 


OMP என்ற செங்கோண முக்கோணத்தில் , 

OM = a , OP 


- 


2a , 10 = 


= 60 ° 


: PM = 0P - 0M ( பிதாகரஸ் தேற்றத்தின்படி ) 
( 2a ) - a = 3a 

/ 
: PM 

136 


MP 


N3a 
2a 


13 


ஆகவே , sin 60 ° = 


OP 


al 


1 


cos 60 " 


- 


OM 
OP 


= 


= 


2a 


tan 60 ° = 


MP 
OM 


N3a 


= 


03 


. 


( ii ) 30 ° .ன் . கோணத் தகவுகள் 

மேலே உள்ள படத்தில் , 10 PM=30° ஆகும் . 


a 


ஃ . sin 30 ° 


- 


எதிர்ப்பக்கம் 
காணம் 


- 


1 
2 


2a 


cos 30 ° 


அடுத்துள்ள பக்கம் 

கர்ணம் 


N3a . 


= 


- 


N3 
2 


2a 


tan 30 " 


- 


எதிர்ப் பக்கம் 
அடுத்துள்ள பக்கம் 


- 


** 


N3a 


N3a 


குறிப்பு : 60 °-ம் , 30 ° -ம் ஒன்றுக்கொன்று நிரப்பும் கோணங் 
களாகும் . 


ஒரு கோணத்தின் sin விகிதம் அக் கோணத்தினுடைய 
நிரப்பின் cos விகிதத்திற்குச் சமம் எனக் காண்கிறோம் . இவ்வாறே 
ஒரு கோணத்தின் cos , tan , cosec , sec , cot விகிதங்கள் முறையே 
அந்தக் கோணத்தினது நிரப்பியின் sin , cot , sec , cosec , tan 
விகிதங்களுக்குச் சமமாகும் . இது பொதுவாக எந்தக் கோணம் 
8 - விற்கும் அதன் நிரப்பும் கோணம் 90-6 - விற்கும் உள்ள விகிதங் 
களுக்கு உண்மையெனப் பின்பு காண்போம் , 


திரிகோணச் சார்புகளும் அவற்றின் தொடர்புகளும் 


161 


( iii) 45 ° தகவுகள் 

இவ்வதிகாரம் பிரிவு 2 , படம் 7 ( i) - ல் , = 45 ° ஆனால் , 
OM = MP ஆகும் . ஒவ்வொன்றும் a எனக் கொள்வோம் . 


அப்பொழுது , 0P = OM + MP2 = a + a = 2a 


ஃ OP = N/ 2a ஆகும் . 


: sin 45 ° 


* - * -- 

* 


- 


cos 45 ° 


- 


OM 
0P 


1 
N2 


a 


tan 45 ° 


- 


MP 
QP 


1 


( iv ) 0 ° கோணத் தகவுகள் 

படம் 7 ( j ) - ல் / XOP = 0 

புள்ளி P யானது , புள்ளி A ஐ நோக்கி வட்டத்தின் மீது 
நகரும் போது , 6 - ன் மதிப்பு குறையக் குறைய MP- ம் குறைந்து 
கொண்டும் , OM வளர்ச்சி பெற்றும் புள்ளி A யுடன் ஒன்று 
சேரும் பொழுது , 8 - ன்மதிப்பு பூச்சியத்தையடைய MP பூச்சியத் 
தையும் , OM ஆனது OP ஐயும் அடையும் . இதையே குறியீட்டு 
முறையில் PNA என்ற நிலையில் 6-0 , MP - 0 , OM - 0A என 
எழுதப்படுகிறது . 


sin 0° = Lt sin a = Lt 

8 + 0 MP - 0 


MP 
0P 


0 
0P 


= 0 


cos 0 ° = Lt cos 8 

8-0 


= Lt 


OM 


OM - OP OP 


- 


OP 
OP 


1 


tan 0 ° = Lt tan a = Lt 


MP 
MP- + 0 OM 


0 
OP 


= 0 


OM - OP 


கிளைத்தேற்றம் : cot 0 ° = 0 ; sec 0° = 1 ; cosec 0 = 0 . 


11 


162 


அடிப்படைக் கணிதம் 


( v ) 90 ° கோணத் தகவுகள் 

படம் 7 ( i ) -ல் , ZXOP = 8 

புள்ளி P யானது , புள்ளி B ஐ நோக்கி வட்டத்தின் மீது நகரும் 
போது 6 - ன் மதிப்பு சிறிது சிறிதாக MP அதிகமாகிக் கொண்டும் , 
OM குறைந்து கொண்டும் , புள்ளி B யுடன் P ஒன்று சேரும் 
பொழுது 8 - ன் மதிப்பு 90 ° ஐ யடைய , MP யானது OP ஐயும் 
OM பூச்சியத்தையும் அடையும் . 


இதையே குறியீட்டு முறையில் P - B என்ற நிலையில் 8-90 ° , 
MP - 0P, OM - 0 என எழுதப்படுகிறது . 


MP 


.. sin 90 ° = Lt sin a = Lt 

8-90 ° 


MP - OP OP 


OP 

= 1 
0P 


cos 90° = Lt cos 0 = Lt 

8-90 ° OM - 0 


OM 
OP 


0 

= 0 
OP 


tan 90 ° = Lt taa e = Lt MP 

8–90° MP - OP OM 

OM + 0 


கிளைத்தேற்றம் 1 ( i ) cot 90 ° = 0 ; sec 90 ° = o ; cosec 90 ° = 1 


( vi ) 180 ° -ன் கோணத் தகவுகள் 

படம் 7 ( ii ) ல் ZXOP = 8 

புள்ளி P யானது , புள்ளி A ஐ நோக்கி வட்டத்தின் மீது 
நகரும் பொழுது 8 - ன் மதிப்புச் சிறிது சிறிதாக அதிகமாக MP 
குறைந்து கொண்டும் M வளர்ச்சி பெற்றும் , புள்ளி A யுடன் 
P ஒன்று சேரும் பொழுது 8 - ன் மதிப்பு 180 ° ஐயடைய MP பூச்சி 
யத்தையும் , 0M ஆனது OP ஐயும் அடையும் . 

இதையே குறியீட்டு முறையில் P - A என்ற நிலையில் 
8–180° , MP + 0 , OM - 0P ( எண் அளவில் ஆனால் , 

அதாவது OM -- 0P எதிர் இராசி யாகும் ) 
.. sin 180 = Lt sin 8 = Lt MP 0 
8–180 ° MP + 0 OP 

OP 


திரிகோணச் சார்புகளும் அவற்றின் தொடர்புகளும் 


163 


cos 180 


Lt cos 
+ 180 ° 


Lt 
OM - OP - OP 


OM 
OP 


-OP 
OP 


-1 


- 


tan 180 ° 


= Lt tana 

-180 ° 


Lt MP 
MP - 0 OM 


0 

= 0 
-0P 


OM+ -OP 


கிளைத் தேற்றம் : cos 180 ° = - 0 . 
180 ° = 


Sec 180 ° = -1 ; 


cosec 


( vii ) 270 -ன் கோணத் தகவுகள் 

படம் 7 ( iii ) - ல் , ZXOP = 8 

புள்ளி P யானது B ஐ நோக்கி வட்டத்தின் மீது நகரும் 
பொழுது , ச - ன் மதிப்பு சிறிது சிறிதாக அதிகமாக MP வளர்ச்சி 
பெற்றும் , OM குறைந்து கொண்டும் , புள்ளி B யுடன் ஒன்று 
சேரும் பொழுது -ன் மதிப்பு 270 ஐ யடைய MP யானது 
0P யையும் OM பூச்சியத்தையும் அடையும் . 


இதையே குறியீட்டு முறையில் P + B என்ற நிலையில் 
- 2700 , MP - OP ( எண் அளவில் ஆனால் எதிர் இராசியாகும் ) 


அதாவது MP-- OP 


மேலும் ) , 270 -க்கு அநேகமாக சமமாக , OM மிகவும் சிறிய 
தும் எதிர் இராசியும் உடையதாகையால் - E என எடுத்துக் 
கொண்டு 8-+ 270 ° , OM = -E இங்கு E - 0 எனக் கொள்ளலாம் , 


- 


ஃ sin 270 ° = Lt sins Lt MP 

8 + 270 ° MP + OP - OP OP 


- 


OP 
OP 


cos 270 ° = Lt cos I = L OM 

8- + 270 ° OM -E OP 


- 


E + 0 


- 


tan 270 ° = Lt tale 

-270 


Lt 

MP 
MP- + OP- OM 


= 0 


OM N O 
E + 0 


} 


கிளைத்தேற்றம் : cot 270 ° = 0 ; sec 2700 


00 ; cosec 270 ° = 


1 


- 


164 


அடிப்படைக் கணிதம் 


( viii ) 360 °-ன் கோணத் தகவுகள் 

படம் 7 ( iv ) - ல் ZXOP = 0 
புள்ளி P யானது , புள்ளி A ஐ நோக்கி 

வட்டத்தின் மீது 
நகரும் பொழுது , 8 - மதிப்பு சிறிது சிறிதாக அதிகமாக MP 
குறைந்து கொண்டும் OM வளர்ச்சி பெற்றும் , புள்ளி A யுடன் P 
ஒன்று சேரும் பொழுது 6 - ன் மதிப்பு 360 ° ஐயடைய MP பூச்சியத் 
தையும் , OM ஆனது OP ஐயும் அடையும் . 


இதையே குறியீட்டு முறையில் P - A என்ற நிலையில் 6 ஆனது 
360 "-க்கு அதிகமாக சமமாக PM மிகச் சிறியதும் எதிர்க் குறியை 
உடையதாகையால் - E எடுத்துக் கொண்டு 8 + 360 ° ,, 
MP = -E இங்கு E - 0 எனக் கொள்ளலாம் . 

OM + 0P 


என 


sin 360 ° = Lt sin a 

8 + 360 


Lt MP 
MP = -E 10P 

= 0 
E + 0 


} 


cos 360 ° = Lt cos I Lt OM 

8 + 360 ° OM - OP OP 


- 


0P 
OP 


1 


tan 360 ° = Lt tan s 

8-360 ° 


Lt 
MP 


} 


MP 
OM 


E - 0 


OM + OP - 


கிளைத் தேற்றம் | cot 360 ° = -0; 
360 ° = -o 


Sec 360 ° = 1 ; 


cosec 


குறிப்பு : ஆர வெக்டரானது ( Radius vector ) OX- லிருந்து 
தொடங்கி . ஒரு முழுச் சுற்றை முடித்தால் , அது 360 ° ஐ ஏற் 
படுத்திய பின் , 0X என்னும் ஆரம்பக் கோட்டுடனேயே கலந்து 
நிற்கும் . அதனால் 0 ° கோணமும் , 360 °-ன் கோணத் தகவுகளெல் 
லாம் 0 °-ன் தகவுகளேயாகும் என்பது வெளிப்படை , 


(ix ) ( a + 2 na ) - ன் கோணத் தகவுகள் 

n ஆனது நேர் இராசி அல்லது எதிர் இராசி முழு எண்ணாகும் 
பொழுது , 4 கோணமும் , a + 2nm கோணமும் ஒரே இறுதி நிலை 
யுடைய ஆர வெக்டரைக் 

கொள்ளுகின்றன . 
e- ம் , a + 2nr- ம் ஒரே கோணத் தகவுகளையே கொள்ளும் , 


ஆகவே 


திரிகோணச் சார்புகளும் அவற்றின் தொடர்புகளும் 


165 


இனி , இது காறும் கண்டறிந்த பலன்களைப் பின்வரும் அட்ட 
வணையில் தொகுத்துக் காணலாம் . 


0 


30 


45 ° 


60 ° 


90 ° | 180 ° 

180 ° | 270° 


360 ° 


sin 


0 


1 
12 


HA 


N3 
2 


1 


* 


0 


1 


V3 


1 


COS 


1 
N2 


. 


0 


-1 


0 


1 


2 


tan 


0 


1 
M3 


1 


1 


/ 
3 


N3 


0 


+0 


0 


+ o 


8. விளக்க மாதிரி 

2 sec 180 ° cos 0° + 3 sins 270° -cosec 90 °-ன் மதிப்பைக் 
காண்க . 
cos 180 ° = -1 ஆகும் ஃ sec 180 ° = -1 : sec 180 ° = 1 

cos 0 ° = 1 ஆகும் . 


இனி , sin 270 ° = -1 ஆகும் : . sin * 270° = ( - 1) = - 1 
sin 90° = 1 

cosec 90 ° = 1 


ஃ கொடுத்த கோவையின் மதிப்பு , 

= 2 ( 1 ) ( 1 ) +3 ( -1 ) -1 = 2-3-1 = -2 ஆகும் . 


குறிப்பு ! இப்பொழுது பயிற்சி 2-3 ஐச் செய்யலாம் . 


= 


9 , கோணத் தகவுகளின் மதிப்புகளுக்கு எல்லை வரம்புகள் 
MP 

OM 
sin o ; cos 0 = 
0P 

0P 
எந்தச் செங்கோண முக்கோணத்திலும் கர்ணத்தைவிட மற்ற 
இரண்டு பக்கங்களில் யாதொன்றும் பெரியதாகாது . ஆகவே , 
sin e- ன் எண் மதிப்பு 1 - க்கு மிகாததாகும் . இவ்வாறே , cos 6 - ன் 
மதிப்பும் 1 - க்கு மிகாததாகும் . 


1 
cosec 8 ஆனது ஆதலால் , அதன் மதிப்பு எண்ணளவில் 

sin a 


166 


அடிப்படைக் கணிதம் 


1 
1 - க்குக் குறையாததாகும் . இவ்வாறே sec 8 = ஆதலின் , 

COS O 
அதன் மதிப்பும் எண்ணளவில் 1 - க்குக் குறையாததாகும் . 

எனினும் tan e , cot 8 -க்களின் மதிப்புகளுக்குக் கட்டில்லை 
யாகும் . அவை - ல - க்கும் + ஐ - க்கும் இடையே எந்த மதிப்பை 
யேனும் பெற்று நிற்கலாம் . 


பயிற்சி 2-1 . 
பின்வரும் முற்றொருமைகளை நிறுவுக ! 

sina Cos.8 
1 .. 

+ 
cose o sec o 


2. ( sinA + cosA ) ( tanA + cotA ) = secA + cosecA ) 
3. sin Acos " B + cos Asin B + sin Asin s + cos " A cos B = 1 
4. ( I + sins + cos8 ) = 2 ( 1 + sing ) ( 1 + cost ) 


5. ( 1 + tan 8 ) ( 1 - sin 8 ) = 1 


6. 


cosA + cosB 
sin A - sinB 


sinA + sinB 
CosA - cosB 


- 


0 


7 . 


sin A 
1 + cosA 


1- cosA 
sinA 


8. cos A - sinA = cos A - sin A 


9. sec A - sec A = tan A + tan A 
10. cot+ A + cot A = cosec " A - cosec " A 


L 


11. : sec A - 1 = 2tan A + tan A 


12 . 


sinA 

+ 
1 + cosA 


1 + cosA 

sin A 


. 


2 cosecA 


- 


13 . 


N/ sec " A + cosec " A = tanA + cotA = secA cosecA 


14. ( cosec 8 - sin a ) ( secs -cos8 ) (tans + cot8 ) 


-- 


15 . 


SecA- tanA 
SecA + tanA 


= 1-2 secA tanA- + 2tan A 


திரிகோணச் சார்புகளும் அவற்றின் தொடர்புகளும் 


161 


16. cosecA - cot A = 3cosec " A cot A + 1 


11 . 


cosecA 

+ 
cosec A - 1 


cosec A 
cosec + A 


2secA 


18 . 


cos A + sin A cos A - sinsA 

+ 
cos A + sinA cosA- sinA 


2 


19 . 


cota 
1 - tana 


tani 
1 - cots 


1 + secf cosece 


20 . 


coto 

cot 

+ 
coseca -1 cosecs + 1 


= 


2 sec 8 


21 . 


3( sinx - cosx) + 6( sinx + cosx } +4 ( sinºx + cos^ x ) = 13 


22 . 


1 
1+ tana 


1 
1 + cote 


1 
1 + cot 8 


1 
+ 

1 + tan d 


23. cots + cosec & = 4 ஆனால் , cost எவ்வளவு ? 

( விடை : 1 அல்லது - 1 ] 


24 , 2sins + cost = 2 ஆனால் , sin 8 எவ்வளவு ? 

( விடை : 1 அல்லது ; ) 
25 . 

a cost + b sing b cost - a sins = d ஆனால் , 
a + b = c + d என நிறுவுக . 


= c , 


எனக் 


1 - a 
26. sect - tant = 1 ஆனால் , sins = 1 அல்லது . 

1 + d 
காட்டுக . 


2ab 
27 . sini 

எனின் , sect - tang- ன் மதிப்பைக் கணக் 
a + b 
கிடுக . 

பயிற்சி 2-2 . 

15 
1. tan A 

ஆனால் , A இரண்டாம் வட்டப் பகுதியில் 

8 
இருந்தால் sinA , cosA என்பவற்றைக் கண்டறிக . 

15 

8 
விடை : sin A 
17 

17 


- 


; tanA 


- 


168 


அடிப்படைக் கணிதம் 


7 ) 


- 


-12 
2. cost 

ஆனால் , எவ் வட்டப் பகுதிகளில் 8 அமை 

13 
யும் ? sins , tans என்பவற்றைக் கண்டறிக . 

5 


விடை I sind = + 3 ; cose 


+1 ] 


3. tan 


o 


= 


-ம் , 180° < a < 270 °-ம் ஆனால் , 
15 


+ -ம் , 180 ° < & 


5sina + 7cosa 

-ன் மதிப்பைக் கண்டறிக . 
3sina 


6cosa 


41 

-ம் , 

40 
2 : sin e + 5 cos 8 
-ன் மதிப்பு என்ன ? 

விடை : 
3 sin - 10 cos I 


( விடை : 12 ) 

4 ] 


பயிற்சி 2-3 . 
கீழ் வருவனவற்றின் மதிப்புகளைக் காண்க ! 

1. cosec " 4 sec " " sin * = cos 3 ( விடை : 11 


2. cot " 30 ° -4cos 45 ° + 3 sec = 60 


( விடை ! 13 ] 


3. 2sec 180° cos 0° + cot 270 ° -3tan ? 30 ° 


( விடை ! 1 ] 


4. ( sin 60 ° + sin 30 " ) " + cos 60 ° -cos 30 ° )? ( விடை : 2 ] 


5. sec 


( sin 


* 


sin " + cos, 3 ) (sin ; 


COS 

3 
( விடை : 1 ] 


5 


3. சில துணைக் கோணங்களின் 
கோண கணிதத் தகவுகள் ; கோண 
கணித அட்டவணைகள் ; கோண 
கணித தகவுகளின் வரைபடங்கள் 


1. " + 0 ; = +8 ; ; + 8 ; 21-0 அல்லது -0 ; 21 + 0 ; 
2na + 8 என்னும் இவற்றின் கோணத் தகவுகளை 8 - ன் தகவுகளைப் 
பொருத்திக் கண்டறிதல் . 

( i ) 6 - ன் தகவுகளைப் பொருத்தி , ( 90 ° -6 ) -ன் தக்வுகளைக் 
கண்டறிதல் . 


1 


படம் 9 - ல்காட்டியபடி , OX-உடன் OP , 0Q என்பன முறையே 
8 , 90 ° -0 என்னும் கோணங்களை உண்டாக்கி நிற்பதாகக் கொள் 
வோம் . . OP = 0Q ஆகுக . 0X- க்கு PM , QN என்னும் செங்குத்துக் 
கோடுகளை வரைக . 


OPM , OQN என்னும் இரண்டு முக்கோணங்களில் , 


ZPOM = Z0QN , ஒவ்வொன்றும் 8 - க்குச் சமமாதலால் , 
ZM = ZN , ஒவ்வொன்றும் செங்கோண மாதலால் , 


OP = 00 ( வரைவு முறையால் ) 


.. இவ்விரண்டு முக்கோணங்களும் சர்வசமம் ஆகும் . 


ஒத்த பக்கங்கள் தமக்குள் சமமாகும் . 


170 


அடிப்படைக் கணிதம் 


• ON = MP ( அளவிலும் , குறியிலும் ) 
NQ = 0M ( 

) 
Y / 


1908 


* 


0 


N 


M X 


Yi 


படம் 9 


NQ 
ஆகவே , sin ( 90-8 ) = 

00 


OM 
OP 


= cost 


cos ( 90 - 1 ). 


- 


ON 
00 


MP 
OP 


sine 


OM 


tan ( 90 ° - 8 ) 


NO 
ON 


- 


cotë 


MP 


இவ்வாறே cosec ( 90 ° -0 ) = sec 6 ; sec ( 90 ° - 6 ) = cosec ) ; 
cot ( 90 ° -8) = tan 8 என்பனவும் அமையும் . 


( குறிப்பு .1 ! : 0 என்பது குறுங்கோணமாகிய வகைக்கு இப் 
படம் வரையப்பட்டிருந்தாலும் , இங்குப் பெற்ற பலன்கள் 6 - ன் 
எல்லா மதிப்புகளுக்கும் ஏற்புடையனவேயாகும் . 8 - ன் மற்ற 
மதிப்புகளுக்குத் தேவையானபடி படங்களை வரைந்து . இப் பலன் 
கள் பொருந்த நிற்கும் நிலைமையினைச் சரி பார்த்துக் கொள்ள 
வேண்டும் . 


குறிப்பு 2 : இரண்டு கோணங்களின் கூட்டுப் பலன் 90° ஆகுங் 
கால் , அவை ஒன்றற்கொன்று நிரப்புக் கோணங்கள் (Complemen 
ary angles ) எனப்படும் . 8 - ம் , 90 ° - 6 - ம் இவ்வாறானவையாகும் , ] 


1 


சில துணைக் கோணங்களின் 


... வரைபடங்கள் 


171 


ஒரு 

கோணத்தின் sin விகிதம் அக்கோணத்தினுடைய நிரப்பி 
யின் cos விகிதத்திற்குச் சமம் எனக் காண்கிறோம் . இவ்வாறே 
ஒரு கோணத்தின் cos , tan , cosec , sec , cot விகிதங்கள் முறையே 
அந்தக் கோணத்தினது நிரப்பியின் sin , cot , sec , cosec , tan 
விகிதங்களுக்குச் சமமாகும் . இதன் உண்மையை 30 ° , 60 ° ஆகிய 
வற்றின் தகவுகளைப் பெறும்போது கண்டோம் . 


( ii ) 90 ° + 0 - ன் கோணத் தகவுகளை , 8 - ன் தகவுகளை யொட்டி 
அறிதல் 


OP, 00 என்பன 0X .உடன் முறையே 8 ° , ( 90 ° + 8 ) என்ற 
கோணங்களை உண்டாக்கட்டும் . 


Y 


* 


+ ve 


90 ° + O 


P 
+ ve 


10 
+ ve 


X 


N - ve 10 


MX 


. 


Y படம் 10 


OP = 0g ஆக அமைக்க 0X- க்கு PM , QN என்னும் செங்குத் 
துக் கோடுகளை வரைக . 

OPM , 0QN என்னும் முக்கோணங்களில் , 
ZPOM = Z0QN ( 0 ) 
ZM = ZN ( ஒவ்வொன்றும் செங்கோணம் ) 
OP = 0Q ( அமைப்பு ) 


0PM , 0QN என்னும் இரண்டு முக்கோணங்களும் சர்வ 
சமமாகும் . ஒத்த பக்கங்கள் தமக்குள் சமமாகும் , 


172 


அடிப்படைக் கணிதம் 


ஃ . NO = MP ( அளவிலும் , குறியிலும்) 
ON = -MP ( இராசிக் குறியை அனுசரிக்குமிடத்து ) 

OM 
: sin ( 90 + 8 ) = 

= cos I 

OP 
00 


NQ 


cos ( 90 ° +0 ) 


ON 
00 


= 


MP 
0g 


: -sing 


- 


-- 


NQ OM 
tan ( 90 ° + 0 ) = 

-cot 8 
ON MP 
இவ்வாறே , cosec ( 90 ° + 8 ) = sec 8 என்பதும் , 


sec ( 90 ° + 8 ) = - cosec 8 என்பதும் , cot ( 90 + 8 ) = - tan s 
என்பதும் பெறப்படும் . 


( குறிப்பு : இப்பலன்கள் -ன் எல்லா அளவுகளுக்கும் ஏற்கும் . 
படங்கள் வரைந்து பார்க்கவும் . ] 


பயிற்சி 1 120 ° , 135 ° , 150 ° ஆகியவற்றின் கோணத் தகவு 
களைக் கண்டறிக : 

120 ° = 90 ° + 30 ° எனவும் கொள்ளவும் . 


(iii) ( 180 ° -0)-ன் தகவுகளை , g- ன் தகவுகளை யொட்டி அறிதல் 

IY 


180 


Q 
+ vel 


P 
+ ve 


te 
+ ve 


X N 


-ve 


O 


M X 


IY படம் 11 


OP , 0Q என்பன OX உடன் முறையே 6 , 180 ° -0 என்னும் 
கோணங்களை உண்டாக்கட்டும் , 


சில துணைக் கோணங்களின் 


... 


வரைபடங்கள் 


173 


OP = 00 ஆக அமைக்க 0X- க்கு PM , QN என்னும் செங் 
குத்துக் கோடுகளை வரைக . 

OPN , OQN என்னும் , முக்கோணங்களில் , 
ZFOM = Z HON ( = 0 ) 

/ ( 
ZM = ZN ( செங்கோணங்கள் ) 
0P = 0Q ( வரைவு ) 
.. இரு முக்கோணங்களும் சர்வ சமமாகும் . 
ஃ . ஒத்த பக்கங்கள் தமக்குள் சமமாகும் . 
ஃ NQ = MP ( அளவிலும் , குறியிலும் ) 
ON + -0M ( இராசிக் குறியை அனுசரிக்க ) 


* sin ( 180 ° -8 ) 


NO 
00 


- 


MP 
0P 


= 


sin e 


OM 


cos ( 180° - 6 ) 


- 


ON 
00 


-- 


-OP 


- cos 0 


NO 


tan ( 180 ° - 0 ) 


- 


-- 


MP 
-OM 


tan o 


ON 


இல்வாறே cosec ( 180 ° - 0 ) = cosec g ; sec ( 180- 6 ) 
= -sec 8 ; cot ( 180 ° -8 ) = - cot 8 ஆகக் கண்டறியப்படும் , 


( குறிப்பு : இப்பலன்கள் -ன் எல்லா மதிப்புகளுக்கும் ஏற்கும் 
படங்கள் வரைந்து பார்க்கவும் . ) 


பயிற்சி 1 : 1209 , 1359.150 என்னும் இவற்றின் தகவுகளை 
அறிக . 

120 ° = 180 ° -- 60 ° எனக் கொள்க . 
135 ° = 180° - 45 ° எனக் கொள்க . 
150 ° = 180 ° - 30 ° எனக் கொள்க . 


பயிற்சி 21 180° - 6 - ன் . தகவுகளை பிரிவு 2 ஐப் பயன்படுத்திக் 
காண்க . 

1 
( அதாவது ) 180 ° -- 8 = 90 + 90-1 என எழுதிக் காண்க ,, 


அடிப்படைக் கணிதம் 


174 


( iv ) ( 180 ° + 0 )-ன் தகவுகளை , 8 -ன் தகவுகளை யொட்டி 
அறிதல் . 

0P , 0Q என்பன , 0X உடன் முறையே 6 - ம் ( 180° + 0 )-ம் 
ஆகிய கோணங்களை அமைக்கட்டும் . 

Y 


P 


180 + O 


+ ve 


N - ve 


* .ve 


10 


+ ve 


M X 


Y 


படம் 12 


OP = 0g ஆக வரைக . PM , QN என்பன 0X- க்கு வரைந்த 
செங்குத்துக்கோடுகளாகும் . இனி , OPM , 0QN என்னும் முக் 
கோணங்களில் , 


Z POM = ZQ0N ( = 0 ) 
ZM = ZN ( = 90 ° ) 
OP = 0Q (வரைவு ) - 
ஃ . இரண்டு முக்கோணங்களும் சர்வ சமம் . 

ஒத்த பக்கங்கள் தமக்குள் சமமாகும் . 
: NO = -MP ( இராசிக்குறியை அனுசரிக்குங்கால் ) 
ON = -OM ( இராசிக் குறியை அனுசரிக்குங்கால் ) . 

NO MP 
ஃ. sin ( 180° + 8 ) 

= -sin a 
OP 


= 


0Q 


cos 8 ( 180 ° + 8 ) 


- 


ON 
0g 


OM 
0P 


cos 


tag ( 180° +8) 


NQ 


- 


-MP 

= tana 
--0M 


ON 


சில துணைக் கோணங்களின் 


வரைபடங்கள் 175 


... 


... 


இவ்வாறே , cosec ( 180 ° --8) = - cosec 0 , sec ( 180 ° +8 ) 
= -- sec 8 , cot ( 180 ° + 8 = + cot 0 என்றறியப்படும் . 


[ குறிப்பு : இப்பலன்கள் -ன் எல்லா மதிப்புக்களுக்கும் ஏற்கும் . 
8 - ன் எல்லா மதிப்புகளுக்கும் படங்கள் வரைந்து பார்க்கவும் . ] 


* 


என்னும் 

கோணங்களின் 


பயிற்சி 1 : 210 ° , 225 ° , 240 ° 
தகவுகளைக் காண்க . 


210 ° = 180 ° - + 30 ° எனவும் , 225 ° = 180 ° + 45 ° எனவும் , 
240 ° = 180 ° + 60 ° எனவும் எழுதித் தகவுகளைக் காணவும் . 


பயிற்சி 2 1 180 ° + 8 - ன் தகவுகளைப் பிரிவு 2 ஐப் பயன்படுத்திக் 
காண்க . அதாவது 180 ° + = 90 ° +90 + 0 என எழுதிக் காண்க . 


தகவுகளைக் 


( v ) e- ன் தகவுகளை யொட்டி , ( 270 - 0) - ன் 
கண்டறிதல் 

OP , 09 என்பன , 0X உடன் முறையே .6 , 270 ° - 8 என்னுங் 
கோணங்களை உண்டாக்கட்டும் . 


W210-0 


x - 


M X 


8 


படம் 13 


OP = 00 வாக அமைக்கவும் . 0X- க்கு , PM , QN என்னும் 
செங்குத்துக் கோடுகளை வரைக 


இனி , O MP, ONQ என்னும் முக்கோணங்களில் , 
MOP = / OQN ( = 0 ) 


அடிப்படைக் கணிதம் 


176 


ZM = IN செங்கோணங்கள் 


OP = 0Q ( வரைவு) 


ஃ. இரு முக்கோணங்களும் சர்வசமம் . 


... ஒத்த பக்கங்கள் தமக்குள் சமமாகும் . 


ஃ . 


ON = - MP ( இராசிக் குறியை அனுசரிக்க ) 
NQ = -0M ( இராசிக் குறியை அனுசரிக்க ) 


NO 
00 


-OM 
OP 


---- 


sin (270 ° - (1 ) 


Cose 


= 


- 


- 


ON 
00 


- Sine 


cos ( 270 ° - 0) 


MP 
OP 


NO 
tan (270 ° -C ) = 

ON 


- OM 
- MP 


OM 
MP 


= cote 


- 


இவ்வாறே , cosec (270° -0) = - sec 8 ; sec 8 ; sec { 270 ° -8 ) 
-cosec 0 ; cot ( 270 ° - 0 ) = tan ) எனக் காணலாம் . 


( குறிப்பு 1 : இப் பலன்கள் சி - ன் எல்லா மதிப்புகளுக்கும் 
பொருந்தும் . ச - ன் எல்லா மதிப்புகளுக்கும் படங்கள் வரைந்து 
பார்க்கவும் . 


பயிற்சி 1 , 210 ° , 225 ° , 240 ° என்னும் கோணங்களின் தகவு 
களைக் காண்க . 


* 


210 ° = 270° -60 ° எனவும் , 2250 = 270-45 ° எனவும் , 
240 ° = 270 ° - 30 ° எனவும் எழுதித் தகவுகளைக் காணவும் . 


பயிற்சி 2.270° - 6 - ன் தகவுகளை ( 180 ° + 90 ° - 6 ) என எழுதிக் 
காணவும் . 


( vi ) 270 ° + 8 - ன் தகவுகளை , 1 - ன் தகவுகளை யொட்டி அறிதல் 

OP , 0Q எண்பன 0X உடன் முறையே 6 , 270 ° + 8 என்னும் 
கோணங்களை உண்டாக்கி நிற்கட்டும் . OP = 0Q வாக அமைக்கவும் . 


OX- க்கு , PM , ON என்னும் செங்குத்துக் கோடுகள் வரைக . 


சில துணைக் கோணங்களின் 


வரைபடங்கள் 


177 


... 


இனி , OMP , ONQ என்னும் மூக்கோணங்களில் , 
ZMOP = 20QN { = 6 ) 
ZM = N ( செங்கோணங்கள் ) 

OP = 00 வரைவு 
. முக்கோணங்களிரண்டும் சர்வ சமமாகும் . 


| 


Y 


P 


210+ 


18 
N 


X 


M X 


படம் 14 


. 


.. ஒத்த பக்கங்கள் தமக்குள் சமமாகும் . 
ஃ . NO = -0M ( ராசிக் குறியை யொட்டி ) 
ON MP 

NO 
sin ( 270 ° + 8 ) = 

-OM 

cos o 
00 OP 


* 


ON 
cos ( 270 ° + 0 ) = 

00 


MP 
OP 


sina 


NQ 
tan ( 270 ° + 8 ) - 

ON 


- OM 
MP 


- 


cot a 


* 


- 


இவ்வாறே , cosec ( 270 ° + 8 ) = Sec 0 ; sec (2700 + 0 ) 
= cosec ; cot ( 270+0 ) tane எனக் காணலாம் . 


--- 


( குறிப்பு : இப் பலன்கள் ச - ன் எல்லா மதிப்புகளுக்கும் பொருந் 
தும் , 6 - ன் மற்ற மதிப்புகளுக்குப் படம் வரைந்து பார்க்கவும் . ) 

12 


178 


அடிப்படைக் கணிதம் 


பயிற் ? 1. 300 ° , 315 ° , 330 ° ஆசியவற்றின் கோணத் தகவு 
களைக் காண்க ! 


315 ° = 


எனவும் , 


300 " 270 ° + 30 ° எனவும் , 

270+ 45 ° 
3300 = 270 ° + 60 ° எனவும் எழுதிக் காணவும் , 


பயிற்சி 2. 270 ° + 0 - ன் தகவுகளை , 270 ° + 0 = 180 + 90 + 0 என 
எழுதிக் காணவும் . 


( vii ) -8 அல்லது 360 ° - 8 - வின் தகவுகளை , 8 - ன் தகவுகளைத் 
தழுவி அறிதல் . 

OP , 00 என்னும் சம நீளக் கோடுகள் OX உடன் முறையே 
8 , -6 என்னும் கோணங்களை உள்ளடக்கி நிற்பதாகக் கொள்க . 


PQ ஐச் சேர்க்குங்கால் , அது 0X ஐ M என்னுமிடத்தில் a 
வெட்டட்டும் . 


( குறிப்பு : 360 ° - வுேம் , - வுெம் ஒரே கோணத்தையே குறிக் 
கும் எனக் காண்க . 

) 

Y 


P 


te 


X 


-0 


M X 


36029 


ly 


படம் 15 


இனி , / 0PM , A0QM என்பவற்றுள் , 

OP = 0Q (வரைவு ) 

OM ( பொது ) 
ZPOM = ZQ0M (வரைவு ) 


சில துணைக் கோணங்களின் 


வரைபடங்கள் 


179 


.... 


ஃ . முக்கோணங்கள் சர்வ சமமாகும் . 
: ஒத்த கோணங்களும் , பக்கங்களும் சமமாகும் . 
ஃ . 

ZOMP = ZOMQ 
ஆனால் இவை அடுத்துள்ள கோணங்களாதலால் , ஒவ்வொன் 
றும் ஒரு செங்கோணமாகும் . 


ஃ PM , QM முறையே P , Q.விலிருந்து OX- க்கு வரையப் 
பட்ட செங்கோடுகள் ஆகும் . 


மேலும் , MQ = - MP ( ராசிக் குறியை யொட்டி ) 

MO - MP 
: sin ( -8 ) 

- sina 
00 

OP 


- 


cos ( -- 6 ) 


OM 
0.0 


OM 
OP 


cos 


- MP 


- tana 


OM 


MO 
tan ( -8 ) - 

OM 
இவ்வாறே , cosec ( -8 ) = 
(-0 ) = cot 0 ஆகும் . 


- 


cosec 8 ; sec ( -8 ) = scc 8 ; cot 


குறிப்பு : ச - ன் எல்லா மதிப்புகளுக்கும் இப் பலன்கள் 
பொருந்தும் . 

பயிற்சி ( i ) -30 ° , - 45 ° , - 60 ° என்பவற்றின் தகவுகளை 
அறிக . 

( ii ) 3300 , 3150 , 300 ° - என்பவற்றின் தகவுகளை அறிக . 
330 ° ( 360° -30 ° ) ( அதாவது ) -30 ° என எழுதிக் காணவும் . 


5 


( viii) 360 ° +6 ; + n360° - ன் தகவுகளைக் காணல் 

கீழ்வரும் கோணங்களுக் கெல்லாம் , சுழன்று வரும் ஆரவெக் 
டாரின் எல்லை நிலை ஒன்றாகவே அமையும் . ( i) 8 , ( ii) 360 ° +0 , 
( iii ) - 360 ° +8, ( iv ) 2x 360 ° + 6 , ( v ) -2x360 + 8 ...... பொது 
வாக + nx360 ° + 8 ஆகிய கோணங்களின் எல்லை நிலை 6 - வின் 
எல்லை நிலையேயாகும் , 

ஆகவே 360 ° -ன் எம் மடங்கையும் ஒரு கோணத்தோடு கூட்டி 
னாலும் , அல்லது அதிலிருந்து கழித்தாலும் , அவற்றின் கோணத் 
தகவுகள் வேறுபடமாட்டா . 


180 


அடிப்படைக் கணிதம் 


அதாவது sin ( 8 + n 360° ) = sin 8 

cos ( 8 + n 360° ) = cos 8 

tan ( 0 + n 360 ° ) = tan 
இவ்வாறே பிறவும் காணவும் . 


(ix ) மேலே ( i ) முதல் ( viii ) முடிய 

உள்ள 

பகுதிகளில் 
பெற்ற பலன்களை எல்லாம் கீழ்க்கண்ட அட்டவணை காட்டி நிற்ப 
தாகும் . 


31 


| 27 

OT 


31 
+8 | - | +8 

2 


8 


27 + 8 


2 


2 


2 +8 


sin 


cos 0 | cos 8 | sin a 


-- 


sin e 


sin 8 | cos C | cos 8 sin a 


COS 


sin e 


cos 8 | cos 8 


+ 
sin a | cos 8 | cos 8 | sin a | sin a 


tan 


cot 8 


tan e | cot 8 


- 


tan 8 


cot e | tan a 


cot 8 | tan a 


மேற்கண்ட பலன்கள் யாவும் பின் வரும் விதியால் நினைவுறப்படும் . 

1 ஆனது ஓர் இரட்டை முழு எண்ணாகும் பொழுது , n 90 ° 
+ 6- ன் யாதொரு கோணத் தகவும் எண்ணளவு மட்டில் 6 - ன் 
தகவிற்குச் சமமாகும் . 


n 90 ° 


1 ஆனது ஓர் ஒற்றை முழு எண்ணாகும் பொழுது , 
+ 8 - ன் யாதொரு கோணத் தக்வும் எண்ணளவு மட்டில் , 8 sin 
விகிதம் cosine ஆகவும் , cos விகிதம் sin விகிதமாகவும் , tan 
விகிதம் cot விகிதமாகவும் , cosec விகிதம் sec விகிதமாகவும் , 
sec விகிதம் cosec விகிதமாகவும் , cot விகிதம் tan விகிதமாகவும் 
மாறும் . 


இராசிக் குறியை அறிய , n 90 ° + 8 ஆனது எந்தக் கால் 
வட்டத்தில் இடம் பெறுமோ , அங்கு ( 8 ஆனது குறுங்கோன 
மாகக் கருதி ) கொடுக்கப்பட்ட தகவுக்கு இராசிக் குறி விதிப்ப 
என்ன குறி பெறக்கூடுமோ , அதனை முன்னேயிட்டு எழுதி 
கொள்ள வேண்டும் . 


சில துணைக் கோணங்களின் 


... 


181 


... 


வரைபடங்கள் 


( x ) யாதொரு கோணத்தின் தகவையும் 0 முதல் 45 ° வரையில் 

உள்ள கோணத்தின் தகவிற்கு மாற்றலாம் 

ஒரு கோணமானது 360 ° - க்கு மேற்பட்டிருந்தால் , 360 உன் 
மடங்குகளைக் கழித்து விட்டு , அதனை 0 - -க்கும் , 360 -க்கும் இடை 
படுமாறு செய்யலாம் . 


பிறகு 180 ° + 8 , 90 ° + 8-9 என்பவற்றிற்கு மேலே பெற்ற 
வாய்பாடுகளைப் பயன்படுத்தி , கோணத்தகவை 0 ° -க்கும் 45 ° -க்கும் 
இடையேயுள்ள ஒரு கோணத்தின் தகவாக மாற்றலாம் . 


எடுத்துக்காட்டு 
( a ) sin 947 ° = sin ( 2x360 + 227 ° ) = sin 297 ° 

sin ( 180 ° + 47 ° ) = - sin 47 ° = -sin { 90 ° -- 43 ° ) 


- 


Cos 430 


. sin 947 = - sin 470 


- 


cos 43 ° ஆகும் . 


( b ) tan 1142 ° = tan (3X360 ° + 629 ) = tan 620 

= tan ( 90 ° -289 ) = cot 28 
. tan 1142 tan 62° = cot 28 ஆகும் . 


( c ) cot ( - 1106 ) = cot ( -3X360 ° - 26 ° ) 

= cot ( -26 ) = - cot 260 
cot ( -1106 ) = - cot 26 ° 


( xi ) கோணத் தகவுகளை முதல் கால்வட்ட கோணங்களின் 

தகவு 
களாக மாற்றல் 

கோணத் தகவுகளை முதல் கால் வட்டத்தில் உள்ள கோணங் 
களின் தகவுகளாக மாற்றக் கீழ்வரும் விதியையும் பயன்படுத்த 
லாம் . 


யாதொரு 

கேணத்தினுடைய எந்தத் தகவையேனும் 
கண்டறிய முதலில் 8 - ன் முடிவு நிலைப் பக்கத்துக்கும் x அச்சுக்கும் 
இடைப்படும் குறுங்கோணத்திற்குரிய அதே விகிதச் சார்பைக் 
கொள்க . 


பிறகு , 


கொடுக்கப்பட்ட கோணத்தின் ஆர முடிவு நிலை 
எந்தக் கால் வட்டத்தில் அமைகிறதெனக் கண்டு , அந்தக் கால் 


182 


அடிப்படைக் கணிதம் 


வட்டத்திற்குரிய இராசிக் குறியை மேலே கண்ட லிகிதச் சார் 
புடன் இணைத்துக் கொள்ள வேண்டும் . 


எடுத்துக்காட்டு 

cos 255 ° என்ற கோண விகிதத்தைப் பார்ப்போம் . 
இது OX உடன் 75 ° குறுங்கோணத்தை ஏற்படுத்துகிறது . 
ஆகவே cos 255 ° எண்ணளவில் cos 75 ° ஆகும் . 
ஆனால் 255 ° மூன்றாம் கால் வட்டத்தில் அமைகிறது . 
இங்கு cos விகிதம் எதிர் இராசியாகும் . 
ஆகவே cos 255 ° = -cos 75 ° ஆகும் . 
கோண கணித அட்டவணைகள் ( Trigonometric Tables ) 

C ° - க்கும் , 90 ° -க்கும் இடைப்பட்ட எல்லாக் கோணங்களில் 
தகவுகளும் கவனமாகக் கணிக்கப்பட்டு அட்டவணைகளாகக் 
கிடைக்கின் 

றன . 


2 . 


எனக் 


கோண கணிதத் தகவுகளின் அட்டவணைகளில் ஓரத்தில் 
இடது பக்கத்தில் முதல் பத்தியில் 0 ° , 1 ° .... 89 ° முடிய ஒன்றன் 
கீழ் ஒன்றாகக் காணப்படும் . இவ்வாறு அட்டவணையில் 90 வரிகள் 
உள்ளன . முதல் பத்தியை அடுத்துள்ள பத்து நிரல்களின் 
உச்சியில் 0 , 6 , 12 , ......... 54 எனக் காணலாம் , ஒவ்வொரு 
தலைப்பின் கீழும் ஒவ்வொரு வரியிலும் மதிப்புகள் நான்கு இலக்கங் 
களாகக் காணப்படுகின்றன . 9707 

காணப்பட்டால் , 
*9707 எனப் பொருளாகும் . 

இவ்வாறாக sin , cos , tan முதலாகிய தகவுகளின் மதிப்புகள் 
6 கலைகள் ( Minutes ) வித்தியாசத்திற்கு நான்கெண்களாகக் 
கொடுக்கப்பட்டுள்ளன . 

இப் பத்து நிரல்களை அடுத்து சராசரி வேறுபாடுகள் . ( Mean 
Differences ) என்னும் தலைப்பின் கீழ் இன்னும் 5 நிரல்கள் 1 முதல் 
5 வரை இலக்கங்களை உச்சியில் கொண்டு காணப்படுகின்றன . 
இப் பத்திகளில் 1 , 2 , 3 , 4, 5 கலைகள் வித்தியாசத்துக்கான சிறு 
மதிப்புகள் தரப்பட்டுள்ளன . 

கோணத்தினளவு 0° யிலிருந்து 90 °-க்கு அதிகரிக்கையில் , sin , 
tan , sec , ஆகிய தகவுகளும் அதிகரித்துச் செல்லுமாதலால் , 
அவற்றிற்கு வேறுபாடு நிரல்களில் ( difference columuns ) 
கண்ட எண்ணை அட்டவணையின் அகத்தில் கொடுத்துள்ள மதிப்பு 
களோடு கூட்டிக் கொள்ள வேண்டும் . cos , cosec , cot ஆகிய 


சில துணைக் கோணங்களின் 


... 


வரைபடங்கள் 


183 


வற்றின் மதிப்புகள் கோணம் ஏற ஏற , குறைவுறு தலால் அவற் 
றிற்கு அட்டவணையின் அகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள எண்களி 
லிருந்து வேறுபாடு நிரல்களில் காணும் எண்களைக் கழித்துக் 
கொள்ள வேண்டும் . 


எடுத்துக்காட்டு 

sin 53 ° 17 ஐ அறிய வேண்டுமென வைத்துக் கொள்வோம் . 


முதலில் 53 - ன் இடத்தை sin விகிதப்பட்டியலில் குறித்துக் 
கொள் . 53 ° என்னும் வரிசையில் 12 என்ற தலைப்பின் கீழ் உள்ள 
பின்னத்தைக் குறித்துக் கொள் . இது 8007 ஆகும் . அதே 
வரிசையில் பிற்பாடுள்ள வேறுபாடு பகுதியில் 5 - க்குக் கீழ் உள்ள 
9 என்னும் இலக்கத்தை முன் கண்ட பின்னத்தோடு கூட்டுக . 


இவ்வாறாக sin 53 ° 17 = 8016 ஆகும் . 


மறுதலையாகத் தகவுகளின் மதிப்பிலிருந்து கோணத்தைக் காணும் 
முறை 

ஐ COS விகிதமாகக் கொண்ட கோணம் யாது ? 


.8412ஐ 


cos பட்டியலில் , • 8412 - க்கு மிக அண்மையிலுள்ள 8415 ஐக் 
குறிக்கவும் . இதற்குரிய கோணம் 32 ° 42 ஆகும் . 


இனி 


• 8412 ஐப் பெற , •8415 - லிருந்து • 0003 ஐக் கழிக்க 


வேண்டும் . 


ஆகவே 0003- க்குரிய கோண மதிப்பைச் சராசரி வேறுபாட் 
டில் காண்க . இது 2 , என அறியப்படும் . கோணம் அதிகரிக்கும் 
போது cos விகிதம் குறைவதால் , 8415 - க்குரிய கோணமதிப்பான 
-320-42 உடன் , 0003 - க்குரிய கோண மதிப்பான 2 ஐக் கூட்டி , 
• 8412- க்குரிய கோண மதிப்பை பெறலாம் . 


ஆகவே •8412 - க்குரிய கோணம் 32 ° 44 ஆகும் 


3. திரிகோணச் சார்புகளின் வரைபடங்கள் ( Graphs of Trigono 
metric Functions) 

( i ) sin x- ன் வளை வரை வரைதல் . 


y = sin x எனக் கொள்வோம் . 


184 


அடிப்படைக் கணிதம் 


x- க்குப் பல மதிப்புகள் கொடுத்து அவற்றிற்கு நேர் சரியான 
y மதிப்புகளைக் கண்டு , அவற்றைக் கீழ்க் காட்டியபடி அட்டவணை 
யில் குறிக்கலாம் . 


X 


0 ° | 30° | 45 ° | 60 ° 90° | 1200| 1350| 150 ° 180 ° 210° 225 ° 


120 / 


စ၀၁၇ 


y = 
sin x 


0 | 5 | • 71 / 87 


1 | 87 1.71 | +5 


0 | --5-71 


2400 270 ° 3007 | 315 ° 330 ° , 360 ° 


2007 915 " 


• 87 -1 87 71 | - • 5 | 0 


x , y என்பவற்றின் ஒவ்வொரு இணை மதிப்புகளை ஆயங்களாய்க் 
கொண்ட புள்ளியைக் குறித்து , புள்ளிகளை எல்லாம் சேர்த்தால் 
sin x- ன் வளைவரை கிடைக்கும் . 


IY 


X -27 


T 


Fo 


2TX 


படம் 16 
sin ( 21 + x ) = sin x ஆதலின், x ஆனது 0 ° -க்கும், 360 °-க்கும் 
இடையில் இருக்கும்போது sinx- ல் ஏற்படும் மாறுதல்கள் , 
x ஆனது 360 ° -க்கும் 720 °-க்கும் இடையில் இருக்கும் போதும் , 
அல்லது 720 °-க்கும் , 1080 °-க்கும் இடையில் இருக்கும்போதும் 
sin .x- ன் மதிப்பும் குறியும் ஒரே முறையாக திரும்பத் திரும்ப 
வருவதால் இதனைப் போழ்தில் மீளும் சார்பு ( periodic function ) 
என்று கூறப்படும் . sin x- ன் போழ்தில் மீளும் சார்பு அல்லது கால 
வட்டம் 21 ஆகும் . 


( ii) cos x- ன் வளை வரை வரைதல் : 
y = cos X எனக் கொள்வோம் . 


சில துணைக் கோணங்களின் 


வரைபடங்கள் 


185 


... 


X- க்குப் பல மதிப்புகள் கொடுத்து அவற்றிற்கு நேர் சரியான 
y மதிப்புகளைக் கண்டு அவற்றைக் கீழ்க் காட்டியபடி அட்டவணை 
யில் குறிக்கலாம் . 


* 


0 ° 


30 45600 900 1200 13501500 1800/2100 2250 


y = 
COS X 


1 .87.71.5 


0 


5 


171-871 


• 87 71 


240 ° /2700 300 ° 3150330 ° 360 ° 


• 5 


0 


•5.71.87 


11 


x , y என்பவற்றின் இணை மதிப்புகளை ஆயங்களாகக் கொண்ட 
புள்ளிகளைக் குறித்து , அப் புள்ளிகளை எல்லாம் சேர்த்தால் 
cos x- ன் வளைவரை கிடைக்கும் , 


IY 


X -27 


எ 


2 


T 


27 


-X 


ly 


படம் 17 


cos ( 21 + x ) = cos x ஆதலின் , cos x- ன் போழ்தும் 21 
ரேடியன்கள் ஆகும் . 


sin x ஐப் போல் , cos x- ன் வளை வரையில் , 0 ° -க்கும் , 360 ° -க் 
கும் இடையிலுள்ள வளை வரையைப்போல் , வலது பக்கமும் , 
இடது பக்கமும் எண்ணற்றவை அடங்கியிருக்சின்றன.. 

மேலும் , sin x- ன் வரை படத்தில் , 0Y நேர் ராசி திசையில் 
ஆரையன் தூரம் தள்ளி நிறுத்தினால் , cos x- க்குரிய வரை 
படம் வரக் காண்கிறோம் . 


186 


அடிப்படைக் கணிதம் 


( iii) tan x- ன் வளை வரை வரைதல் 
y = tan x எனக் கொள்வோம் . 


X- க்குப் பல மதிப்புகள் கொடுத்து , அவற்றிற்கு நேர் சரியான 
y- ன் மதிப்புகளைக் கண்டு , அவற்றைக் கீழ்க் காட்டியபடி அட்ட 
வணையில் குறிக்கலாம் . 


X 


0° | 30 ° | 45 * 160 ° | 90° 


120 ° 


135 ° | 150 ° | 180° 


y = tan x 


0 


* 581 


1 || • 73 | + o - 1-73 


1 


- • 58 


0 


x , y என்பவற்றின் இணை மதிப்புகளை ஆயங்களாகக் கொண்ட 
புள்ளிகளைக் குறித்து , அப் புள்ளிகளைப் படத்தில் காட்டியபடி 
இணைத்தால் , tan x- ன் வளைவரை கிடைக்கும் . 


X 


गा 
2 ) 


3T 
127 


Tx 


படம் 18 


x- " ஆகும்போது , tan x - 0 . ஆகவே வளைவு கோடு , 
என்னுமிடத்தில் நாட்டிய செங்குத்துக் கோட்டுடன் அநந்த 


2 ) 


T 


நிலைக்குச் செல்கிறது ஆனால் X ஆனது ஐ விட ஓர் இம்மி 

2 ) 
அளவு அதிகமானாலும் , tan x ஆனது திடீரென்று - 0 - க்கு செல் 
கிறது . கீழே அநந்த தூரத்தில் தொடங்கி , கோணம் 180 ° ஆகும் 
போது tan x = 0 ஆகிறது . 


tan ( r + x ) = tan x ஆதலால் , tan x- ன் போழ்து 7 ஆகும் . 


சில துணைக் கோணங்களின் 


வரைபடங்கள் 


187 


... 


.. 


பயிற்சி 3.1 . 
1. அட்டவணையைப் பயன்படுத்தாமல் பின் வருவனவற்றின் 

மதிப்புகளைக் கண்டெழுது ! 
( i ) sec ( -4209 ) ( ii } cosec 225 ° ( iii ) cot ( --270 ° } 
( iv ) tan 1395 ° ( v ) sin ( - 1080 ° ) ( vi ) cos ( 1050 ° ) 


2- பின் வருவனவற்றின் மதிப்புகளை 45 ° -க்குக் குறைந்த 

கோணங்களுடைய தகவுகளை யொட்டி எழுதுக . 
( i ) sin ( -890 ° ) ( ii ) cos ( -987 ° ) ( iii ) tan 1000 ° 


23 


( iv ) cosec ( -670 " ) ( v ) sec ( -1530 ° ) ( vi ) cot 


4 


3. அட்டவணையைப் பயன்படுத்தாமல் மதிப்புகளைக் கண்டு 

அறிக . 
( i) sin 510° cos ( - 5709 ) - sin 330° . cosec 900 

(விடை 1 ( 4 - V3J / 4 ] 
( ii ) sinno cos330 + cos120 ° sin150 [விடை - 1 ) 


4. சுருக்குக ! 


( i ) cos 

+ sin - ) - sin ( +0 ) - sin ( -0) 
2 . 

(விடை : 2 sin a ] 
sin ( 180 ° + A ) cos ( 90 ° - A ) tan (270 ° - A ) 
sec ( 540 ° - A ) cos ( 360 ( + A ) cos ( - A ) 

(விடை : sin A 
tan ( 90 ° +0) cot ( - 360 ) 
( iii ) 

Sec ( 630 - 0 ) sec ( 90 ° - 0 ) 
-sec{ 8-90 ] coscc (8-540 ° ) 

( விடை ! -1 ] 
+ tan ( 2709 - 0 ) tan ( 90 ° - 6 ) 


* 


- 


5. நிறுவுக : 
( i ) tan 100 tan 20 ° tan 30 ° tan 40 ° tan 50 tan 60 

tan 70 ° tan 80 ° 1 
( ii ) cos 33 ° tan 33 ° tan 57 ° cosec 57 ° 1 

4 . 5 

81 
( iii ) cos * + cos 
+ cos + COS 

0 
9 9 

9 


- 


-- 


188 


அடிப்படைக் கணிதம் 


s 


( iv ) tan 


13 


52 8 

121 
+ tan 

+ tan 
13 

13 + tan 

13 

= 0 
эп 5 . 

71 
8 8 ) 

8 


( v ) sin + + sin 


+ sina 


+ sin ? 


= 2 


பயிற்சி 3-2 . 
1. 0 °-க்கும் 360 ° -க்கும் இடையே உள்ள எந்த மதிப்புகன் 

கீழ்க்கண்ட சாம்யங்களுக்குப் பொருந்தும் ? 
( i ) sins = -1 

(ii) cot8 < 3 (iii ) cose = } 

2 
( ivj tand = -1 ( v ) seca = 

( vi ) cosed = - 2 


* 


V3 


2 , அட்டவணைகளிலிருந்து ( i ) sin 23 ° 42 ( ii ) cos 690 22 

( iii ) tan 49 ° 16 ஆகியவற்றின் தகவுகளை அறிக . 


3. அட்டவணையின் துணை கொண்டு பின்வரும் சமன்பாடு 

களைக் கோணத்தின் கலைக்குச் சுத்தமாகத் தீர்வு காண்க . 
( i) cos x = • 3530 ( ii) tan x = 1-634 ( iii ) sinx = -7218 


4. 2 sin 8 = 3_cos 8 - வுக்குப் பொருந்துவதாகி 0 °-க்கும் 

360 ° -க்கும் இடைப்பட்டிருக்கும் 8 - வின் மதிப்புகளைக் 
காண்க . 

( விடை : 60 ° அல்லது 300 ° ] 


5. 9 ( cos x + sin x ) = 11 ஐ விடுவித்து x- ன் குறுங்கோண 

மதிப்பைக் காண்க . ( விடை 1 41 ° 49 or 19 ° 28 ] 


6. 15 sin x + 2cos x - 9 = 0 ஐ விடுவித்து x- ன் குறுங்கோண 
மதிப்பைக் கண்டறிக . 

[விடை ! x = 1 / 6 ] 


பயிற்சி 3-3 


1. ( i ) cosecx , ( ii ) secx , (iii) cotx ஆகியவற்றின் வரை 

படங்களை வரைக . 


2. 2 cos x + 5 sin x- ன் வரை படத்தை வரைந்து அதனைப் 

பயன்படுத்தி 2 cos x + 5 sin x = 2 என்னும் சமன்பாட் 
டின் தீர்வு காண்க . 


4. கூட்டுக் கோணங்கள் , 

மடங்குக் கோணங்கள் , 
கீழ் மடங்குக் கோணங்கள் , 

பெருக்கல் வாய்பாடுகள் 
(( Addition and Duplication formulae ; Product formulae ). 


1 . 


கூட்டுக் கோணங்கள் 

sin ( A + B ) = sin A cos B + cos A sin B 
cos ( A + B ) = cos A cos B - sin Asin B 

tan A + tan B 
tan A + B ) = 

என நிறுவுக . 
1 - tan Atan B 


/ XOY = A , / YOZ = B எனக் கொள்க . இதனால் ZXOZ 
= A + B ஆகும் . இவ்வாறாகிய கூட்டுக் கோண ( compound 
Angle ) த்தின் எல்லைக் கோடாகிய OZ- ன் மேல் யாதேனும் P 
என்னும் ஒரு புள்ளியை எடுத்து , அங்கிருந்து PM , PN என்னும் 
கோடுகளை முறையே 0x , 0Y என்பவற்றிற்குச் செங்குத்தாக 
வரைக . 

M என்னும் புள்ளியிலிருந்து செங்குத்துக் கோடுகளை 
வரைக , 


- 


இப்பொழுது / RPN = 90 ° • / PNR = / PNO- / PNR 

ZRNO 

ZQON ( ஒன்று விட்ட கோணம் ) 
= / A 


190 


அடிப்படைக் கணிதம் 


all, sin ( A + B ) 


ON + RP 

ОР 


- 


MP MR + RP 
OP 

OP 
QN 
OP 
ON ON 

RP PN 

+ 
ON OP PN OP 


RP 
OP 


1 


sin A cos B + cos A sin B 
sin ( A + B) = sin A cos B + cos A sin B GL . 


P / Z 


R 


N 


TA 


M QX 
படம் 19 


j 


COS ( A + B ) 


OM 
OP 


OQ - MQ 

OP 


OQ - RN 

OP 


og RN 
OP OP 
OQ ON 

RN PN 
ON OP PN OP 


= cos A cos B - sin A sin B 


cos ( A + B ) = cos A cos B - sin A sin B 
sin ( A + B ) 

sin A cos B + cos A sin B 
tan ( A + B ) 

cos ( A + B ) COS A cos B - sin A sin B 
தொகுதியையும் , பகுதியையும் cos A cos B ஆல் வகுக்கவும் . 

tan A + tan B 
:: tan ( A + B ) 

ஆகும் . 
1 - tan Atan B 


கூட்டுக் கோணங்கள் 


பெருக்கல் வாய்பாடுகள் 


191 


கிளை : 75 ° , 105 ° ஆகியவற்றின் கோணத் தகவுகளைக் காண்க . 
sin 75 ° = sin ( 45 ° + 30 ° ) = sin 45 ° cos 30 ° + cos 45 ° sin 30 ° 

N3 + 1 

எனக் கொள்க . 
202 


N3-1 


இவ்வாறே , cos 75 ° = 


எனக் கண்டறியப்படும் . 
2 12 . 


tan 75 ° 


N3 + 1 
03-1 


- 


( N3 + 1 ) 

= 2 + 3 
3-1 


இனி , 105 ° = 60 ° + 45 ° என எழுதி 105 ° கோணத் தகவுகளைப் 
பெறலாம் . 


அல்லது sin 150 ° = sin ( 180 ° -75 ) = sin 73 ° 

cos 150 ° = cos ( 180 ° -75 ° ) = - cos 75 ° 
tan 105 ° = tan ( 180 ° -75 ° ) = - tan 75 ° 


2. கழித்தல் வாய்பாடுகள் 

இவ்வதிகாரம் பிரிவு 1 - ல் பெற்ற பலன்களில் , B = -B என்று 
இடுக . 


அப்பொழுது , sin ( A - B ) = sin A cos B - cos A sin B 
cos ( A - B ) = cos A cos B + sin A sin B 

tan A - tan B 
tan ( A - B ) - 

1 + tan A tan B 
எனக் கிடைக்கப் பெறுகின்றோம் . 


= 


கிளை 1 : 15 ° -ன் கோணத் தகவுகள் : 
sin 15 ° = sin ( 45 ° -30 ° ) = sin 45 ° cos 30 ° - cos 45 ° sin 30° 

N3-1 

202 ) 
இவ்விதமே , 

N3 + 1 
cos 15 ° 

2.12 
tan 15 ° = 2/3என்றும் அறியலாம் , 


--- 


192 


அடிப்படைக் கணிதம் 


கிளை 21 sin ( A + B ) sin ( A - B ) = sin A = sin B 
sin ( A + B ) sin ( A + B ) 

( sin A cos B + cos A sin B) ( sin A cos B - cos A sin B ) 
= sin A cos B- cos Asin B 


sin A ( 1 - sin B) -- ( 1 - sin Axsin B 
= sin * A-- sin B ஆகும் . 


ளை 3 : 


cos ( A + B ) cos ( A + B ) = cos A- sin B 


3. மடங்குக் கோணங்களும் , கீழ் மடங்குக் கோணங்களும் 

2 A- ன் கோணத் தகவுகள் 

மேலே பெற்ற ( A + B ) - ன் கோண விகிதங்களில் , A = B எனப் 
பிரதியிடுக. 


: . sin 2 A = 2 sin A cos A 

Cos 2A = cos A - sin A 


= 2 cos A - 1 


= 1-2 sin A 





2 tan A 
tan 2A = 

என்பனவற்றைப் பெறுகிறோம் . 
1- tan A 


கிளை 1 2 cos ? A = 1 + cos A 


கிளை 2 ! sin 2A = 2 sin A cos A 


2 sin , A 
COS A 


cos A 


= 2 tan A cos A 


* 


-- 


2 tan A 
sec AL 


2 tan A 
1 + tan A 


Cos 2A 


cos A - sin A 


cosa A 


(1 


sin A 
Cos A 


= cos " A ( I - tan A ) 


1- tan A 

sec A 


= 


1 - tan A 
1 + tan 


+ cos 2A 
கூட்டுக் கோணங்கள் 

பெருக்கல் வாய்பாடுகள் 193 

1- cos 2A sin 2.1 
கிளை 3 : tan A 

COS 2A 
sin 2A 1 + cos 2A 


... 


- 


இளை 4 : இப்பிரிவில் கண்ட 2A- ன் கோண விகிதங்களின் பலன் 

களில் , 2A- க்குப் பதிலாக A எனப் பிரதியிட்டால் , 


AA A 
sin A = 2 sin 
COS 

2 2 


COS A = cos 


-- 


AAL 
2 


Sin 2 


* 


A 
2 tan 

2 

என வரும் . 
1- tan A /2 


tan A 


-- 


இவ்வாறே கிளை 1 , கிளை 2 , கிளை 3 - ல் பெற்ற பலன்களில் 
2A- க்குப் பதில் A எனப் பிரதியிட்டு , விடைகளை எழுதிக் கொள் , 


4. 3A- ன் கோணத் தகவுகள் ! 
( i ) sin 3A = sin ( 2A + A ) 

= sin 2A cos A + cos 2A sin A 
= 2 sin A cos A + ( 1-2 sin A ) sin A 
= 2 sin A (1- sin A ) + ( 1-2 sin A ) X sin A 
= 3sin A- 4 sinsA 


> 


. sin 3A = 3sin A - 4 sinsA 


- 


( ii ) cos 3A = cos ( 2A + A ) 

cos 2A cos A - sin 2Asin A 
= ( 2 cos A - 1 ) -2 sin A cos A sin A 
= 2 cos 4 - cos A - 2 cos A ( 1 - cos A ) 
= 4 cos3A - 3 cos A 


= 


. cos 3A = 4 cos A- 3 cos A 


( iii ) tan 3A = tan ( 2A + A ) 

tan 2A + tan A 

1 - tan 2A . tanA 
13 


194 


அடிப்படைக் கணிதம் 


= 


2 tan A 

+ tan A 
1 - tan 2A 
2 tan A 

· tan A 
1 - tan A 


= 


2 tan A + tan A ( 1 - tan A ) 

( 1 --tan A) -2 tan A 


3 tan A - tanA 
1-3 tan A 


tan 3A = 


3 tan A - tan : A 

1-3 tan A 


5. திரிகோண முறையில் sin 18 ° , cos 36 ° என்பவற்றின் மதிப்பு 
களைக் கண்டறிதல் . 
8 என்பது 18 ° ஐக் குறிப்பதாகக் கொள்வோமானால் , 

58 = 90 ° ஆகும். 
. 28 = 90 ° -38 ஆகும் . 
: sin 28 = sin ( 90-38 ) 

= cos 3 0 ஆகும் . 


( அதாவது ) 2 sin a cos 0 = 4 coss0 - 3 cos 0 ஆகும் . 


cos 8 cos 18 ° , ஒரு நேர் ராசி எண் 


ஆகவே , cos 8 ஆல் இரு பக்கங்களையும் வகுக்க , 

2 sin 8 = 4 cos8 - 3 எனப் பெறுகிறோம் . 


( அதாவது ) 2 sins 


4 ( 1 - sin 8 ) -3 ஆகும் . 


.. 4 sin t + 2 sin s_1 = 0 
.. sins 

-1 + 15 

4 ) 
18 ° குறுங்கோண மாதலின் , sin 6 ஒரு நேர் ராசி எண்ணாகும் . 

15-1 
ஆகவே , sin 180 

ஆகும் 
4 

= cos 72 


கூட்டுக் கோணங்கள் 


195 


பெருக்கல் வாய்பாடுகள் 


... 


கிளை | 


cos 18 


/10 +2,13 


110 + 2 </ 5 = sin 72 ° 

4 


cos 36 ° = 


15 + 1 

4 


sin 54 


-- 


sin 36 ° = 


M10-2015 

= cos 54 ° 
6 


6. கூட்டல் , பெருக்கல் சூத்திரங்கள் ( Sum and Product 
Formula ) 

பிரிவு 1 , 2 - களில் கண்ட சூத்திரங்களிலிருந்து , பின் வருவன 
வற்றைப் பெறுகிறோம் . 
sin ( A + B ) + sin ( A- B ) = 2 sin A cos B ) 

.( 1 ) 
sin ( A + By - sin ( A- B ) = 2 cos A sin B 

... ( 2 ) 
cos ( A + B ) + cos ( A- B ) = 2 cos A cos B 

... ( 3) 
cos ( A + B) - cos ( A- B ) = - 2 sin A sin B 

... (4 ) 


இச் சூத்திரங்களை இடமிருந்து வலம் நோக்கிப் படிக்குங்கால் , 
சிறுது அமைப்பு வேறுபாடு செய்து நினைவில் வைத்துக் கொள்ள 
வேண்டும் . 


A + B = C , A - B = D எனவும் பிரதியிடுக ! 


C + D 

C - D 
2 யும் , B = யும் ஆகும் . 

2 


இப் பிரதியீடுகளைச் செய்தால் , நாம் கீழ்க் கண்ட சூத்திரங் 
களைப் பெறுகிறோம் . 

C + D C - D 
sinc + sinD = 2sin 
COS 

... 
2 

2 


-- 


열 
C + P 


sinc - sin ) 


C+ D C - D 
= 2cos sin 
2 

2 


... II 


ços fu cos D 


C + D C- D 
2cos 

COS 
21 

2 


... III 


196 


அடிப்படைக் கணித 


தம் 


cos ( -cosD = -2sin C + p sin >> 


அதாவது cos C - cos D 


2 sin 


C + D D - C 

sin 
2 

21 


... IV 


ஆனால் , அவற்றை வலமிருந்து இடம் நோக்கிப் படிக்கையில் , 
அவையுள்ளவாறே கொண்டு படிக்கவும் , 


2 sin A cosB = 


sin ( A + B ) + sin ( B - B ) 


" .. ( 1 ) 


2 cos A sinB = sin A + B ) - sin (A- B ) 
2 cos A cosB = cos ( A + B ) + cos ( A - B ) 


... (3 ) 


2 sinA sinB = cos ( A - B ) -cos ( A + B ) 


... ( 4 ) 


7. விளக்க மாதிரிகள் 

sin 381 
மாதிரி 1 . sin 

என நிறுவுக , 

1 + 2 cos 28 
இதைக் கொண்டு , sin 15 ° -ன் மதிப்பைக் கண்டறிக . 


= 


வலப்பக்கம் 


sin a 
1 + 2cos 20 


= 


3 sin : - 4 sine 
1 + 2 ( 1-2 sin 82 ) 


3 sin - 4 sinse 

3-4 sin 


sin 6 ( 3-4 sin 8 ) 

( 3 - 4 sine) 


= sina 


இடப்பக்கம் 


இப் பலனில் , 8 = 15 ° என்றிடுக , 


அப்பொழுது , sin 15 ° = 


sin 450 
1 + 2cos30 " 


1/12 
1 + 2 (43 


) 


| 2 ) 


1 
12( 1/ 3 + 1 ) 


13-1 
242 


கூட்டுக் கோணங்கள் 


பெருக்கல் வாய்பாடுகள் 


... 


197 


மாதிரி 2. அட்டவணையைப் பயன்படுத்தாமல் , 

sin78 ° - sin18 ° + cos 132 ° = 0 என நிரூபி,. 


. 


இடப்பக்கம் = sin78 ° - sin 18 ° + cos 132 • 


78° + 18° 78 ° - 180 
= 2cos 

sin 
2 

2 

+ cos 132° | 


= 2 cos 48 ° sin 30° + cos ( 180 ° - 48 ° ) 


= 2 cos 48 ° sin 30° -cos 48 ° 


= cos 48 ° -cos 48 ° = 0 [ 2sin 30 ° = 2x } = 1 ] 


மாதிரி 3. A + B + C = 180 ° ஆனால் , 

AAL 
sin A + sinB + sin C = 4cos 

2 


B 


쓸 


COS 


} 


COS 


என நிறுவுக . 


2 


இடப்பக்கம் 


sinA + sinB + sinc 

A + B A - B 
2sin 
2 

2 


COS 


+ sin s 


COS 


பல 


A + B + C = 180 ° ; 


A + B + C 

2 


90 ° : . 


A + B 

2 . 


C 
90 ° _ 

2 


... sin 


= sin ( 90 - C / 2 ) 


= cos C | 2 


A - B 
.. இடப்பக்கம் = 2 cos C / 2 cos +2 sin C / 2 cos C / 2 

5 


A - B 
= 2 cosCl 2 | cos + sin CI2 

2 


A - B A + B ] 
= 2 cos CI2 | cos + cos 

2 

2 


zos" 


B 


A 
2 cos C /2 • 2 cos COS 

2 


= 4 cos 4 cos + 60s S 


198 


அடிப்படைக் கணிதம் 


1 


பயிற்சி 4-1 . 


( A + B ) - ன் தகவுகள் 

15 

12 
1. sin a = 

cos B எனின் , sin ( e + F ) , 

13 
tan ( a + s ) என்பவற்றை மதிப்பிடுக . 

220 
விடை ! 

221 


17 , 


, 


220 
21 ) 


2. A + B = 45 ° ஆனால் , ( 1 + tan A ) ( 1 + tan B) = 2 என 

நிறுவுக , 


tan 


B 


5 
3. tan a = 

6 
காட்டுக . 


1 
11 


என்றால் , 4 + 6 = " எனக் 


4. cos (45 ° - A ) cos (45 ° -B) - sin ( 45 ° - A ) sin ( 45 ° - B ) 

= sin ( A + B ) என நிரூபி . 


5. A , B, C குறுங்கோணங்களாகவும் , tan A 


, 


1 
2 


tan B = 


4 , 


tan C = 

= 


5 


1 

-ம் ஆனால் , A + B + C 
8 


T 


4 


எனக் காட்டுக , 


6. sin ( A + B + C ), cos ( A + B + C ) , tan ( A + B + C ) ஆகிய 

வற்றின் விரிவைக் காண்க . 


7. A + B + C = 180 ° ஆகுமிடத்து பின் வருவனவற்றை 

நிரூபிக்க : 
(( i ) tan A + tan B + tan C = tan A tan B tan C 


(ii ) tan2 A + tan2 B + tan 2C = tan 2A tan 2B tan 2C 


( iii ) tan 


A 
2 . 


tan 


B 
21 


tan 


Atan S 
A =1 


+ tan 


பே 


tan 


1 . 


* 


கூட்டுக் கோணங்கள் 


பெருக்கல் வாய்பாடுகள் 


199 


... 


+ .. 


( iv } cot 


A + dot , + cot > 

cot foot ,을 


A 


-- 


cot2 


பயிற்சி 4-2 . 


[ 24 , 4, 


3 A-ன் தகவுகள் ] 


1 . 


COS & = 


4 - ம் , குறுங்கோணமும் ஆனால் , 


a 


tan = cos 2 a , sin 3 a ஆகியவற்றின் மதிப்பை 

2 
அறிக . 

( விடை : ; 23 ! 111 ] 


1- cOS 2 A 
2. tan A 

என நிறுவுக . 

sin 2A 
இதை யொட்டி , tan 221 ° , tan 73 ° -ன் மதிப்புகளைக் 
காண்க . 


எனக் 


A 

4t 
3. tan = 1 ஆனால் , sin A + tan A = 
2 

1-14 
காட்டுக . 


4. cos 20 , sin 20- க்களை tan ) வைச் சார்த்திக் கூறுக . 

3 + cos 40 
பின் 

= } (tan 8 + cot : 8 ) என நிறுவுக . 
1- cos 40 


5 . 


+ - cos 20+ sin 20 
1+ cos 20 + sin 20 


= 


tan 0 எனக் காட்டுக . 


6. 4 ( coss 20 ° + coss 40 ° ) = 3 ( cos 20 ° + cos 40 ) எனக் 

காட்டுக . 


7. A ஆனது ஒரு குறுங் கோணமானால் , 

A N1 + tan A - I 
tan 

எனக் காட்டுக ! இதிலிருந்து 
2 

tan A 
tan 22 } -ன் மதிப்பையறிக. 


-- 


tan 3A tan 2A tan A எனக் 


8. tan 3A - tan2 A- tanA = 

காண்க . 


200 


அடிப்படைக் கணிதம் 


பயிற்சி 4-3. 
[ 18 ° , 36 ° -களின் தகவுகள் ) 

1. 4 sin 18 ° cos 36 ° = 1 எனக் காட்டுக . 


2. cos " 36 + sin 18 ° - ன் மதிப்பை அறிக . 


( விடை : 314 ) 


3. sec 72 ° -sec 36 ° -ன் மதிப்பை அறிக . 


[ விடை 1 2 ] 


4. sin 36 ° sin 72 ° sin 108° sin 144 ° = | எனக் காட்டுக . 


பயிற்சி 4-4 . 


[ A- B ) - ன் தகவுகள் 
sin ( A- B ) 

sin ( B - C ) 
1 . 

+ 
cos A cos B cos B cos C 
எனக் காட்டுக . 


+ 


sin ( C - A ) | 
cos C cos A 


0 


2. I cos A sin ( B - C ) = 0 எனக் காட்டுக . 


3 . 


tan A 


* 


18 ) 
17 - 


1 
tan B = 


35 எனில் , A - B = 45 ° என நிரூபி . 


4. cot ( A + 15 ° ) -tan ( A - 15 % ) ; 


4 cos 2 A 
2 sin 2A + I 

என நிரூபி . 


5. நிரூபிக்க : 

( i ) sin 20 ° sin 40 ° sin 60 ° sin 80 ° = r * 
(ii ) cos 20° cos.40 ° cos 60 ° cos 80° TË 
(iii ) sin a sin (60 ° - a ) sin ( 60 ° + u ) = 1 sin 3 & . 


பயிற்சி 4-5 . 
கூட்டல் பெருக்கல் சூத்திரங்கள் 

sin A + sin 3 A + sin 5A + sin 7A 
1 . 

cos A + cos 3 A + cos 5A + cos7a = tan 4 A என நிரூபி . 


2. cos 12° -cos 24 ° - cos 48 ° + cos 60 ° + cos 84 ° = 0 எனக் 

காட்டுக . 


3. cos 12 ° + cos 84 ° + cos 132 ° + cos 156 ° = -1 என நிரூபி .. 


கூட்டுக் கோணங்கள் 


பெருக்கல் வாய்பாடுகள் 


201 


4. cos : 76 ° + cos : 16 ° - cos 76 ° cos 16 ° = எனக் காட்டுகள் 


5 . 


+ sin 


30 110 

sin 
2 2 


sin 20 sin 50 எனக் 


8 70 
sin sin 

2 21 
காட்டுக . 


- 


6. sin a + sin 


( 


( a + 3 


27 ) 


+ sin 


( 


a + sin 


4 . 
3 


= 0 என 


நிறுவுக . 


4 


7. A + B + C = 180 ? ஆனால் , 

B C 
cos A + cos B + cos C = 1 + sin sin sin 

2 
என நிறுவுக . 
( ii } sin 2A + sin 2B + sin 20 = 4 sin A sin B sin c 

என நிறுவுக . 


* 


8. A + B + ( = 180 ° ஆனால் , 
( i ) sin A + sin B + sin C = 2 + 2 cos A cos B cos C 

எனக் காட்டுக . 
( ii ) cos A + cos B + cos C = 1-2 cos B cos C எனக் 

காட்டுக . 


5. கலப் பெண்கள் 

( Complex Numbers ) 


1. மெய்யெண்கள் ( Real numbers ) 

இயற்கணித வளர்ச்சியில் , எண்ணினத்தை விரிவு படுத்திக் 
கொண்டே செல்லவேண்டிய அவசியம் ஏற்பட்டது . 


ஆதி காலத்தில் நேர் முழு எண் முறையில் தொடங்கி , பிறகுத் 
தேவைக்கேற்ப எதிர் முழு எண்கள் , நேர் பின்னங்கள் , எதிர் பின் 
னங்கள் - அதாவது விகிதமுறு எண்கள் ( Rational numbers ) 
என்றும் , மேலும் விகிதமுறா எண்கள் ( Irrational numbers ) 
என்றும் எண் பிரிவுகள் தோன்றலாயின . 


இவை யாவும் மெய்யெண்கள் ( Real numbers ) எனப்படும் . 


2. கற்பனை எண்கள் (Imaginary numbers ) 

இப்போது x + 1 = 0 என்ற சமன்பாட்டைத் தீர்வு காண 
முற்படுவோம் . 


x + 1 = 0 ஆதலால் , 
x = -1 ஆகும் . 


எந்த எண்ணைத் தன்னாலேயே பெருக்கினால் , - 1 வரும் என்பது 
கேள்வியாகும் . 


இனி , எந்த மெய்யெண்ணையும் தன்னாலேயே பெருக்கினால் , 
--1 என்ற விடை வராது . ஆகவே . மெய்யெண்களைக் கொண்டு , 
இச் சமன்பாட்டைத் தீர்வு காண இயலாது . 


கலப்பெண்கள் 


203 


இச் சமன் பாட்டைத் தீர்வு காண -1 = 2 எனக் கொள் 
வோம் . 


ஆகவே கொடுக்கப்பட்ட சமன்பாடு x = -1 - i என்றாகும் 


. x = + i ஆகும் . 


அதாவது , கொடுக்கப்பட்ட சமன்பாட்டைத் தீர்வு காண , 


t = -- 1 என்ற நிபந்தனைக்குட்பட்ட i என்ற ஓர் எண்ணை 
அதாவது 1 -1 என்ற எண்ணை ஏற்படுத்திக் கொண்டிருக் 
கிறோம் . 


- 


f என்பது ஒரு கற்பனை எண்ணாகும் . ஏனெனில் , இந்தக் குறி 
பெற்ற மெய்யெண்ணையும் இரு படிக்கு உயர்த்தினாலும் , நமக்கு 
நேர் எண் மதிப்பே கிடைக்கும் . ஆனால் = -1 ஓர் எதிர் எண்ணா 
கிறது . ஆகவே , i என்பது மெய் எண் வகையிலிருந்து வேறு 
பட்டது . 1 ஐ ஒரு கற்பனை எண் எனக் கூறுகிறோம் . 


3. ஆனது இயற்கணித விதிகளுக்கு உட்பட்டது . 

i = v - 1 ஆகையால் , 


i = - 1 ; is = ixi = -1xi = -1; 


i* = i xi = ( - 1 ) ( -1 ) = - 1 


4. கலப் பெண் ( Complex Number ) 

மெய் எண் இனமும் , கற்பனை எண் இனமும் சேர்ந்து இயற் 
கணிதத்தில் மாபெரும் எண் இனமாகிய கலப்பெண் இனத்தை 
உருவாக்குகின்றன . 


a- ம் , b- ம் மெய்யெண்களானால் a + ib ஒரு கலப்பெண்ணின் 
{ complex number ) வடிவமாகும் . 


கலப்பெண்ணில் , மெய்யெண்ணும் , கற்பனை எண்ணும் அடங்கி 
யுள்ளது . 


b = 0 ஆனால் , நமக்கு மெய்யெண்கள் கிடைக்கும் . 


a = 0 ஆனால் , நமக்குக் கற்பனை எண்கள் கிடைக்கும் . 


i 


204 


அடிப்படைக் கணிதம் 


வரை க்கணித முறையில் கலப் பெண்ணை குறிப்பது 
(Geometrical representation of a Complex number ) 
மெய்யெண்களைக் குறிப்பதற்கு ஒரு நேர் கோடே போதும் . 

XOX என்ற ஒரு நேர் கோட்டில் , 0 என்ற ஆதியும் ஒரு 
அலகும் தேர்ந்தெடுத்துக் கொண்டால் , நேர் ராசி முழு எண்கள் , 
எதிர் ராசி முழு எண்கள் , நேர் பின்னங்கள் , எதிர் பின்னங்கள் 
ஆகிய விகித முறு எண்களையும் , மற்றும் விகித முறா எண்களையும் 
அதாவது , எல்லா மெய்யெண்களையும் இக் கோட்டில் குறிக்க 


லாம் . 


ஆகவே , ஒரு நேர் கோட்டிலுள்ள புள்ளிகள் எல்லா மெய் 
யெண்களையும் குறிக்கும் . 

ஆனால் , ஒரு தளத்தில் எண்ணிலாப் புள்ளிகள் உள்ளன . 
இவை யாவும் கலப்பெண்களைக் ( complex numbers ) குறிக்கும் . 


இது எவ்வாறு என இப்பொழுது காண்போம் . 


ஆர்கண்ட் வரைபடம் ( Argand s Diagram ) 

சமதளத்தில் X OX , Y OY என இரு செங்குத்து அச்சுகளை 
எடுத்துக் கொள்வோம் . 

Y 


3 


e 


x 


O 


M X 
ஆர்கண்ட் வரை படம் 

படம் 20 


P என்பது தளத்தில் ஏதேனும் ஒரு புள்ளியாகுக . 


P-யிலிருந்து X அச்சிற்கு OM என்ற செங்குத்துக் கோட்டை 
வரைக . 


OM , MP என்பவற்றின் அளவுகள் x , y. ஆனால் , 0 என்னும் 
புள்ளியின் ஆயக் கூறுகள் ( co - ordinates ) ( x , y ) என்றாகும் , 


கலப்பெண்கள் 


205 


P என்ற புள்ளி ( x + y ) என்ற கலப்பெண்ணைக் குறிப்பதாகக் 
கொள்ளலாம் . 


P ஐத் தளத்தில் ஒரு புள்ளியாகக் கருதினால் , ( x , y ) என்பன 
அப் புள்ளியின் கூறுகளாகும் . 


P ஓர் எண்ணைக் குறிப்பிட்டால் , அந்த எண் + iy என 
வாகும் , 


இவ்வாறு தளத்திலுள்ள புள்ளிகளைக் கலப்பெண்களாகக் 
குறிக்கும் முறை ஸ்விட்சர்லாந்தைச் சேர்ந்த ஆர்கண்ட் என்ற 
கணித விற்பன்னரால் முதன் முறையாக மேற்கொள்ளப்பட்டது . 


இதற்கு ஆர்க்கண்ட் வரைபட முறை எனப் பெயர் . x + iy என்ற 
எண்ணைச் சுருக்கமாக 2 எனக் குறிப்பிடலாம் , 


y = 0 ஆனால் , 2 என்பது மெய்யெண்ணைக் குறிக்கும் . 
x = 0 ஆனால் , Z என்பது ஒரு கற்பனை எண்ணைக் குறிக்கும் . 


எல்லா மெய்யெண்களும் X அச்சில் இடம் பெறும் , எடுத்துக் 
காட்டாக , 1 + 0 என்ற கலப்பெண் 1 என்னும் மெய்யெண்ணைக் 
குறிக்கும் . -2 + 01 என்ற கலப்பெண் -2 என்ற மெய்யெண்ணைக் 
குறிக்கும் , 


0 + 11 என்ற கலப்பெண் , y அச்சில் இடம் பெறும் ; ஏனெனில் 
இது ( 0 , 1 ) என்ற புள்ளியைக் குறிப்பதால் , இதேபோல் , 0 + -2i, 
0-31 ...... என்பன 21 , - 31 என்ற கற்பனை எண்களைக் குறிக்கும் , 


ஆகவே , y அச்சு கற்பனை எண்களை மட்டும் குறிக்கப் பயன் 
படுகிறது . 


x , y அச்சுகளைக் கொண்ட முழு தளமும் கலப் பெண்களைக் 
குறிக்கப் பயன்படுகிறது . 


7. ஒரு கலப் பெண்ணின் எண் அனவும் , வீச்சும் ( Modulus and 
Amplitude of a complex number ) 

X OX என்ற கோட்டில் M என்ற ஒரு புள்ளி இருந்தால் , 
அதன் எண் அளவு OM- ன் நீளத்தால் குறிக்கப்படும் . 


அதேபோல் , 2 என்ற கலப் பெண்ணின் எண் அளவை OP 
என்னும் நீளத்தால் அறியலாம் , 


206 


அடிப்படைக் கணிதம் 


OP- ன் நீளம் 2 - ன் எண் அளவு ( modulus ) என்று சொல்லப் 
படுகிறது . ஆகவே P , ( x + iy ) ஒரு கலப் பெண்ணைக் குறித்தால் , 


OP = + Nx + y * ஆதலால் , 


இதை | z | = | x + iy! = OP = 1 = + / x + y எனக் குறியிட்டு 
விளக்குகின்றோம் . 


இந்த எண் அளவிற்கு கூட்டல் குறிதான் கொள்ளவேண்டும் . 


OP என்பது OX-உடன் 8 என்ற கோணம் உண்டாக்கினால் 
சி என்பது கலப்பெண் z- ன் வீச்சம் ( amplitude) என்று வரையறுக் 
கப்படுகிறது . 


படத்திலிருந்து , r cos = x ; r sin 8 = y எனப் பெறுகிறோம் 


x 


. 


X 


y 

sins 
ஆகவே , cos 0 = 
Nx + y | 

Nx + y 
எனவே , 6 - வை நிர்ணயிக்க , - -க்கும் + -க்கும் இடையேயுள்ள 
எந்தக் கோணம் சி ஆனது cos 8 = 

sing 

y 
Nx + y 

Nx + y 
என்ற இரு சமன் பாடுகளுக்கும் பொருத்தமாக இருக்கிறதோ, அது 
தான் x +-iy- ன் வீச்சத்தினுடைய முதல் மதிப்பு ( Principal value ) 
எனப்படும் . 


- 


8 . ஒரு கலப் பெண்ணை அதன் எண்ணளவு , வீச்சம் இவற்றின் 
மூலம் விவரித்தல் . 
கொடுக்கப்பட்ட கலப் பெண் , z = x + iy என்க . 


அதன் எண்ணளவு ( modulus) 

என்றும் , 

வீச்சம் 
8 என்றும் இருப்பின் , படத்திலிருந்து x = r cose , y = r sin 8 எனப் 
பெறுகிறோம் , 


ஃ . x + iy 


= r cos I + ir sini 


= r (cos I + i sin a ) 


9. -1 - iN3 என்னும் எண்ணை அதன் எண்ணளவு , வீச்சம் இவை 
களின் மூலம் விவரிக்க : 


-1- 3i = x + iy = 1 ( cos 0 + 1 sin d ) என்க , 


கலப்பெண்கள் 


207 


cost = -1 


r sin t = - < / 3 
: r " = 1 + 3 / 4 


ஃ r = 2 


cos O 


* ; sine 


13 


2 


இதை யொட்டி , சி மூன்றாவது கால் வட்டத்தில் இடம்பெறும் 

21 

என்பது முதல் மதிப்பாகும் . 
3 


- 


- 


குறிப்பு : ச - வை நிர்ணயிக்க , - -க்கும் + -க்கும் இடையே 

47 
யுள்ள கோணத்தைக் கொள்ள வேண்டுமாதலால் , = 

3 
-2 
கொள்ளாமல் 

என்று கொண்டோம் . 
3 


என்று 


-1 -N31 

= 2 


2 (cas ( ? ) + 1 5in ( 3 ]] 


.. 


இதன் பொது வடிவம் , 


-1- / 11 - 2 ( cos(2# r= "" ); 


+ i sin ( 211 


7]] 


10. இணை கலப் பெண்கள் ( Conjugate Complex Numbers ) 

z = x + iy என்ற கலப்பெண் P ஆல் குறிக்கப்படட்டும் . மெய் 
எண் அச்சில் , P- ன் பிரதி பலிப்பு ( reflection ) P எனில் , P ஐக் 
குறிக்கும் கலப் பெண் 2 - ன் இணைக் கலப்பெண் எனப்படும் . P 
என்னும் புள்ளி x --- iy என்னும் கலப் பெண்ணைக் குறிக்கிறது . 


குறிப்பு : ஒரு கலப் பெண்னையும் , அதன் இணை கலப் 
பெண்ணையும் பெருக்கி வரும் பலன் ஒரு மெய்யெண்ணாகும் . 
( x + iy ) ( x - fy ) 

x + y ) 


- 


11 . இரு கலப் பெண்கள் 

சமமானால் , அவற்றின் மெய்யெண் 
பாகங்களும் , கற்பனை எண் பாகங்களும் தனித்தனியே சமமாகும் , 
x + iy = x + y என்க . 

i ( y - y ) = - i( y - y ) 


- 


| 


208 


அடிப்படைக் கணிதம் 


. [ x - x ) " i ( y - y ) = - ( y - y ) 
. ( x -- x + ( y - y ); = 0 


( அதாவது ) இரு நிறை வர்க்கங்களின் கூட்டுத் தொகை 
பூச்சியமாகும் , இது சாத்தியமாவதற்கு , ஒவ்வொரு வர்க்கமும் 
தனித்தனியே பூச்சியமாக வேண்டும் . 

x ; y = y ஆகும் . 


K 


12 . 


கலப் 


மெய்யெண்களை வரிசைப் படுத்தலாம் . ஆனால் 
பெண்களில் வரிசைக் கிரமம் கிடையாது . ஏதேனும் இரு கலப் 
பெண்கள் ஒன்றற்கொன்று சமமாகவோ அல்லது சமனில்லாமலோ 
இருக்கக் கூடுமே தவிர அவற்றைப் பெரிது , சிறிது என வரிசைப் 
படுத்த இயலாது . 


13. 2 , 7 , என்னும் இரு கலப் பெண்களின் கூடுதல் 

z , = x , + i , y ,, z , = x , + iy , எனக் கொள்க . 
..z + z , = x + iy + x, + iy , = (x +3 ) + i ( y + y ) ஆகும் . 


14. z , z என்னும் இரு கலப் பெண்களின் கூடுதலை ஆர்கண்ட் 
தளத்தில் குறிக்க ( Geometrical representation of the sum 
of two complex numbers ) 

P. Q என்ற புள்ளிகள் முறையே , 2 , = x + iy1, 2 , x , y , என்ற 
கலப் பெண்களை ஆர்கண்ட் தளத்தில் குறிக்கட்டும் . 


Y 


R + 2 


32 


P 
3 


S 


X 


ON 


ML 


X 


படம் 21 


0 ஆதியானால் , 0P , OQ ஐப் பக்கங்களாகக் கொண்ட OPRO 
என்னும் இணைகரத்தைப் பூர்த்தி செய் , 


கலப்பெண்கள் 


209 


இப்பொழுது R என்னும் புள்ளி 2 , + 7 - ஐக் குறிக்கும் . 
நிரூபணம் : 


P , Q , R என்பவற்றிலிருந்து மெய் அச்சாகிய OX- க்கு PM 
QN , RL என்னும் செங்குத்துக் கோடுகள் வரைக . மேலும் 
P- யிலிருந்து RL- க்கு PL என்னும் செங்குத்துக் கோடு வரைக . 


இப்பொழுது , ONQ, PSR 

என்ற 

முக்கோணங்களில் , 
00 = PR ; அன்றியும் 00 - ம் PR- ம் இணை கோடுகள் 


ON- வும் PS- ம் இணையாக உள்ளன . 


மேலும் , QN- ம் RS- ம் இணையாகும் . 


ஃ . ON 


- 


- 


ஆகவே A ONQ = A PSR 

PS ; NQ SR 
. OL = OM + ML 

OM + PS 
OM + ON 


3 + 32 
LR = LS + SR = MP + NQ = yi + y , 
எனவே R என்னும் புள்ளியின் கூறுகள் x + xy . yr + y , ஆகும் . 


R என்னும் புள்ளி x, xx, + i ( y + y , ) என்னும் எண்ணைக் 
குறிக்கின்றது . 


( அதாவது ) ( x+ iy; ) + ( x , + iya ) ( அதாவது ) z + z, ஐக் 
குறிக்கிறது . 

ஆகையால் 24 , 2 , என்ற இரு கலப்பெண்களை P , Q என்னும் 
புள்ளிகள் குறித்தால் , z , + z , ஐக் குறிக்கும் புள்ளி R ஆனது OP , 
00 ஐ அடுத்துள்ள பக்கங்களாகக் கொண்ட இணைகரத்தினுடைய 
O வழியே செல்லும் மூலை விட்டத்தின் முனைப் புள்ளியாகும் . 


குறிப்பு 1 ஒரு முக்கோணத்தில் ஏதேனும் ஒரு பக்கம் மற்ற 
இரு பக்கங்களின் கூடு தலைவிட அதிகமாய் இருக்க முடியாது . 
ஆகையால் , முக்கோணம் OPR லிருந்து , 

OR < QP + PR 


14 


210 


அடிப்படைக் கணிதம் 


அதாவது OR < 0P + 00 [ :: PR = 00 ] 

z , + z , ஐ R குறிப்பதால் , OR = ] z , + z, ) ஆகும் . 
மேலும் OP = \ z , ] ; 00 = \ z, | ஆகும் . 
ஃ | z + z ,| S | z " | + | z, | 


இங்கு , ZXOP = ZXO ) ஆனால் மட்டும் , 
( அதாவது ) வீச்சம் z = வீச்சம் 2 , ஆனால் மட்டும் ,, 

| z , + z ,| = | z , I + | z , | என்ற தொடர்பு பொருந்தும் 
எனக் கவனத்தில் கொள்ள வேண்டும் . 


| 


15. z ,, 2, என்னும் இரு கலப் பெண்களின் வித்தியாசம் . 

z , = x + iy , ; z , = x , + fy , ஆனால் , 
zi - z , = ( x , + iy , ) - ( x , + iy , ) 

( x - x) + i ( y - y , ) 


16. z,, Z , என்னும் இரு கலப் பெண்களின் வித்தியாசத்தை 

ஆர்கண்ட் களத்தில் குறிக்க . 
P , Q என்ற புள்ளிகள் முறையே 2 ,, z , வைக் குறிக்கட்டும் . 
Q0 வை , 0Q ! = 0Q ஆகும்படி நீட்டுக . எனின் Q என்னும் 


11 
12 


„Pz1 


X 


X 


R -32 


Q - 32 


Y 

படம் 22 
புள்ளி , --7 , ஐக் குறிக்கும் . R என்னும் புள்ளியை OPR Q ஓர் 
இணைகரமாக இருக்கும்படி எடுத்துக் கொள் , 


கலப்பெண்கள் 


211 


9 


P ஆனது 2 , ஐயும் , ( ஆனது - 2 , ஐயும் குறிப்பதால் , 

R ஆனது z , + ( - z , ) ( அதாவது ) 2 , -2 , ஐக் குறிக்கும் . 


குறிப்பு 11 
ZXOR 


| z ; -z , | = OR ஆகும் ; ( z , -z,) - ன் வீச்சம் 


குறிப்பு 21 QP = OR = | z , -z , I ( அதாவது ) Q , P என்ற 
புள்ளிகள் இடையேயுள்ள தூரம் = | zy - z , | 


குறிப்பு 3 : ஒரு முக்கோணத்தின் ஏதேனும் ஒரு பக்கம் மற்ற 
இரு பக்கங்களிள் வித்தியாசத்தை விடக் குறைவாய் இருக்க 
முடியாது . 


ஆகையால் முக்கோணம் 0Q R லிருந்து OR > Q R 


00 


( அதாவது ) | z , -z , | > | z , | * | z , | 


17. ( i ) z ,, 2 , என்னும் இரு கலப்பெண்களின் பெருக்கல் பலன் . 

z , = x + iy, ; z , = x , + iy , ஆனால் , 


21 , 2 , = 


( x , + iy ) ( x , = iy , ) 


x.x , + ix , y, + ixgy, + i y , y, 
(x.x, - y4ys ) + i ( x , y , + xpy ; ) 


( ii ) இதையே எண்ணளவு , வீச்சு முறையில் காண்போம் . 

2 , = r , ( cose , + isine , ) 
ze = r , ( cose , + f sins , ) என்க . 


. 


- 


z , z , = I , I , ( cos 8 , + i sins , ) ( cose , + i sin , 8 ) 
Ir , ( (cose , cost , - sins , sins . ) + i ( sing , cose , 

+ cos8 , sint ,) ] 
r , r , [ cos ( 0 , + 0 , ) + i sin ( 0 + 0 , ) ] 


) ] 


18. இப்பொழுது கலப் பெண்கள் பெருக்கற் பலனை வரை கணித 

முறைப்படி காண்போம் . 
ஆர்கண்ட் தளத்தில் 24 , 2 , ஐக் குறிக்கும் புள்ளிகளை P , Q 
எனக் கொள்வோம் . 


212 

அடிப்படைக் கணிதம் 
A என்ற புள்ளியை OA = 1 என்று இருக்குமாறு , 0X அச்சில் 
குறித்துக் கொள் . 


OP மீது , OPR என்ற முக்கோணத்தை A0AQ விற்கு நேர் 
வடி வொத்ததாக வரை . 

R3 


Y / 


. 


P31 


Qse 


162 


81 


82 


X 


A (1,0 ) X 


படம் 23 


அப்பொழுது R என்னும் புள்ளி 2 , 2 , என்னும் கலப் பெண்ணைக் 
குறிக்கும் என நிறுவலாம் . 


OR 
ஏனெனில் , 


• OP 


r : A OPR II A 040 ] 


OR 
அதாவது ) 

1.z,| 


- 


1 


R என்னும் புள்ளி z என்னும் கலப் பெண்ணைக் குறித்தால் 
OR = | z | = | z , | | z , - = Ir, 

... ( i ) 
மேலும் , ZXOR = ZXOP + / POR 

ZXOP + ZAOQ 

= 8. + 6 , 
( அதாவது ) 2 - ன் வீச்சம் = z , - ன் வீச்சம் + 2 , -ன் வீச்சம் ( ii ) 


R என்ற புள்ளி , Ir , [ cos ( 0 , +0 , ) + i sin (0 +0 ) ] 
என்ற புள்ளியைக் குறிக்கின்றது . 

( அதாவது ) R என்ற புள்ளி z, Xz, என்ற கலப் பெண்ணைக் 
குறிக்கின்றது . [ பிரிவு 17 ஐக் காண்கக ] . 


கலப்பெண்கள் 


213 


குறிப்பு 1 : இரு கலப் பெண்களின் பெருக்கற் பலனின் 
எண்ணளவு ( modulus ) , அக்கலப் பெண்களின் எண்ணளவுகளின் 
பெருக்கத்திற்குச் கமமாகும் . 


மேலும் இரு கலப் பெண்களின் பெருக்கற் பலனின் வீச்சம் 
அக்கலப் பெண்களின் வீச்சங்களின் கூடுதல் ஆவதைக் காண்கிறோம் 


- 


பட 


குறிப்பு 21 z- ன் வீச்சம் = z • z- ன் வீச்சம் z- ன் வீச்சம் 

+ z- ன் வீச்சம் = 2 ( 2 - ன் வீச்சம் ) 

| 2 • z | | z | | | | z | " 
இம்மாதிரியே , zh- ன் வீசிசம் = n ( z . ன் வீச்சம் ) 

மேலும் | z | | z | | z | .. 


-- 


- 


குறிப்பு 3 ! 2 ,-ன் வீச்சத்தின் குறி . கழித்தல் குறியானால் , 
( அதாவது ) 8 , எதிர் குறியானால் , 0P மீது வரையும் முக்கோணம் 
OPR OP- க்குக் கீழே அமையும் . 


குறிப்பு 41 i என்பதனால் பெருக்கி வரும் பலனை வரைபடத் 
தால் வினக்குதல் 

i யினால் பெருக்கினால் ஒரு செங்குத்துக் கோண அளவு சுழற் 
சியை ஏற்படுத்தும் என நிறுவலாம் . ஏனெனில் , 

. , கலப்பெண் 
Y 
( 0 + 1i ) | B 


A 
x ( 1-0 ) 


A 
( 1 + oi ) X 


O 


Y படம் 24 


ஒன்றை , ( cos 8+ i sind ) - வினால் பெருக்கும் போது , அக் கலப் 
பெண்ணின் வீச்சம் 8 அளவு அதிகரிக்கும் . 


ஆகவே , i = 1 


1(cos ) 


+ 1 - sin 


த ) வினால் ஓர் எண்ணைப் 


214 


அடிப்படைக் கணிதம் 


பெருக்கும் போது . அது , அளவு இடஞ் சுழியாக ஏற்படும் 
சுழற்சியை மேற்கொள்ளும் . 


மெய் அச்சின்மீது 1 ஐக் குறிக்கும் A என்ற புள்ளியை எடுத்துக் 
கொண்டால் , ix1 என்பது , 0A ஐ 90 ° சுழல வைத்து 0Y அச்சில் 
OB என்ற நிலைக்குச் சேர்க்கும் 


இப்பொழுது யினால் மேலும் ஒரு பெருக்கல் செய்தால் , 
ixix 1 என்பது , OB ஐ மீண்டும் 90 ° சுழல வைத்து , மறுபடியும் 
X அச்சில் இடப் புறமாக 0A என்ற நிலைக்கு வருமாறு செய்யும் . 
மொத்தத்தில் 0A ஆனது 180 ° சுழற்சி செய்ததாகக் கொள்ளலாம் 


அப்பொழுது 0A ஆனது 0A ஆகிறது அதாவது -0A 
ஆகிறது . 

.. ixi யினால் பெருக்கலும் , -1 ஆல் பெருக்கலும் , ஒரே 
பயனை உண்டாக்குவதாகக் கொள்ளலாம் . 


இதனை 1 = - 1 என எழுதிக் குறிக்கலாம் . 


இப்படி வரை கணித முறைப்படி காணும் விளக்கமும் நாம் 
தொடக்கத்தில் i " = - 1 என்று கொடுத்த வரையறையும் பொருந் 
தியிருப்பதைக் காண்கிறோம் , 


19 , கலப்பெண் வகுத்தல் 
Z = x + iy,, z, = x2 + iv, ஆனால் . 

x . + iyi 
2, x , + iy , 


- 


( x + i y ) ( x, - i y ) 
( x, + 1 y , ) ( x, - iya ) 


x.x , + yya + 1 ( y.x2 - y, x , 

x , + y , 


( ii ) இதையே எண்ணளவு , வீச்சு முறையிலும் காணலாம் 
21 I , ( cos 8 , + sin 8 , ) 

1 , ( cos 0 , + i sin 8.) 


கலப்பெண்கள் 


215 


( cos 0 + sin a ) ( cos 0 , - i sin a ) 
r , ( cos 8 , + isin 8 ,) (cos 8 , - i sin 8 ,) 


1. [ cosa , cos0, + sing , sing , + i ( sins , cose, 

- cos" 8, sins ,) 
cos 0 , + ising, 


- 


r . [ cos (8-0 ) + isin (0- ) ] 

cos d . + sin s 


fs 


/ [ cos (0 - 0 . ) + i sin ( 0 , --0 . ) ] 


3, 


2 . 
20 . -ஐ வரை கணித முறைப்படி காணுதல் 

Z , 
2 , = r , ( cos 8 , + i sin 8. ) , 
2, = r, ( cos0 , + f.sin , 0 ) 


தளத்தில் , 2 , 2 , ஐக் குறிக்கும் புள்ளிகள் P , Q 


ஆர்கண்ட் 
ஆகுக . 


; 


P 


Y / 


Rz 


G2 


Q12 


91 


e2 


X 


A 1,0) 


X 


--- 


Y 


படம் 25 


2 - ன் வீச்சம் . > Z, ன் வீச்சும் , A என்ற புள்ளியை OX 
அச்சில் . OA = 1 இருக்குமாறு குறித்துக் கொள் . 


216 


அடிப்படைக் கணிதம் 


R என்ற புள்ளி OP- க்குக் கீழ் இருக்குமாறும் / QPR என்னும் 
முக்கோணம் A0QA என்னும் முக்கோணத்திற்கு நேர் வடி 
வொத்ததாக இருக்குமாறும் வரைக . 


21 


இனி R என்ற புள்ளி 


என்ற எண்ணைக் குறிக்கும் என 


நிறுவலாம் . 


முக்கோணங்கள் வடிவொத்தமை ஆதலால் , 


OR 


OP 
00 


0A 


0P 


அதாவது OR 


0g 


ஃ | z | 


5 


|zy | 


* 


மேலும் , ZXOR = ZXOP - ZPOR 

ZXOP - Q0A 
= 6. - 0 , 


.. z- ன் வீச்சம் = 0 , -6 , = z , - ன் வீச்சும் -2 , -ன் வீச்சம் 


ஃ 


R குறிக்கும் கலப்பெண் 1 ( cos ( 6 , - 6 , ) + isin 

( 8 , -8 ,) ] 
21 [ பிரிவு 19 ஐப் பார்க்கவும் . ) 

[ 


2, 


21. மாதிரிக் கணக்குகள் 

மாதிரி 1 : ( 2 + 31 ) , (2-31 ) இவற்றின் பெருக்கத்தை வரை 
கணித முறையில் காண்க : 

P ( 2 + 3i ) , Q ( 2-3 i) என்ற புள்ளிகளைக் குறிக்கவும் . A என்ற 
புள்ளி ( 1 , 0 ) என்பதைக் குறிக்கட்டும் , A0AQ . க்கு நேர் வடி 
வொத்தமையாக A OPR ஐ வரைக . 

OA AQ 00 
OP PR OR 


கலப்பெண்கள் 


217 


Y 


P ( 2 + 3i ) 


A 

(1,0 ) 


X 


RX 


(2-31 ) 


படம் 26 


OR = OP- 00 


= 12 + 3i | |2-3|| - 
= / 13 / 13 = 13 


1 + 1 
மாதிரி 2 : வரை கணித முறைப்படி = i என நிறுவுக . 

1 = 1 


= 


P என்ற புள்ளி 1 + i ஐக் குறிக்கட்டும் . Q என்ற புள்ளி 1-1ஐக் 
குறிக்கட்டும் . A என்ற புள்ளி ( 1 , 0 ) ஐக் குறிக்கட்டும் . 
A 00A- க்கு நேர் வடிவொத்த முக்கோணமாக OPR ஐ வரைக . 

OR 0P 
OA 

00 

0P 02 
அதாவது OR 

1 

N2 
மேலும் R- ன் வீச்சம் = 8 , -6 , ஆகும் . 


00 


- 


8 , ஆனது 1 + -ன் வீச்சம் = tan -11 


4 


4 


0 , ஆனது 1-1- ன் வீச்சம் 


tan- ( -1) = - 4 


218 


அடிப்படைக் கணிதம் 


ஃ 04-0 - - - - - - 


அதாவது R என்னும் கலப்பெண்ணின் எண்ணளவு 1 ஆகும் . 
அதன் வீச்சம் = 

2 ஆகும் . 


T 


ஃ . R = 1 


( cos 


2 + isin 

3 ) 


ஆகும் . 


Y 
R 


P (1 + i) 


AA 


X 


X 


Q ( 1- i) 


படம் 27 
ஆகவே , R என்னும் புள்ளி 1 என்னும் கலப்பெண்ணைக் 
குறிக்கும் . 


மாதிரி 3 ! z என்னும் ஒரு கலப்பெண் மாறி கீழ்க்கண்ட 
நிபந்தனைக்குட்பட்டு நகர்ந்தால் அதன் நியமப்பாதை என்ன ? 

Y 


* P 


A 


X 


0 


படம் 28 


( i) | z - il = 3 


TT 


( ii ) வீச்சம் ( z - 2-3i ) 


4 . 


கலப்பெண்கள் 


219 


( i ) படத்தில் A என்ற புள்ளி 1 என்ற கலப் பெண்ணையும் , 
P என்ற புள்ளி 2 என்னும் ஏதேனும் ஒரு கலப்பெண்ணையும் குறிக் 
கட்டும் . 

இவ்வதிகாரம் பிரிவு 16 குறிப்பு ( 2 ) -ன் படி , z - i| = AP ஆகும் . 


இதில் A என்பது நிலையான புள்ளி P ஒரு மாறியைக் குறிக்கும் 
புள்ளி . P நகரும் பொழுது , AP = 3 என்னும் நிபந்தனைக்குட்பட்டு 
இயங்குவதால் , P- ன் நியமப்பாதை ஒரு வட்டமாகும் . இவ் 
வட்டத்தின் மையம் i ஐக் குறிக்கும் A என்னும் புள்ளி . இதன் 
ஆரம் = 3 ஆகும் . 


மறுவழி : z = x + fy எனக் கொள்க . 
|z -1 = 3 ஆகும் 
அதாவது ( x + ly - t| = 3 
அதாவது | x + i ( y - 1 )) = 3 
அதாவது Nx + ( y - 1) = 3 
.. x + ( y - i ) = 32 


இது ( 0 , 1 ) ஐ மையமாகவும் , 3 அலகுகளை ஆரமாகவும் 
கொண்ட ஒரு வட்டமாகும் . 


கின்றது . 


( ii ) படத்தில் , ( 2 + 3 i ) என்ற கலப்பெண்ணை A என்னும் 
புள்ளி குறிக்கட்டும் . 7 என்பது ஒரு கலப்பெண் மாறியைக் குறிக் 

றது . z- ன் நிலை என்னவானாலும் , 2 ஐயும் A ஐயும் சேர்க்கும் 
கோடு X அச்சுடன் " என்ற நிலையான கோணத்தை உண்டாக்க 
வேண்டும் என்பது நிபந்தனை . இந் நிபந்தனைக்குட்பட்டு , 2 இயங்க 
வேண்டுமானால் , அது A வழியாக X அச்சுடன் கோணச் சாய் 

4 
வில் வரையப்படும் கோட்டின் மேல் தான் அமையவேண்டும் . 
ஆகவே , z- ன் நியமப்பாதை மேற்கூறிய நேர்கோடாகும் . 

மறுவழி ! வீச்சம் ( z - 2-3 i ) = 1 


அதாவது வீச்சம் ( x + i y - 2-3i) 


4 


T 


-- 


அதாவது வீச்சம் [ ( x - 2 ) + l ( y - 3 ) ] = 


4 ) 


220 

அடிப்படைக் கணிதம் 
இனி ( x - 2 ) + ! ( y - 3 ) = r ( cos 8 + l sin 8 ) எனின் , 

T cos I = 
| sin a = y - 3 ஆகும் , 


x - 2 , 


y - 3 


tan 6 


x - 2 


Y / 

3 
A 

( 2 + 3i ) 


T 
14 


X 


படம் 29 


Y 


ஆனால் , 3 = 1/4 


T 


y - 3 


... tan 


-- 


4 


x - 2 


= 1 ( அதாவது ) y - 3 = x - 2 ஆகும். 


x - 2 


* . x - y + 1 = 0 ஆகும் . 
.. z- ன் நியமப்பாதை ஒரு நேர் கோடாகும் . 


1 . 


பயிற்சி -5 . 
பின் வருவனவற்றை எண்ணளவு - வீச்சு 

வடிவத்தில் 
எழுதுக . 
(i ) - 3 + 4 (ii )-3-4 1 ( iii ) -f 


( iv )(1 + / Ii)(2:/3+21 (1) 1- 31 


3 (1+ ) 


கலப்பெண்கள் 


221 


5r 
[ விடை : ( i ) 2 cos ; (ii) 5 cos ( -126 ° 52 ) ; 

6 


4 
3 


/ 2 cos ; 


( ti) cos (- 3 ) ; (iv ) 
(ry 2603 ( - 5 ) ] 


2. 3 + 7i , -5 + 111 , -8-15 i என்ற புள்ளிகள் ஒரு செங் 

கோண முக்கோணத்தை உருவாக்கும் என நிரூபி . 


3. கீழ்க் காணும் எண்களை p + ! q என்ற வடிவில் எழுதுக . 
4 3 

5 ( i - 3 ) 2 ( t - 18 ) 
3 2 (7i - 1) ( 1-1 ) , 

i + 1 

( 1 + i ) 
இந்த எண்களைக் குறிக்கும் புள்ளிகள் ஒரு சதுரத்தின் 
உச்சிகளாகும் என நிறுவுக . 


4. 3 + i , v2 + i / 2 , 1 + i // 3 ஐக் குறிக்கும் புள்ளிகள் 

இரு சமபக்க முக்கோணத்தின் உச்சிகள் என நிறுவுக . 


5. (1 + i) = -4 என நிறுவுக . 


6. ( 1 + 2 i) என்னும் கலப்பெண்ணைக் குறிக்கும் புள்ளியை 

ஆதியைச் சுற்றி 30 ° இடமாகச் சுழற்றினால் , கிடைக்கும் 
புதிய புள்ளியைக் குறிக்கும் கலப்பெண்ணைக் கண்டுபிடி , 


(மடை : " -1+ 1(</3+ } ] 


7. 2 , என்பது ஒரு நிலையான கலப்பெண் . என்பது ஒரு கலப் 

பெண்மாறி . z - z ,| = k எனில் , 2 - ன் . நியமப் பாதை 
யைக் காண்க . 


8. Z , என்பது ஒரு நிலை பான கலப்பெண் z என்பது ஒரு கலப் 

பெண் மாறியாகும். வீச்சம் ( z - z , ) ஒரு மாறிலி 
யானால் , z- ன் நியமப் பாதை என்ன ? 


9 . 


Z 


z - i 

என்பது மெய்யெண் கலவாத கற்பனை எண் 
மட்டுமே யானால் z என்பது ஒரு வட்டத்தில் அமையும் 
எனக் காட்டுக . 


1. z , & , 9 என்ற எண்களில் , முதல் எண் கலப்பெண் 

யாகவும் , மற்ற இரண்டும் நிலையான கலப்பென் 
கவும் இருப்பின் , கீழ்க் கண்ட சமன்பாடுகளுக் 
நியமப் பாதைகள் யாவை ? 
( i ) | z - a / = | z - P | 
( ii ) [ z - al ... ( BI 


2. a , B இரு நிலையான கலப்பெண்களாகவும் , k ஓர் 
யெண்மாறிலியாகவும் , 

| z - al 

k ஆகவும் இருந் 

| z - 9 
P ( z ) - ன் நியமப்பாதை 
( i ) ஒரு வட்டம் ( k + 1 ) 
( ii ) ஒரு நேர் கோடு ( k = 1 ) என நிறுவுக . 


பாகம் III 


நுண் கணிதம் 


( Calculus ) 


. 


1. சார்புகள் , எல்லைகள் , சார்புகளின் 
தொடர்ச்சித் தன்மை , வரைபடங்கள் 

( Functions, Limits , Continuity and Graphs) 


1. தோற்றுவாய் 

நவீன கணிதமானது பெரும்பாலும் நுண் கணிதத்தை அடிப் 
படையாகக் கொண்டே அமைந்துள்ள தெனலாம் . இம் முறை 
யானது விஞ்ஞானம் , பொறியியல் ஆகியவற்றின் பிரிவுகளனைத் 
தினும் பேரளவு பயன்பட்டு நிற்கின்றது . 


இத் தலை சிறந்த பிரிவிற்குச் சுமார் 400 ஆண்டுகட்கு முன்னர் 
தான் அடிகோலப்பட்டது . இதற்கு வித்திட்ட பெருமை ஆங்கில 
நாட்டுப் பெரிய கணித மேதையான சர். ஐசக் நியூட்டன் என்ப 
வரையும் , ஜெர்மனி நாட்டுத் தத்துவ அறிஞரும் , கணித மேதையு 
மான லைப்னிட்ஸ் ( Leibnitz ) என்பவரையும் சாரும் . 


நுண்ணிய மாறுதல்களையும் , அவை மாறும் வீதங்களையும் , 
நுண்ணிய மாறுதல்கள் காரணமாக ஏற்படும் தொகைகளையும் 
கணித்து ஆராய்வதே நுண் கணிதத்தின் நோக்கமாகும் , 


224 


அடிப்படைக் கணிதம் 


2. தொடர்ச்சியான மாறுபாடு ( Continuous variation ) 

ஒரு மாறி ( variable ) என்பது பல்வேறு எண் மதிப்புகளை 
ஏற்கத்தக்கதொரு பரிமாணமாகும் . 


ஒரு பொருளின் வெப்ப நிலை , ஒரு குளத்தில் எறிந்த கல்லால் 
விளையும் சிற்றலையின் பரப்பு , ஆரம்ப நிலையிலிருந்து இயக்க நிலை 
பெற்றதொரு பொருள் சென்ற தூரம் ஆகியவை ஒரு மாறியின் 
தன்மையைப் புலப்படுத்தும் , ஒரு மாறியை x , y , z போன்ற 
எழுத்துகளால் குறிக்கலாம் . 


ஒரு மாறிலி ( constant ) என்னும் நிலை யெண்ணானது எடுத்துக் 
கொண்ட 

விடயத்திற்கு ஏற்றதாகிய நிலையான மதிப்பைப் 
பெறுவதாகும் . 


ஒரு மாறிலியை a . b , c என்ற எழுத்துகளால் குறிப்பது 
வழக்கம் . 


S = ut + zat " என்னுஞ் சமன்பாட்டில் , 3 , 1 என்பன மாறிலி 
களாகும் . u , a , 3 என்பன மாறிகளாகும் . இங்கு மாறிலிப் பரி 
மாணங்கள் இரு வகையாக இருக்கக் காண்கிறோம் . } என்பது 
போன்ற மாறிலியானது எக்காலத்தும் ஒரே மதிப்புடையதாகும் . 
ஆகவே இது தனி மதிப்பெண் ( absolute constant ) எனப்படும் . 
u , a போன்ற மாறிலிகள் எந்தநிலையான மதிப்பையேனும் பெறும் . 
ஒரு குறிப்பிட்ட பிரச்சினையைப் பொறுத்த மட்டில் தான் இந் நிலை 
பொருந்தும் . அத்தகையவை அறிகுறியாகிய அல்லது தற்காலிக 
மான மாறிலிகள் (symbolic or arbitrary constants ) எனக் கருதப் 
படும் . 


ஒரு மாறியானது சாத்தியக் கூறாகப் பெறக் கூடிய மதிப்பு 
களின் மொத்தத் தொகுப்பும் அதனது ‘ வீச்செல்லை ( Range or 
field ) எனக் கருதப்படும் . 
3. சார்புகள் (Functions ) 

அன்றாட வாழ்க்கையிலும் , நமது அனுபவத்திலும் , விஞ் 
ஞானப் பிரச்சினைகளிலும் ஆய்வுக்குரிய எந்தப் பரிமாணமும் பல் 
இராசிகளை அனுசரித்திருக்கவும் , 

அவற்றுள் 
ஒன்றையோ , பலவற்றையோ யொட்டி உண்டாகும் மாறுதல் , 
அம் முழுப் பரிமாணத்திலேயே மாறுதல் செய்வதைக் காண் 
கிறோம் . யாங்ஙனமெனில் ஓரிடத்தின் தட்ப வெப்ப நிலையானது 
அதன் உயரத்தையும் , அட்ச ரேகையையும் , கடலுக்கு அணித் 
தாதல் ஆகியவற்றை அனுசரித்தலையும் அறிகிறோம் . 


வகையான 


ஒரு முக் 


சார்புகள் 


225 


... 


வரைபடங்கள் 


கோணத்தின் பரப்பு அதன் அடிக் கோட்டையும் , குத்துயரத்தை 
யும் பொறுத்துள்ளதாகும் . 


இங்ஙனம் ஒரு பரிமாணவானது பலவேறு பரிமாணங்களைத் 
தழுவியுள்ள நிலைமையைக் கணித மொழியில் சார்பு உறவு ( Func . 
tional Relationship ) அல்லது சார்புத் தொடர்பு என்பர் . 


C = 21 /" என்னுந் தொடர்பைக் கருதுவோம் . 
இங்கு C- ன் மதிப்பு -ன் மதிப்பைப் பொறுத்துள்ளதாகும் . 


நாம் விரும்பியபடி எல்லாம் மதிப்புகளை ஏற்றுக் கொள்ளும் 
ஒரு மாறியானது சார்பில் மாறி அல்லது சாராமாறி (Independent 
variable ) என்றும் , இதன் விளைவாகத் தனக்குத் தக்க மதிப்பை 
பெறும் மாறியானது சார்புடை மாறி ( Dependent variable ) 
எனப்படும் . 


மேற்கூறிய சூத்திரத்தில் 1 ஆனது சார்பிலா மாறியாகவும் , 
C என்பது சார்புடை மாறியாகவும் இருப்பது பற்றி , C ஐ -ன் 
சார்பு எனக் கூறுகின்றோம் . 


இதனை C = f ( r ) எனக் குறியீடு செய்து காட்டுகின்றோம் , 


--- 


C 
இங்ஙனமே , r 

2 

என்று எழுதக் கூடுமாதலால் ஐ C- ன் 
சார்பாகவும் காண்கிறோம் . 


을 


2x * -4x + 1 , 3x - 4 , sin x , cos x போன்றவை x என்னும் 
ஒரு மாறியைப் பொறுத்துள்ள சார்புகளுக்கு எடுத்துக்காட்டுக 
ளாகும் . 


இங்கு ஒரு நாள் பொழுதில் நிகழும் வெப்பநிலை அந் நாளின் 
நேரத்தோடு சம்பந்தப்பட்டிருப்பதனைச் சார்புத் தொடர்பால் 
கூற முடியாது . அதனை வரைபடம் மூலமாகத்தான் குறித்துக் 
காட்ட முடியும் என்பது கவனிக்கத் தக்கதாகும் . 


சார்பின் வரைவிலக்கணம் (Definition of a Function ) 

y ஆனது x- ன் சார்பாக வேண்டுமானால் , x ஆனது தனக்குரிய 
மதிப்புகளின் வீச்சில் (range ) பெறும் எல்லா மதிப்புகளுக்கும் 
ஒத்தனவாகிய நிச்சயமான மதிப்புகளை y பெறத்தக்கதாக இருத்த 
லொன்றே சாலும் . 

15 


. 


226 

அடிப்படைக் கணிதம் 
4. சார்புக் குறியீட்டு முறை ( Functional notation ) 

( i ) ஒரு மாறியை யொட்டிய சார்புகள் 

y ஆனது x- ன் சார்பாகுமானால் , y = f ( x ) என அதைக் 
குறிக்கின்றோம் . 


மாறி x- ன் சார்புகளை , 

f ( x ) , F ( x ) , 4 ( x ), ( x ) .... அல்லது f ( x ), f , ( x ) ...... என்பன 
போன்ற குறியீடுகளால் குறிக்கின்றோம் f , F , P போன்றவை 
சார்பு குறிகளாகக் கருதப்பட வேண்டுமே தவிர , அவை பெருக் 
கும் எண்கள் அல்ல என்பதை அறியவேண்டும் . 


f ( a ) என்பது x = a ஆகுங்கால் f ( x ) - ன் மதிப்பைக் குறிக்கும் 


( ii ) ஒன்றுக்கு மேற்பட்ட மாறிகளைக் கொண்ட சார்புகள் 

Z- ன் மதிப்பானது x , y என்னும் இரண்டு சார்பிலா மாறிகளை 
யொட்டி அமையுமாயின் , 2 ஐ x , y-களின் சார்பெனக் கூறுவோம் , 


இதனை z = f ( x , y ) எனக் குறியீடு செய்வோம் . 


எடுத்துக்காட்டு 

V = } fr h என்னுந் தொடர்பைக் கருதுவோம் . இங்கு 
V ஆனது , r , h என்ற மாறிகளின் மதிப்பைச் சார்ந்திருக்கிறது . 
இதை V = f ( r , h ) என்கிறோம் , 


5 . பல வகைப்பட்ட சார்புகள் 

( 1 ) வெளிப்படைச் சார்புகள் ( Explicit functions ) 

y ஆனது நேர் முகமாக x ஐச் சார்ந்த ஒரு தொடர்பாகக் 
கொடுக்கப்பட்டால் , அது வெளிப்படைச் சார்பு எனப்படும் , 


எடுத்துக்காட்டுகள் 

( i ) y = 2x - x + 3 
(( ii) y = x + cos x 
( ii ) மறைமுகச் சார்புகள் ( Implicit functions ) 


X- க்கும் , y- க்கும் உள்ள தொடர்பானது நேர்முகமாக இல்லா 
மல் , கலப்புற்று நின்றால் , y ஐ x- ன் மறை முகச் சார்பு எனச் 
சொல்லுவோம் , 


சார்புகள் 


227 


... 


... 


வரைபடங்கள் 


எடுத்துக்காட்டு : 


+ 


1 


25 


16 


(iii ) தனிப் பெறுமானச் சார்பு ( Single valued function ) 

x- ன் ஒவ்வொரு மதிப்புக்கும் ஒரே ஒரு மதிப்பு இருப்பின் , 
y ஆனது x- ன் தனிப் பெறுமானச் சார்பு எனப்படும் . எடுத்துக் 
காட்டு : y = 3x - 2 


( iv ) பன் மதிப்புடைச் சார்பு ( Many valued functions ) 

ஆனால் x- ன் ஒவ்வொரு மதிப்புக்கும் , y- க்கு ஒன்றுக்கு மேற் 
பட்ட மதிப்புகள் இருப்பின் , y ஆனது x- ன் பன் மதிப்புடைச் 
சார்பு எனப்படும் . 


எடுத்துக்காட்டு ! x + y = 9 என்ற சமன் பாட்டிலிருந்து 
y = + 1 / 9 - x " என்ற நேர் முகச் சார்பைப் பெற முடிகிறது . 
ஆனால் , குறிப்பிட்ட x- க்கு இரண்டு மதிப்புகள் பெறப்படு 
கின்றன . ஆகவே y ஆனது x- ன் இரு மதிப்புடைச் சார்பாகும் . 


( v ) ஒற்றைச் சார்புகள் : f ( -x ) = - f ( x ) ஆனால் , f ( x ) 
ஒற்றைச் சார்பாகும் . 


எடுத்துக்காட்டுகள் ! sin x , tan x , x + x என்பன . 


( vi ) இரட்டைச் சார்புகள் : f ( - x ) = f ( x ) ஆனால் , f ( x ) 
இரட்டைச் சார்பு எனப்படும் . எடுத்துக்காட்டுகள் : cos x , sec x , 
x + x + 1 என்பன . 


...... 


( vii ) கால வட்டச் சார்புகள் ( Periodic functions ) 

f ( x ) = f ( x + p ) = f ( x + 2p ) ஆனால் , f ( x ) ஆனது 
ஒருகால வட்டச் சார்பாகும் . ஏனெனில் x- ன் மதிப்பு படிப்படி 
யாக p , P , .....என அதிகரிக்கும்போது , சார்பின் மதிப்பு மீண்டும் 
மீண்டும் f ( x )- ன் மதிப்புக்கே திரும்புகிறது . ஆகவே , இஃது ஒரு 
மீளும் சார்பு அல்லது கால வட்டச் சார்பு எனப்படும் . 


எடுத்துக்காட்டு ! sin x என்பது 2 - காலவட்டம் கொண்ட 
சார்பாகும் . 


cos x என்பது 21 காலவட்டம் கொண்ட சார்பாகும் . 


.............. 


மதிப்புகளை 
228 

அடிப்படைக் கணிதம் 
ஏனெனில் , 

sin x = sin ( x + 21 ) = sin ( x + 41 ) .................. 

cos x = cos ( x + 2 ) = cos ( x + 41 ) ........... 
ஆனால் tan x என்பது - காலவட்டம் கொண்ட சார்பாகும் . 
ஏனெனில் , tan x = tan ( x + 1 ] = tan { x + 2r ) = ............ 

( viii ) சார்பின் சார்புகள் ( Function of a function) 

Z = ( y) , y = P ( x ) என்ற முறையில் , ஒரு சார்பின் சார்பை 
வரையறுக்கலாம் . 
எடுத்துக்காட்டு : y = sin 5x 

இங்கு 5x என்பது x- ன் சார்பாகும் ; sin 5x என்பது 5 = x- ன் 
சார்பாகும் , sini 5x என்பது sin 5x- ன் சார்பாகும் . 5x = v ; 
sin 5x = sin y = ! எனவும் கொண்டால் , y = u u = sin y ; y = 5x 
என எழுதலாம் . 
6 . ஒரு மாறியின் எல்லை ( Limit of a variable ) 

x- ன் எண்ணளவை x ( Modulus) எனக் குறிப்போம் . இவ் 
வாறாக | -7 | = 7 ஆகும் . [ 7 / = 7 என்பது தெரிந்ததே . 

( i ) x +/ 
x என்னும் மாறியானது 

1-9, 1-99 , 1-999 ,......... அல்லது 2 • 1 , 2 • 01 , 2 • 001 , 
என்பன போல 2 - க்கு வர வர கிட்டியனவாக விளங்கும் வரிசை 
யான மதிப்புகளைப் பெறுமானால் , அப்பொழுது X ஆனது 2 - ன் 
மதிப்பை நோக்கிச் செல்வதாகக் கூறுகின்றோம் , 

இதனைக் குறியீட்டு முறையில் , 

x - 2 என வரைகின்றோம் . இங்கு 2 ஐ x- ன் எல்லையாகக் 
கொள்கிறோம் . அத்தகைய நிலையில் 1x - 2 | ஆனது இறுதியாக 
மிகக் குறைந்த மதிப்புடையதாகும் . 

(ii ) x - w : x என்னும் மாறியானது வரம்பற்றுப் பெருகும் 
( infinity ) போக்கு அடைவதாகச் சொல்லப்படும் . 

இதனைக் 
குறியீடு செய்யுங்கால் , x + 0 என வரைவோம் , 


........ 


209 


சார்புகள் 


வரைபடங்கள் 


... 


(iii ) x + -o : x என்னும் மாறியானது தொடர்ச்சியான 
எதிர் மதிப்புகளைப் பெற்று , எண் மானத்தைப் பொறுத்த மட்டில் 
அதன் மதிப்பு வர வரப் பெரிதும் அதிகரித்துக் கொண்டே முடி 
வின்றிப் போகுமானால் , x ஆனது - 0 ஐ நோக்கிய போக்குடைய 
தாகுமென்று கூறுவோம் . இதனை x + -0 எனக் குறியிட்டுக் 
காட்டலாம் . 


ல என்பது பற்றி ஒரு குறிப்பு : x - 0 என்று கூறுவதைக் 
கொண்டு , கந்தழி ( infinity ) என்பது 10100 ( கூகூல் Googool ) 
என்னும் மாபெரும் எண்ணாகுமென்று கருதக் கூடாது . கந்தழி 
அல்லது முடிவிலி ஒரு குறிப்பிட்ட எண்ணன்று . சாதாரணமாக 
சமம் என்னும் கருத்தில் கொள்வதுபோல , x = 0 என்று கொண் 
டால் , அச் சமன்பாடு அர்த்த மற்றதாகும் . x + w என்று சொல் 
லுவது x- ன் மதிப்புப் போகப்போக வரையறை படாமல் பெருகிக் 
கொண்டே செல்லுகின்றதென்பதே கருத்தாகும் . அதாவது 
இறுதியாக வரம்பு கடந்து வளர்கின்றது என்பதாகும் . 

( iv ) x + 0 : மாறி x- ன் எண் மதிப்பு , மிகச்சிறியதென நம் 
மால் குறிக்கப்படும் எச் சிறிய நேர் எண்ணுக்கும் குறைவுடைய 
தாக , மாறுபட்டுக் கொண்டே சென்றால் , அது பூச்சியத்தை 
எல்லையாகக் கொண்டு நெருங்குகிறதெனக் கூறுவோம் . இதை 
x - 0 எனக் குறிப்பிடுவோம் . 


7. சார்புகளின் எல்லைகள் ( Limits of Functions ) 

சார்புகளிள் மதிப்புகளில் உண்டாகும் மாறுபாடுகளைக் 
கண்டறிதல் நுண்கணிதத்தின் நோக்கங்களில் ஒன்றாகும் . y ஆனது 
x- ன் சார்பாகுமானால் , x- க்குக் கொடுத்த மதிப்புக்குத்தக y-க்கு 
பொதுவாக ஒரு மதிப்பு அமையும் . எனினும் , x ஆனது ஒரு 
குறிப்பிட்ட மதிப்பைப் பெறுங்காலத்தில் , y ஆனது அர்த்த மற்ற 
தாயும் , யாதொரு நிலையான மதிப்பைப் பெறமாட்டாததாயும் 
போவதுண்டு . அந் நிலைமை பின்வருமாற்றால் புலனாகும் : 


பூச்சியத்தால் வகுத்தல் ! நாம் வகுத்தல் முறையினைப் 
பெருக்கல் முறைக்கு எதிர் நிலையுடையதென வரையறை செய் 

8 
கின்றோம் . அதாவது 

x எனின் , 2Xx = 8 என அமைவ 

2 ) 
தொரு எண் X ஆகுமென்கிறோம் . அதாவது x = 4 . 


இவ்வரையறைப்படி , 


3 
0 


= x எனின் , 


0xx = 3 ஆகும் . 


230 


அடிப்படைக் கணிதம் 


ஆனால் 0Xx எப்பொழுதுமே 0 ஆகும் . 


ஆகவே 3 என்றதோர் எண் இல்லையாதல் பெறப்படும் . 


என்பதோர் 


இவ்வாறே a என்பது பூச்சியமாகாவிடத்து , 

0 
எண் இல்லை என்பது தெளிவு . 


இனி , தொகுதியும் 0 ஆனால் , : 


என்ன 


என் 


பது 


கேள்வி . 


என்பது y எனின் , 0 = yx0 என்னும் நியமத்திற்கு உரியதாக 
0 
y என்பதோர் எண் உளதாதல் வேண்டுமன்றோ ? ஆனால் y பெறும் 
எல்லா முடிவுள்ள மதிப்புகளுக்கும் இச் சமன்பாடு பொருந்து 
வதைக் காண்கிறோம் . 


ஆகவே 


என்பது 


தேரப்பெருததோர் 


(Indeterminate ) 


கணியம் ஆகும் . 


பூச்சியத்தால் 


வகுத்தல் 


ஆதலின் , கணிதத்துறையில் 
அனுமதிக்கப்படுவதில்லை . 


1 


மேற்கூறியவற்றான் , சில சார்புகள் , x பெறும் ) போன்ற 
குறிப்பிட்ட மதிப்பையோ , மதிப்புகளையோயொட்டி யாதொரு 
குறிப்பிட்ட மதிப்பையும் தாம் தர மாட்டாமல் நிற்குமென்து 
நிச்சயமாகின்றது . அந் நிலைகளில் , x ஆனது அக் குறிப்பிட்ட 
மதிப்பை மிக மிக நெருக்கமாக அணுகும்போது , அச் சார்பு 
எத்தகைய போக்கு உடையதாகுமெனக் கண்டறிய நாம் விரும்பு 
கிறோம் . அச் சார்பு அப்பொழுது ஏதேனும் வரையறுத்ததொரு 
மதிப்பெல்லையை அடையக் கூடுமோ எனச் சோதிக்கிறோம் . 


பின்வரும் எடுத்துக்காட்டு இக் கருத்தை விளக்குகின்றது . 
x -9 

என்னும் சார்பைக் கருதுவோம் . 
-3 


x- 


x = 3 ஆகும் மதிப்பைத் தவிர்த்து x பெறும் பிற மதிப்புகளுக் 
கெல்லாம் இச் சார்பு மதிப்பெய்தும் , ஆனால் x = 3 ஆகும் பொழுது , 
அச்சார்பு : என்னும் வடிவைப் பெறும் . இவ் வடிவ நிலையில் அச் 


சார்புகள் 


வரைபடங்கள் 


231 


. 


சார்பு தேரப்படாத மதிப்பினதாக நிற்கும் . ஆகையால் x + 3 
அதாவது x ஆனது 3 - க்கு மிகச் சமீபமான மதிப்பைப் பெற்றுக் 

x - 9 
கொண்டே போகும் போது , x - 3 

என்னும் சார்பின் போக்கை 
ஆராய்வோம் , 

x - 3 ஆக , ( x - 3 ) –0 ஆகும் ; ஆனால் நிச பூச்சியம் ஆகாது . 
ஏனெனில் X- க்கு 3 - க்கு நெருக்கமான மதிப்புகளைக் கொடுக்கி 
றோமே தவிர 3 என்ற மதிப்பைக் கொடுப்பதில்லை . இனி x + ஆகும் 
போது ( x - 3 ) நிச பூச்சியம் ஆகாததால் ( x - 9 ) ஐ - ( x - 3 ) ஆல் 
வகுக்க , 
x - 9 

= x + 3 ஆகும் . ( x + 3 ) 


x - 3 


.. x + 3 ஆகு மிடத்து , x + 3 + 6 ஆகும் . மேலும் X- க்குக் 
கொடுக்கும் மதிப்பைப் போதிய , அளவு 3 ஐக் கிட்டும்படிச் செய் 

x2 - 9 
தால் , --ன் மதிப்பை 6 - லிருந்து எவ்வளவு சிறிய பரிமாணம் 

x -3 
வேறுபட்டிருக்க விரும்புகிறோமோ , அவ்வளவுக்கும் குறைவுறச் 
செய்யலாம் . 
x - 3 ஆகுங்கால் , அச் சார்பின் எல்லை மதிப்பு 6 ஆகும் . 

x2 -9 
குறியீட்டில் , 

= 6 என வடிவுபடுத்தலாம் . 
x - 3 


x-+ 3 


வேறு வழி : 

3 + h என் றிடுக . 
x -- 3 ஆனால் , --0 ஆகும் . 


x2-9 ( 3 + h ) - 9 6h + h 
இப்பொழுது 

= 6 + h . 
x - 3 ( 3 + h ) -4 

h 
{ h பூச்சியத்திற்குச் சமமில்லாததால் , h ஆல் வகுக்க முடிகிறது . ) 
இனி , h + 0 ஆனால் , 6 + h - 6 ஆகும் , 


Lt 
x - 3 


x - 9 

-3 


= 6 ஆகும் . 


X - 3 


மேலும் 

-க்கும் 6 - க்கும் உள்ள வித்தியாசத்தை 
எவ்வளவு குறைந்த மதிப்புடையதாகவும் செய்யலாம் . இதற்கு 
ஏற்றவாறு h ஆனது 0ஐ அணுக வேண்டியது தான் தேவை . 


-232 


அடிப்படைக் கணிதம் 


குறிப்பு 1 : x - 3 என்றால் , x- ன் மதிப்பு 3 ஐ மிக நெருங்கி 
அணுகுகிறது எனப் பொருளாகும் . ஆனால் X ஆனது 3 என்னும் 
மதிப்பைக் கொள்கிறது என்று பொருளல்ல . 


xs - 9 


குறிப்பு 2 1 x = 3 ஆகுமிடத்து 


-ன் மதிப்பு தேரப் 


X - 3 ) 


Lt x - 9 
படாத நிலையிலிருக்கும்பொழுது , x - 3 

-ன் மதிப்பு 

x - 3 
நன்கு வரையறுக்கப்படுகிறது . நுண் கணிதத்தில் இவ்வித எல்லை 
மதிப்புகளைக் கணிப்பது ஒரு முக்கிய அம்சமாகும் . 


= 


* .9 
குறிப்பு 3 ! ) 

; y , = x + 3 என்ற சார்புகள் x 

3 
பெறும் எல்லா மதிப்புகளுச்கும் ஒத்த மதிப்பையே பெறுவன 
வாகும் . எனினும் x = 3 ஆகு மிடத்து y , - ன் மதிப்பு தேரப்படாத 
தாகவும் , y , = 6 ஆகவும் நிற்றலைக் காண்க . x - 3 ஆகும்பொழுது 
y.- ன் எல்லை மதிப்பும் , y , - ன் எல்லை மதிப்பும் 6 ஆகும் . 

x = 3 ஆகும் பொழுது y ,- ன் மதிப்பும் . 6 எல்லை மதிப்பும் 6 ஆகக் 
காண்கிறோம் . 


உடைய 


இவ்வாறான சார்புகள் தொடர்ச்சித் தன்மை 
சார்புகள் எனப்படும் ( Continuous functions ) . இதைப் பின்பு 
விவரமாக ஆராய்வோம் . 


2 . 


Lt 
x- + 0 


* ஐக் காண்க . 


x ஆனது அளவின்றி நேர் முழு எண்கள் ஊடே அதிகரிப்ப 
தாகுக . x அதிகரிக்க , அதிகரிக்கச் சார்பின் மதிப்புக் குறைந்து 
கொண்டே போகிறது . மேலும் சார்பின் மதிப்பைப் பூச்சியத்தி 
லிருந்து எவ்வளவு குறைந்த பட்ச பரிமாண மேனும் வித்தியாசப் 
பட்டிருக்கச் செய்யலாம் . இதற்கு ஏற்றவாறு x- ன் மதிப்பை 
எடுத்துக்கொள்ளலாம் . 


Lt 


1 


ஆகவே , 


= 0 


X 


3. முடிவிலி எல்லைகள் ( Infinite limits ) 

Lt 

1 
( i ) x - 0 - ஐக் காண்க . 


சார்புகள் 


வரைபடங்கள் 


233 


x = 0 ஆகுமிடத்து , சார்பு வரையறுக்கப்படாதது . ஆகவே 
x -- 0 ஆகுமிடத்து , சார்பின் போக்கை அறிவோம் . 


1 
x- ன் மதிப்பைப் போதிய அளவுக்குச் சிறிதாக்க , -ன் 

x | 
மதிப்பை எவ்வளவு பெரிய எண் ஆனாலும் அதை விடப் பெரி 
தாகும்படிச் செய்யலாம் . 


Lt 


1 


இதை x - 0 x 


+ 0 என எழுதுகிறோம் . 


Lt 


1 


( ii ) 


ஐக் காண்க 


. 


x = 0 ஆகும் போது சார்பு விவரணத்திற்கு உட்பட்டதில்லை 
ஆகவே –0 ஆகும்போது சார்பின் போக்கைக் கவனிப்போம் . 
X வரவரச் சிறியதாகி நேர் மதிப்புகளூடே பூச்சியத்தை அணுகு 

1 
மானால் , ஆனது அளவின்றி அதிகரிப்பதாகும் . அந் நிலையில் 
அது எவ்வளவு பெரிதென நம்மால் முற்படக் கருதப்பட்டதோர் 
எண்ணுள்ளதோ , அவ் வெண்ணினும் பெரிதாக விளங்கும் . 


* 


1 


Lt 
நேர் எண்களூடே - 0 ஆகும் போது , 
ஆனால் , எதிர் எண்களூடே x - 0 ஆகும்பொழுது 


Lt 1 
x - 0 

X 


0 ஆகும் . 


ஆகவே மேற் காட்டிய சார்பு ஒரு முடிவான மதிப்பையோ அல்லது 
எல்லையையோ கொண்டிராத சார்புக்கு எடுத்துக்காட்டாகும் . 


எல்லை வரையறை ! Lt f ( x ) = 1 என்பதை விளக்கம் செய்து 


வரையறை காண்போம் . 


* ஆனது a ஐமிக நெருக்கமாக அணுகும்போது f ( x ) ஆனது 
" ஐ அணுகும் என்பது மேற்படி குறியீட்டின் பொருளாகும் . 


மேலும் f ( x ) - க்கும் !-க்கும் உள்ள வேறுபாட்டின் எண்ணளவு 
கொடுக்கப்பட்ட எச்சிறிய எண்ணை விடவும் குறைவாகும்படி 
f ( x ) ஐ 1 நோக்கி அணுகச் செய்யலாம் . இதற்கு ஏற்றவாறு x ஐ 
a நோக்கி அணுகச் செய்ய முடியும் . ( அதாவது ) x- க்கும் ( -க்கும் 


234 

அடிப்படைக் கணிதம் 
உள்ள வேறுபாட்டின் எண்ணளவை வேண்டிய அளவு சிறிதாக்க 
முடியும் . 


மேற்கூறிய கருத்தைக் கணித மொழியில் பின்வருமாறு 
கூறலாம் ! 


E எத்தகைய சிறு எண்ணாயினும் , I f ( x ) -1 | < E என்றா 
கும்படி , | x - a | < 8 ஆக , 8 என்னும் சிறு எண் காண முடியும் 
என்பதே Lt f ( x ) = 1 என்பதன் வரையறை ஆகும் . 


x - d 


குறிப்பு : E ( எப்சிலான் ) 8 ; என்பன கிரேக்க எழுத்துகளாகும் . 


8. தொடருடைச் சார்புகளும் , தொடரிலாச் சார்புகளும் (Conti 

nuous and Discontinuous functions ) 

சார்பொன்றின் வளைவரை தொடர்ச்சியுடையதாக இருப்பின் 
அது தொடருடைச் சார்பு ( Continuous function ) எனவும் , 
தொடர்ச்சியற்றதாக இருப்பின் அது தொடரிலாச் சார்பு (Dis 
continuous function ) எனவும் பெயர் பெறும் , 


தொடருடைச் சார்புகள் : f ( x ) என்னும் சார்பு x = a என்னு 
மிடத்தில் தொடர்ச்சியுள்ளதாகக் காணப்பட்டால் , 


(i ) x = a ஆனால் , f ( x ) - க்கு ஒரு முடிவுள்ள மதிப்பு உண்டு . 


( ii ) a- க்கு அருகில் உள்ள எல்லா x- ன் மதிப்புகளுக்கும் 
f ( x ) வரையறுக்கப்பட வேண்டும் . 


( iii ) இரு புறங்களிலிருந்து x ஆனது a ஐ நெருங்கும்போது , 
( x ) ஆனது f ( a ) ஐ அணுகும் . 


( அதாவது ) Lt f ( x ) = f ( a ) 

x- + a 


இம்மூன்று பண்புகளும் தொடர்ச்சிக்கு அடிப்படையாகும் 
x " ( n நேர் முழு எண் ) , sin x , cos x போன்ற அடிப்படைச் சார்பு 
கள் எல்லாம் தொடர்ச்சி நிலையுடையனவாகும் . 


தொடர்ச்சியுறாச் சார்புகள் ( Discontinuous functions ) 

( i ) ஒரு சார்பானது x = a என்னுமிடத்தில் நன்கு விவரணம் 
பெறா தாயினும் , 


சார்புகள் 


வரைபடங்கள் 


235 


G. 


(ii ) ஒரு சார்பினது மதிப்பானது திடீரென மாறுபடு 
மாயினும் , 

( iii ) x + a ஆகுங்கால் , சார்பானது கந்தழி நிலையடையு 
மாயினும் , 


( iv ) x = d ஆகும் பொழுது f ( x ) - ன் மதிப்பும் , x - a ஆகும் 
பொழுது சார்பு பெறும் எல்லை மதிப்பும் சமமாகாத பொழுதும் , 
ஒரு சார்பானது தொடர்ச்சியுறாச் சார்பெனச் சொல்லப்படும் . 


எடுத்துக்காட்டு 


la 


என்னுமிடத்தில் தொடர்ச்கி 


( i ) y = tan x ஆனது . 
யற்றதாகும் , 


கோண கணிதப் பகுதில் , tan x- ன் வரை படத்தைக் காண்க . 


* என்னுமிடத்தில் , y வரையறுக்கப்படவில்லை. மேலும் , 
x ஆனது - என்னும் மதிப்பினூடே அதிகரிக்குங்கால் , ) ஆனது 


திடீரென்று + 0 யிலிருந்து ஐ - க்கு மாறுவதால் , x = 

2 
என்னுமிடத்தில் வரைபடமானது பெரும் பிளவு பெறுவதைப் 
பார்க்கின்றோம் . 


y - 2 


y 


படம் 300 ) 


படம் 30 (ii ) 


1 


தொடர்ச்சியற்றதாகக் 


X 


( ii ) x = 0 என்னுமிடத்தில் y = 
காணப்படுகிறது . 


1 


236 


அடிப்படைக் கணிதம் 


1 
( iii ) y 

* என்பதும் x = 0 என்னுமிடத்தில் தொடர்ச்சி 
அறுபட்டிருக்கக் காண்கிறோம் . 


9. எல்லை பற்றிய சில தேற்றங்கள் 

( i) * என்ற மாறியானது , y , z என்னும் வேறிரு மாறி 
களுக்கு இடைப்பட்டிருக்குங்கால் , அவ்விரு மாறிகளும் a என்னும் 
பொது வரம்பை அனுகுமானால் x- ம் a ஐயே தனக்குரிய எல்லை 
மதிப்பாகப் பெறும் . 


( ii ) u , Y முதலியன X- ன் சார்புகளானால் , 

Lt ( u + v ) = Lt + Lty ஆகும் 
x + a 


x- + a 


இது போலவே குறிப்பிட்ட எண்ணிக்கையான சார்புகளுக் 
கெல்லாம் இது பொருந்தும் 
( iii ) Li ( u v ) = Lt u Lt y 
x- + a 

x + a 


கிளை ( 1 } 1 C என்பது மாறிலி ஆனால் , 

Lt ( cu) = c Ltu 


கிளை ( 2 ) : Lt ( C , u , + C , 4 , + ..........) 

x- + a 


C , Lt - u + C , Lt us + ............. 
x + a 


Lt u 
X- + a 


(( iv ) Lt 

x - a 


( LIV = 0 எனின் ) 


Ltv , 


1 


இாை1,44 ( H ) - 


LI V 


[ Ltv # 0 எனின் ] 


10. இப் பிரிவில் , நாம் முக்கியமான நியம 

எல்லைகள் 
(Standard limits ) எனக் கருதப்படும் மூன்று எல்லைகளைக் 
கவனிப்போம் , 


| 


சார்புகள் 


வரைபடங்கள் 


237 


நியம எல்லை I. 


xn - al 
Lt 

x 
x + a 


= n an - 1 என நிறுவுக . 


77. ஒரு நேர் முழு எண் எனக் கொள்வோம் 


a நீங்க ஏனைய மதிப்புகளை x பெறுமிடத்து , கொடுத்த 
கோவை அடையும் மதிப்பைச் சார்ந்து அதன் எல்லை மதிப்புள்ள 
தாகும் . அப்பொழுது ( x - a ) பூச்சியமாகாமையால் , அதனால் 
வகுக்கலாம் . 


xn - an 

= xn - 1 + xn - 2 a + xn - 3 + xn - 4 a + ............. + an- 1 
எனக் கிடைக்கும் , 


X - d 


( x- a ) எவ்வளவு சிறியதாயினும் , பூச்சியமாக மட்டும் இல் 
லாத பொழுது இவ்வகுத்தல் ஏற்பதாகும் . 

வலது புறத்தில் உறுப்புகள் உள்ளன . x -- a ஆகும் பொழுது , 
ஒவ்வோர் உறுப்பும் an - 1 ஐ எல்லையாக அடையும் . 


xn an 
Lt 

x - a 
x- + a 


nan - 1 


ஆகும் . 


[ குறிப்பு : இத் தேற்றமானது . நோ முழு எண்ணாகுங்கால் 
நிறுவப்பட்டாலும் , 1 - ன் எல்லா விகிதமுறு மதிப்புகளுக்கும் 
உண்மையாகும் . ) 


நியம எல்லை II . 


( i) 


LE 

+0 


sing 

8 


= 1 ( 8 ரேடியன்களில் அளக்கப்படின் ) 


AOP என்பது c அளவுள்ள குறுங்கோணமாகட்டும் . 0 ஐ 
மையமாகக் கொண்டு ஏதேனும் வசதியான ஆரமுடையதொரு 
வட்டத்தை வரைக , அந்த வட்டத்தின் வில் கோணத்தின் கரங் 
களை A , P என்னுமிடங்களில் வெட்டுவதாகக் கொள்க . 


AP ஐச் சேர்க்க வரையப்பட்ட வட்டத்திற்கு A என்னு 
மிடத்தில் , AT என்னும் தொடு கோடுவரைக . இத் தொடுகோடு 
OP ஐ T என்னுமிடத்தில் சந்திக்கட்டும் , 


238 


அடிப்படைக் கணிதம் 


இப்பொழுது , AOAT > வட்ட கோணப்பகுதி 0AP > A0AP 
என்பது விளங்கும் . 


T 


se 


M. A 


படம் 31 


அதாவது } 0A AT > } 0A8 > } OA • MP 


முற்றிலும் 10A ஆல் வகுக்க , 


AT 
OA 


MP 

எனக் கிடைக்கும் . 
OP 


அதாவது tan e > 8 > sin a 


நேர் பரிமாணமாகிய sin 8 ஆல் வகுக்க ( sin 8 குறுங் 
கோணத்தின் தகவு ஆதலால் ) 
1 

8 

> 1 எனப் பெறுகின்றோம், 
cOS sin A 


sin o 
cose > < 1 ( தலை கீழாக்க ) 

8 


அதாவது குறுங்கோணமாகி , ஆரையன்களால் அளக்கப் 

sine 
படின், 

ஆனது cos 8 - க்கும் , 1- க்கு இடைப்பட்டு நிற்கும் , 


இப்பொழுது 8–0 ஆகட்டும் , எனின் cos 8 + 1 இந் நிலையில் 
cos 6 - க்கும் இடைப்பட்டு நிற்கும் , 


சார்புகள் 


... 


239 


வரை படங்கள் 


. 


sine 

ன் மதிப்பும் 1 ஐ நெருங்குவதாகும் ( பிரிவு 9 ( i ) ] 


Lt sin 8 


1 ( 0 ஆரையன்களாக அளவு பெறுமிடத்து ) 


8 


குறிப்பு ! போகைகளால் குறிக்கப்படின் , 


sing 


T 


Lt 
8 + 0 


-- 


8 


180 


sin 


re 


sin 


пес 


180 


ஏனெனில் , 


sing° 

8 


180 
8 . 


X 


180 


8 


180 


இனி –0 ஆகும் பொழுது +0 ஆகும் , 

180 


Lt sin 8 ° 
ஃ +0 

8 


1X 


- 


180 


180 


நியம எல்லை II 


{ ii ) 8 ஆரையன்களில் அளக்கப்படின் , 


Lt tan a 
+0 

8 


- 


1 என நிறுவுக . 


மேற்கண்ட தேற்றத்தில் , 
tan >> sin . ஆதல் பெற்றோம் . நேர் 
tan 8 ஆல் வகுக்க , 


பரிமாணமாகிய 


1 > 


8 
tan 


> cos 0 எனப் பெறுகின்றோம் . 


தலை கீழ்ப்படுத்த , 

1 
1 < 

0 COS 0 


tan 


ஆகும் . 


240 


அடிப்படைக் கணிதம் 


8 + 0 ஆக , 


1 

+1 ஆகும் . 
cos 8 


1 
ஆகவே 1.க்கும் , -க்கும் இடைப்பட்டிருக்கும் 

COSA 


tan i 

வும் -1 
8 


: 8 + 0 


Li tan 

= 1 ( 8 ஆரையன்களில் அளக்கப்படின் ) 


( குறிப்பு 11 


Lt 
8 + 0 


tan Ao 

சி 


T ( 
180 


குறிப்பு 2 : நியம எல்லைகள் II- லிருந்து , 8 ஆனது மிகச் 
சிறிய மதிப்புகளைப் பெறுமிடத்து , sin 8 , tan . ஒவ்வொன்றும் 
தோராயமாக 8 - க்குச் சமம் எனக் கொள்ளலாம் . ) 


நியம எல்லை III . 


.ex - 1 


Lt 
x + 0 


X 


ex - 1 = y எனக் கொள்க . இதனால் x 
x + 0 ஆக , y- ம் 0 ஐ அணுகும் . 


log ( 1 +y) 


sex -1 


Lt 
x +0 


Lt 
y - 0 log ( I + y ) 
Lt 

1 
y + 0 log ( 1 + y} lly 


1 
log Lt ( 1 + y) 117 


y - 0 


1 


loge 


[ 1 


இயற் கணிதத்தில் 
Li (( 1 + x ) l / x = e 
x-+ 0 


சார்புகள் 


வரைபடங்கள் 


241 


கிளைத் தேற்றம் : 

1 
Lt 

log ( 1 + x ) = 1 


* + 0x 


Lt 1 
x - O 

X 


loge (1+ ) 


Lt log : ( I + xj1| x 
* -0 


log . L (I + x) ix | 


= logee 
= 1 


11. விளக்க மாதிரிகள் 


Lt 


மாதிரி 1 : 


- 4 

ஐக் காண்க . 
x -6 


x -- 2 


x- 4 

0 
-ல் x = 2 எனப் பிரதியிட , எனத் தேரப் 
x - x - 6 

0 
பெறாத மதிப்பைப் பெறுகிறோம் . 


- 4 
x - x - 6 


(x + 2 ) (x-2 ) 
( x + 2 ) ( x - 3 ) 


ஆகும் . 


x --- 2 ஆகும் பொழுது , x + 2-0 ஆகும் . ஆனால் ) ஆவ 
வதில்லை . 


ஆகையால் ( x + 2 ) ஆல் வகுக்க , 


கொடுத்த சார்பு 


= 


x - 3 


இதில் - - 2 ஆகும் பொழுது , கொடுத்த சார்பு 


-2-2 


4 

என்னும் எல்லையைப் பெறும் . 
5 


-2-3 = 


Lt 

x - 4 
x + -2 x - x -6 


= 


4 
51 


மறுவழி : x = -2 + h , ( h + 0 ) என பிரதியிட்டுக் காண்க , 
16 


242 


அடிப்படைக் கணிதம் 


* 


Lt 


மாதிரி 2 : 


1- cos x 

ஐக் காண்க . 
sin x 


x - 0 


X 


X 
2 sina 

2 


tan 


tan 


1- cos x 
x sin x 


2 


2 


== 


x - 2 sin 


, 


X 
cos 

2 


2 


இனி x- + 0 ஆகும்போது , 

2 ) 
.. Lt 1 -- os x Lt 1 tan x / 2 
x sin x x / 2 -02 2 

= } x 1 = } 


- 


மாதிரி 3 ! 


Lt 4n + 3n - 5 
no 5ns - 2n + 7 


தொகுதியையும் , பகுதியையும் 18 ஆல் வகுக்க 

4 3 5 

+ 
4n + 3n - 5 

ne 
5ns - 2n + 7 

2 

7 
5 

+ 
na 


1 


na 


1 


1 


1 
na 


இனி 7 + 0 ஆகும் பொழுது , 
யாகக் கொள்ளும் . 


- 


ஆகியவை 0 ஐ எல்லை 


ns 


+ 


3 
na 


2 


.. Lt 4x + 3n - 5 

N- + 00 5ns - 21 + 7 


Lt 
R-+ 0 . 


5 
ne 
7 
n 


-- 


0 


alO 


-- 


2 


+ 


na 


பயிற்சி 1-1 . 
கீழ்க்காணும் எல்லைகளைக் காண்க : 

Lt 2x + 5 
( i) 

x + O 3x - 4 


2 
( விடை : 

3 


Lt ax + bx + c 
* -0 Ix + mx + n 


(விடை : 


Lt 5x - 2 


( iii) 


x - 0 { 3x - 4 


[விடை : 1 ] 


சார்புகள் 


வரைபடங்கள் 


243 


Lt 3x - 7 


( iv) 


x - 2 2x + 5 


( விடை : , ] 


( v ) 


Lt ( 3 + x } -9 
x - 0 


[ விடை : 6 ) 


( vi ) 


Lt xm - am 
X- + d 

xn , an 


(vii ) 


Lt 
x-+ 1 


x - 1 
x + 2x - 3 


( விடை : # 4 ) 
(விடை : 
டை : + 

41 
(விடை : + ) 


( viii) 


Lt x - 3x + 2 
x + 2 x + 3x - 10 


( ix ) 


Lt sin me 
8-0 

8 


( விடை : m ) 


Lt sin a 6 


( x ) 8–0 tan be 


( விடை 1 alb ] 


( xi ) 8 + 0 


Lt 1 - cos 8 
+ 

8 


( விடை : 0 ] 


( xii ) x - 0 


Lt 1 - cos x 
+ 


( விடை : 


1 ] 


( xiii ) 


Lt cos 2 x 
x + 0 

cos X 


( விடை ! 1 ) 


(xiv) : - sin 6 d - sin 2 8 


Li sin 58- sin 38 


[ விடை 11 ) 


Lt 


COS X 


(xv ) 


( விடை : 1 ) 


2 


21 


12. சார்புகளின் வரைபடங்கள் 

ஒரு சார்பினது மாறுபாடு பற்றிய தன்மையை ஆராய்தலே 
நுண்கணிதத்தின் நோக்கமாகும் . ஒரு சார்பினது முக்கியமான 
அம்சங்களை ஆராய்வதற்கு ஒரு வழி வரைபட முறையாகும் . 


244 


அடிப்படைக் கணிதம் 


y = f ( x ) எனக் கொள்வோம் . இதில் x- க்கு மதிப்புகள் 
கொடுத்துச் சமன்பாட்டிற்கு இசைந்த y- ன் மதிப்புகளை ஆயத் 
தொலைகளாகக் கொண்டுள்ள புள்ளிகள் இயங்கும் பாதையே 
சார்பின் வரைபடமாகும் . 


பயிற்சி 1-2 . 
பின்வரும் சார்புகளுடைய வரைபடங்கள் வரைக ! 

3 + 5x - 4x " ( ii ) 2x " -5x - 7 (iii ) y = 4x 


( iv ) 


12 


16 


+ 


* 


( v ) sin x ( vi) cos x ( vii ) tan x 


9 


1 


(viii) y = 


(ix ) y = 


1 
x3 


| 


2. வகையிடல் 

( Differentiation ) 


1 . ஒரு சார்பினது மாறுவீதம் ( Rate of change of a function ) 

நுண் கணிதத்தில் ஒரு சார்பினது மாறுவீதம் பற்றிய கருத் 
தானது அடிப்படை முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது . அதாவது 
சாராமாறி பெறுகின்ற மதிப்பை யொட்டிச் சார்பானது மாறு 
படும் விதத்தைக் காண்போம் . 


ஒரு சார்பினது மாறு வீதத்தை விவரணம் செய்வோம் . நாம் 
சென்னையிலிருந்து 159 கிலோ மீட்டர் தொலைவிலுள்ள விழுப்புரம் 
என்னும் ஊருக்கு இரயில் மார்க்கமாக 3 மணி நேரத்தில் பயணம் 
செய்து சேருவதாகக் கருதுவோம் . அப்பொழுது சராசரி வேக 
வீதம் மணிக்கு 53 கிலோ மீட்டர் ஆகும் எனச் சொல்லுகின்றோம் . 
ஆனால் இரயில் வண்டியானது சில சமயங்களில் இச் சராரரி வேகத் 
திற்கு அதிகமாகவும் , சில சமயம் குறைவாகவும் , மற்றும் இடை 
யிடையே நிலையங்களில் நின்றும் செல்லுவதனைக் காண்கின்றோம் . 
ஆதலின் , ஒரு கால இடை வெளியில் கருதப்படும் சராசரி வேக 
மென்பது கற்பனையெண்ணே யாகும் , ஏனெனில் , அது உண்மை 
யோடு ஒத்திருக்கவில்லை . இதே நியாயமானது மாறுபடும் எந்த 
பரிமாணத்திற்கும் ஏற்புடையதாகும் . நவீன விஞ்ஞான , பொறி 
யியல் முறைகளில் , குறிப்பிட்ட கணத்தில் மாறு வீதம் காண்பதே 
தேவைப்படுகின்றது . 


2. குறிப்பிட்ட கணத்தில் மாறு வீதத்தைக் கணக்கிடும் 
முறையைப் பின் வரும் எடுத்துக்காட்டால் விளக்குவோம் . 

ஒரு பொருளானது ஓய்வு நிலையிலிருந்து விழுமானால் எறி யுமிடத் 
திற்குக் கீழே அதன் தூரமானது s = 16 ! என்னும் சூத்திரத்தால் 


246 


அடிப்படைக் கணிதம் 


கொடுக்கப்படுகின்றது . யாதேனுமொரு கணத்தில் அவ்விழு பொருளி 
னுடைய வேகத்தைக் காண்க . 
ஆரம்பத்திலிருந்து 1 நேரத்தில் 

பொருளின் தூரம் 5 = 16t 
h மிகச் சிறிய பரிமாணம் ஆகுமிடத்து , ( t + h ) நேரத்தில் , 
3 ஆனது S + k க் - கு அதிகரித்திருந்தால் , அப்பொழுது k ஆனது h 
என்னும் மிகக் குறுகிய காலத்தில் அப் பொருள் மேலும் விழுந்த 
மிகச் சிறிய தூரத்தை யுணர்த்தும் . 

k 
இதனால் என்பது அக் குறுகிய கால இடை வெளியில் 

h 
நிகழ்ந்த சராசரி வேகமாகும் . 
இதனோடு + k = 16 ( t + h ) 

.... (ii ) 
கழித்தல் முறையால் , k = 16 ( t + h ) - 16 t = 16 ( 2 th + h ) 

t யிலிருந்து 1 + h நேரம் கழிந்த மிகக் குறுகிய கால இடை 
வெளியில் சராசரி வேகமானது . 
k 16 ( 2 th + h ) 

32 1 + 16 h ஆகும் . 
h 

h 


இது 1 கணத்தில் நிகழ்ந்த வேகத்தைக் குறிக்க , h என்பதி 
னினும் சிறிய கால இடை வெளியைக் கொள்ளுதல் வேண்டும் , 
வேகம் கணக்கிடப்பட்ட இடைவெளி எவ்வளவுக் கெவ்வளவு 
சிறியதாகுமோ , அதற்கேற்ப நாம் பெறும் முடிவானது t என்னும் 
அக் கணத்தில் நிகழ்ந்த உண்மை வேகத்தை மிக நுணுகிய 
நிலையில் அறிவிப்பதாகும் . 


ஆகவே மிகவும் சரியான முடிவைப் பெறுவதற்குக் கொடுத்த 
t என்னும் கணத்தில் தொடங்கி h என்னும் சிறிய கால இடை 
வெளியில் கணக்கிட்ட சராசரி வேகமானது 

என்பது , h என் 

h 
னும் கால இடைவெளி பூச்சியத்தை நெருங்கும் நிலைமைக்கண் 
ஓர் எல்லை மதிப்பைப் பெற்றால் , அதுவே அக் கணத்தில் நிகழும் 
வேகமாகும் . 

k 
ஃ . t என்னும் கணத்தில் வேகம் = Lt 

h + 0 

h 


. 


= Lt ( 32 t + 16 h ) = 32 t 

h - 0 


வகையிடல் 


247 


3. நுண்கணிதத்தில் , ஒரு சார்பினது மாறுவீதம் பற்றிய 
கருத்தானது அடிப்படை முக்கியத்துவம் பெற்றிருப்பதால் , நாம் 
அதற்கு ஒரு பெயரைக் கொடுத்து , அதைப் பெறுதற்குரிய செய் 
முறையைப் பொதுப்படையாகக் கூறுவோம் . அதே சமயத்தில் ,, 
இதற்குப் பயன்படுத்தப்படும் சிறப்பான குறியீட்டு முறைகளையும் 
விளக்குவோம் . 


4. குறியீட்டு முறை y ஆனது x- ன் சார்பாகட்டும் . x- ல் உண் 
டாகும் மாறுபாட்டிற்கு ஏற்ப y- லும் மாறுபாடு ஏற்படும் . 
ஒவ்வொரு மாறியிலும் ஏற்படும் மிக நுண்ணிய மாறுபாட்டை 
அதிகரிப்பு ( increment ) அல்லது ஏற்றம் என வழங்குவோம் . 


x- ல் நேரெண்ணாகவோ அல்லது எதிரெண்ணாகவோ ஏற்படும் 
அதிகரிப்பை 8x அல்லது x அல்லது h என்று குறிப்பிடப்படும் . 
அதையொட்டி y- ல் ஏற்படும் அதிகரிப்பானது 8y அல்லது Ay 
அல்லது k என முறையே குறிப்பிடப்படும் . 


. 


( குறிப்பு : 8x எனின் , 8Xx எனப் பொருள் படாது . 8x 
என்ற குறியீட்டைப் பிரிக்கக் கூடாது . அது x- ல் கண்ட மிக 
நுண்ணிய மாறுபாட்டைக் குறிக்கும் . ) 


5. இனி எல்லை ( limit ) க் கருத்தைப் பயன் கொண்டு , ஒரு 
சார்பினது மாறுவீதத்தை வரையறை செய்வோம் . 


வகைக் கெழு ( Differential Coefficient ) 

y = f ( x ) என்பது x- ன் தொடர்ச்சியான சார்பு ஆகட்டும் . 
x ஆனது 8x என்னும் மிக நுண்ணிய அதிகரிப்பைப் பெறுமிடத்து 
அதற்குத்தக y பெறும் அதிகரிப்பு 8y ஆகட்டும் . 


பின்னர் y + 8y = f ( x + 8x ) 


அப்பொழுது , 8y = f ( x + 8x ) -f (x ) ஆகும் , 
8y f ( x + 8x ) -f ( x ) 

ஆகும் . 
8x 


- 


8x 


இவ்விகிதம் , x- லிருந்து : + 8x வரையிலுள்ள இடைவெளியில் 
சார்பானது பெறும் சராசரி மாற்றத்தைக் குறிப்பிடுவதாகும் . 

x என்னுமிடத்தில் சார்பினது மாறு வீதத்தைக் காண , மேலே 
( i ) - ல் கிட்டியபலன் , 8x + 0 ஆகும் போது ஏதேனும் ஓர் எல்லை 


248 


அடிப்படைக் கணிதம் 


யைச் சாருகிறதா எனக் கணிக்க வேண்டும் . இந்த எல்லையே , 
சார்பின் மாறு வீதத்தை X என்னும் தருணத்தில் கொடுக்கிறது . 


இவ்வெல்லையானது வகைக்கெழு அல்லது வகையீட்டுக் கெழு 
அல்லது வகையீட்டுக் குணகம் ( Differential coefficient ) அல்லது 
x ஐப் பொறுத்த வழிச் சமன்பாடு ( Derived function ) எனப்படும் . 

dy 
இதனை 

dx 

என்னும் குறியீட்டால் குறிக்கின்றோம் . 


ஆகவே , x ஐப் பொறுத்து y- ன் வகைக்கெழு மாறுவீதம் 
(Differential coefficient of y . W. I. t . x ) 
dy 8y 

f ( x + 8x ) - f ( x ) 

Lt 
dx 

8x 
8x - 0 

8x + 0 


- 


Lt 


8x 


வகைக்கெழுவைப் பெறும் செய்முறையானது வகையிடல் 
( Differentiation ) எனப்படும் . 


X ஐப் பொறுத்த y யினது வகைக்கெழுவைக் கீழ்க்கண்ட 
வாறு வேறு வடிவங்களிலும் எழுதப்படும் . 


dy 
dx 


Li f(x + 4x ) f (x) 


Ax + 0 


Lt 


Ay 


1x + 0 Ax 


dy 
dx 

--ன் பிற வடிவக் குறிப்புகளாவன : 


d f ( x ) df 
dx j ; Dy ; Day ; 

dx dx 


,, I ( x ), y , y) என்பனவாம் . 


( குறிப்பு : 


8y 
8x 


f ( x + 8x ) - f ( x ) 

என பார்த்தோம் . 
8x 


8x - 0 ஆகும் பொழுது , இதன் எல்லையைக் காண வேண்டும் . 
இதைக் காண நாம் 8x = 0 என்று இடுவதில்லை . ஏனெனில் , 

8y 0 
அப்பொழுது 8y = 0 ஆகும் . அந் நிலையில் 

என நின்று 

8x 0 
தேரப்படாத தொன்றாகிவிடும் . மேலும் , இப்படிச் செய்ய 


வகையிடல் 


249 


வேண்டிய தேவையுமில்லை . ஏனெனில் , 83 ஆனது 0ஐ அணுகும் 
பொழுது எல்லை மதிப்பைக் கணிக்க வேண்டும் . சார்புக்கு 8x = 0 
ஆகும் பொழுது என்ன ஆகின்றது என்பதல்ல நமது பிரச்சினை . 


இனி , 8x + 0 அணுகுங்கால் , 8y- ம் பூச்சியத்தை அணுகும் . 
ஆனால் இரு மறைவுறும் பரிமாணங்களின் விகிதம் ஒரு குறிப்பிட்ட 
எல்லையை அடையக் கூடும் எனப் பார்த்திருக்கிறோம் . இந்த எல்லை 
மதிப்பு நிலையுள்ளதாயின் , அது சார்பின் மாறுவீதத்தை வரை 
யறை செய்யும் . ] 


6. நியமச் சார்புகளின் வகையீடு ( Differentiation of Standard 
Forms )) 

( i ) -ன் வகைக்கெழு காணல் 

y = x # ஆகட்டும் , x ஆனது 8x ஏற்றம் பெற , அதற்கு ஏற்ப 
y ஆனது 8y ஏற்றம் பெறுவதாக . அப்பொழுது 

148y = ( x + 8x ) " ஆகும் . 


. 


8y 


- 


( x + 8xn - x 


( x + 8x ) - xn 


8y 
8x 


( x + 8x ) * _xn 
( x + 8x ) - x 


8x 


Lt 8y Lt ( x - 4-8x } n - xh 
8x -- 0 8x | 

8x - 0 ( x + 8x ) -x 
dy 

LI ( x + 8x ] - xn 
dx ( x + 8x ) + x ( x + 8x ) -x 

[ நியம எல்லை I ] 
d 
அதாவது (x ) 

dx 


= Fixh - 1 


= 


... 


= nxn - 1 


( குறிப்பு 11 இச் சூத்திரமானது -ன் எல்லா விகிதமுறு 
மதிப்புகளுக்கும் ( Rational values of n ) உண்மையாகும் , 


குறிப்பு 21 x ஐச் சார்ந்து x- ன் வகைக்கெழு 1 ஆகும் , 

x ன் 


0 ஆகும் 


1 


1 

உன் 
X 


-- 


. 


--- 


-ன் 


2 
X 


. 


3 . 


250 


அடிப்படைக் கணிதம் 


குறிப்பு 3 : ஒரு மாறிலியின் வகைக் கெழு பூச்சியம் 
y = c என்ற மாறிலியானால் , y- ன் மதிப்பு X ஐச் சார்ந்ததல்ல . 
y + 8y = c 

8y 
0 

8x 


dy 
dx 


LË 

0 = 0 : 
8x + 0 


d ( c ) 

= 0 
dx 


( ii ) -sin x- ன் வகைக்கெழு காணல் . (x ஆரையன்களில் 
அளவிடப்பட்டுள்ளது ) 

y = sin x எனக் கொள்க . 
பின்னர் y + 8y = sin ( x + 8x ) 
ஃ . 8y = sin ( x + 8x ) - sin x 

8x 

8x 
= 2 cos x + 
2 

2 ) 


) . sin 


δν 
8x 


2 

8x 
cos x + 

sin 
8x 

2 


( 

뜰 
- 008 (x + 2 ) 


8x 
2 
| sin 8x 

2 
8x 
2 


|ཀ 


8n- + 0 ஆக , எல்லை மதிப்பை எடுக்க , 


8x 
2 


Lt 

8x ) 
8x +0 cos ( x + 

2 


= cos x 1 


= COS X 


d ( sin x ) 
dx 


= COS X 


(iii ) cos :-ன் வகைக்கெழு காணல் (x ஆரையன்களில் 
அளவிடப்பட்டுள்ளது ) . 
y = cos x எனக் கொள்க . 

பின்னர் y + 8xy = cos ( x + 8x ) 


வகையிடல் 


251 


. 


8y 


= cos ( x + 8x) 


COS X 


sin 


- 


- 2 sin ( x + 2 ) ** 
32 -- 1 sin (x + 2 )nin ; 


|| 


8x 
2 
8x | 
2 


an - 0 ஆக , எல்லை மதிப்பை எடுக்க , 


sin 


dy 


Ltdy 
8x - 0 dx 


Lt 

sin 
8x - 0 


( 


8x 
x + 

2 


Lt 
8x - 0 


8x | 

2 . 
8x 
2 


dx 


sin x 1 


sin x 


-- 


| 


ஃ . 


d ( cos x ) 
dx 


sinx 


( iv ) ex- ன் வகைக்கெழு காணல் 

y = e எனக் கொள்க . 


பின்னர் y + 8y 


x + x 


. 8y 


x + Bx 
= e 


8x 

- 1 ) 


e 


- 


8y 


--- 


ex 


8x 

( e - 1 ) 
8x 

8x 
8x + 0 ஆக , எல்லை மதிப்பை எடுக்க . 

8x 
Lt 

8y 
8x +08x 

8x- + 0 

8x 


e 


dy 
dx 


£ x 


- 


- 


le . 1 


d ( ex } 

dx 


252 


அடிப்படைக் கணிதம் 


-- 


( v ) log x- ன் வகைக் கெழு காணல் 

y loger என்க . 
பின்னர் y + 8y loge ( x + 8x ) 
8y loge ( x + 8x ) - log x 

x + 8x | 


க 


los(***") 

= log(1+ * ) 
* * = + les * ( 1 + * ) 

= 1 [ * log = ( 1 + 2 ) ] 


1 


8y 


8x 


8x + 0 ஆக , எல்லை மதிப்பை எடுக்க , 
1 [ Lt 

8x 
log : [1+ 
x | 8x + 0 8n 
7 1 

1 

8 
1 

( loger ) 
8x 


* 


7. ஆரம்பத் தத்துவத்திலிருந்து வகைக் கெழு காணல் 


42. ஐக் கண்டறியும் முறையில் மாணவர்கள் பின்வரும் 


படிகளைக் கவனித்திருக்கலாம் ; 


(i ) x ஆனது சிறிய ஏற்றமாகிய 8x ஐப் பெறவைத்தல் , 


( ii ) அதற்கு ஒப்ப y- ல் விளையும் ஏற்றமாகிய By ஐப்பெறுதல் . 


( iii ) 81 ஐ 83 - க்கு விகிதப் படுத்திக் கூடுமானால் , அதனைச் 

சுருக்கிக் கொள்ளுதல் . 


8y 
( iv ) 8x + 0 ஆகும் பொழுது , 
- 8x 

-ன் எல்லையைக் காணல் . 
மேற்கூறிய முறையால் , ஒருசார்பின் வகைக்கெழுவைப் பெறு 
தலை , ஆரம்பத் தத்துவத்திலிருந்து வகைக் கெழு காணல் (diffe 
rentiation from first principles ) எனப்படும் , 


வகையிடல் 


253 


இம் முறைப்படி எந்தச் சார்பின் வகைக் கெழுவையும் 
காணலாம் . 


விளக்க எடுத்துக்காட்டு ! 

ஆரம்பத் தத்துவத்திலிருந்து , x ஐப் பொறுத்து Vx- ன் 
வகைக் கெழு காண்க . 

y = Mx எனக் கொள்க . 


X ஆனது 8x ஏற்றம் பெற , அதற்கு ஏற்ப y ஆனது 8y ஏற்றம் 
பெறுவதாகக் கொள்க . - 


பின்னர் y + 8y = Nx + 8x 

By = Nx + 8x | 


8y 


Jx 


Vx + 8x 

8x | 


8x 


Lt 
8x - 0 


8y 


Lt / x + 8x - Vx 
8x - 0 

8x 


8x 


Lt ( / x + 8x - Nx ) ( x + 8x + Ix 
8x + 0 . 

8x . ( vx + 8x + Nx ) 
Lt 

8x 
8x - 0 

8x ( Vx + 8x + Nx ) 


= 


* Lt 

1 
8x + 0 

Vx + 8x + Nx 


1 


1 
Mx + . / x 


20x 


dy 
- dx 


1 
27x 


+ 


( குறிப்பு : சார்புகளின் வகைக் கெழுக்களை ஆரம்பத் தத்து 
வங்களிலிருந்து பெறப்படுவதைவிட வெகு எளிதாகவும் , விரை 
வாகவும் பிரிவு 6 - ல் கண்ட நியமப் பலன்களை ( Standard results ) 
யும் , பின்வரும் பொதுத் தேற்றங்களையும் பயன்படுத்திக் 
கிடைக்கப் பெறும் . ) 


254 


அடிப்படைக் கணிதம் 


எடுத்துக்காட்டு ! 
Mx- ன் வகைக்கெழுவை நியமப்பலனை பயன்படுத்திக் காண்க 

. 
Jx 


4 ( x- ) - - 
* 4 ( a ) - * (* ) - } x = }x - + - , ! 

-- 


|| 


பயிற்சி 2-1 . 
ஆரம்பத் தத்துவத்திலிருந்து பின்வருவனவற்றை நிறுவுக ! 
d 1 

1 
( i ) 
dx 

* 


( ii ) 


(tan x ) 


-- 


sec x 


dx 


d 


( iii ) 


( cosec x ) 


cosec x 


cot x 


( iv ) 


d 
dx 

( sec x ) = sec x tan x 


d 


(v ) 


( cot x ) = - cosec x 


dx 


8. வகையீடு பற்றிய பொதுத் தேற்றங்கள் ( General Theorems on 

Differentiation )) 


தேற்றம் ( i ) 
குறிப்பிட்ட சார்புகளின் கூடுதலின் வகைக்கெழு ஒவ்வொன்றின் 
வகைக்கெழுக்களின் கூடுதலாகும் . 
u , v , w .......... என்பவை x- ன் சார்புகள் ஆகுக . 
y = u + y + w + ........எனின் 
du dy dw 

+ + . 
dx ds | 

dx dx 


* 
. 


... 


வகையிடல் 


255 


தேற்றம் ( ii ) 
y = cu ஆனால் , ( ஒரு மாறிலி ) 
dy 

dx 


= C 


dx 


y = c , u + c , 4 , + e us + ............. ஆனால் , 
dy du , 

dug 

dug 
C 

+ C. 
dx dx 

dx 


++ csdx 


+ 


-- 


விளக்க எடுத்துக்காட்டு 

y = 3x+ -2x - 5 + cos x ஆனால் , 
dy d 

d d ( 5 ) 

d 
( 3x ) 

( 1 cos x ) 
dx 
dx 

dx 

dx 
d ( x ) _2 d ( x ) d ( 5 ) d ( cos x ) 
dx 

dx +1 

dx 
= 3 + 4 x3-2x1-0 + 1 ( - sin x ) 
= 12 x - 2-1 sin x 


= 3 . 


தேற்றம் ( iii ) 
இரண்டு சார்புகளது பெருக்கற் பலனின் வகைக்கெழு காணல் , 
y = U V என்க , 1 , V என்பன x- ன் சார்புகளாகும் 


8 x- ல் நேரும் அதிகரிப்புக்கு ஏற்ப , 4 , V களில் நேரும் ஏற்றங் 
களும் அவற்றின் விளைவாக y- ல் உண்டாகும் ஏற்றமும் முறையே 
8u , BV , 8y என்போம் 


ஃ y + 8y 


(v + 8u ) ( v + 8v) ஆகும் . 

( 4 + Bu ) ( v + 8v ) -uv 
= u Sr + vau + 8u • 8y 


- 


8y 
8x 


8v 
8x 


= 1 


8u 
8x 


8u 

8y 


+ 


Lt 8y 


8v 
8x - 0 83 


Lt 


8u 
8x + 0Bx 


- 


8x + 0 x 


+ 


Li 8usy . 


+ 8x + 0 8x 


256 


அடிப்படைக் கணிதம் 


dy 


dy 
dx 


du 
+ V 

+ 
dx 


du 

• 8v 
dx 


dx 


8x - 0 ஆகும் பொழுது 8 + 0 


dy 


dy 
dx 


du 
dx 


== 1 


கிளை ! மேற்கண்ட பலனை 3 அல்லது அதற்கு மேற்பட்ட 
காரணிகளுக்கும் பெருக்கம் செய்து கொள்ளலாம் . 


y = u v w ஆனால் 
dy dw 

du 
dx | dx 

+ u wdx + u w 

dx 


= HV 


அதாவது ஒரு பெருக்கற் பலனுக்கு வகைக்கெழு காண ஒவ் 
வொரு சார்பின் வகைக்கெழுவையும் எழுதி - மற்றவற்றால் 
பெருக்கிக் கொண்டு அங்ஙனம் பெற்ற பலன்களைக் கூட்டிக் 
கொள்ளவும் . 


மேற்கண்ட பலனை , V , W ஆல் வகுக்க , 

1 du 1 dy 1 

. 

dw 
+ 

எனப் பெறு 
ity dx dx 

dx 
கிறோம் . 


1 dy 


-- 


y dx 


W 


தேற்றம் (iv ) 
இரண்டு சார்புகளின் வகுத்தல் குறித்த வகையீடு : 
u , Y ஆனவை x- ன் சார்புகளானால் , 

du 

dy 

dx dx என நிறுவுக . 
dx 


u 


( *) 


ya 


u 


y = 


என்க . 


" 


இதனால் , u = vy ஆகும் . 


பெருக்கல் விதிப்படி வகைக்கெழு காண , 
du dy 

dy 
dx dx 

+ y dx. 

ஆகும் . 


வகையிடல் 


257 


dy 
dx 


du 
dx 


y dx 


U 


du 
dx 


dy 
dx 


V 


V 


du 
dx 


dy 
dx 


dy 


Y 


du 
dx 


dy 
U 

dx 


dy 
dx 


ya 


கிளை 1 : 


d 
dx 


et ( 5) 


1 dy 

dx 


y 


127 2 : tan x , sec x , cosec x , cot x 670 SGS TOT 5 500 5 
தகவுகளின் வகைக்கெழுக்களை மேற்கண்ட வகுத்தல் விதியினால் 
காணலாம் . 


sin x 


d 

( tan x ) 
dx 


d 
dx 


) 


COS X 


COS X 


d 

d 
dr( sin x) -sin x 

dr 

( COS X ) 
cosa x 


cos x cos x - sin x ( -sin x ) 

cos2 x 
cosº x + sina x 1 
cosa x 

COS2 x 


seca x 


இவ்வாறே , 

id 
dx 

( sec x) = sec x tan x 


O. 


id 


dx 

( cosec x ) 


cosec x cot x ஆகும் ., 


d 

( cot x) 
dx 


cosec ax 


17 


258 


அடிப்படைக் கணிதம் 


தேற்றம் ( v ) 
சார்பின் சார்பு ( Function of a Function ) 
y = f ( u )- ம் , U = * ( x ) - ம் ஆனால் , 

dy dy du 
dx du 

ஆகும் , 
dx 


x -ல் உண்டாகும் 80 ஏற்றத்திற்குத் தக்கதாக u- ல் 8u 
ஏற்றமும் அவை பற்றிய விளைவாக -ல் 8y ஏற்றமும் உண்டாவ 
தாகக் கொள்வோம் . 


8y 


அப்பொழுது 


ву и 
8u 8x 


ஆகும் . 


8x : 


Lt 


Lt 
8x - 0 


8y 
8x 


- 


8y 
8u 


( 


8u 
8 


8x +0 


Lt 

8y 
8x + 0 பே 


Lt 


su 


8x - 0 8x 


Lt 8u 


Lt 8y 
8u + 0 8u 


- 


8x - 0 85 


du 


dy 
dx 


dy 
du 


ax ஆகும் . 


. 


கிளை 1 ! y ஆனது ப - ன் சார்பாகவும் , y ஆனது y- ன் சார் 
பாகவும் , Y ஆனது x- ன் சார்பாகவும் அமையுமானால் , 

dy dy du dy 
dx das dy dx 


. 


அகும் . 


கிளை 21 ( i ) y 


sin a x ஆனால் , 


dy 
dx 


= a cos a x ஆகும் . 


dy 
(ii ) y = sin ( ax + b ) ஆனால் , dx = a cos ( ax + b ) 
ஆகும் . 

dy 
( iii ) y cos a x ஆனால் , 

- a sin a x ஆகும் . 


( iv ) y = cos ( a x + b ) ஆனால் , 


dy 

= -asin ( ax + b ) 
dx 


ஆகும் . 


வகையிடல் 


259 


dx 


கிளை 3 : 


-- 


du 


1 
du 
dx 


மேலேயுள்ள தேற்றம் ( v ) - ல் , y = x என்று இட்டால் , இது 
பெறப்படும் . 


தனிப்பட , ஆரம்பத்தத்துவத்திலிருந்து , 


dx 


- 


1 
dy 
dx 


என நிறுவுக . 


dy 


விளக்க மாதிரி 1 x ஐச் சார்த்தி , sin ° 5x cos 7x- ன் வகைக் 
கெழு காண்க . 
கொடுத்த கோவையை y எனக் குறிக்கவும் , 

Sin5x , y = COSTA எனக் கொள்க . 


= 


. 


y = uy 


dy 

d 
dx = 18 dx ( v2 ) + y * 

dx 


- 


us.2y 

dx 


du 
dx 


+ y .3u 


dy 
2usy 

dx 


du 
dx 


- 


+ 3v 


du 


இனி ax 


Cos5x5 


- 


5 cos5x 


dv 


Sin7x7 


- 


- 7 sin 7x 


dx 


dy 
dx 


= 2usy ( -7 sin 7x ) + 3vu ( 5 cos 5x ) 


= - 14.sins 5x - cos 7x sin 7 x + 15 cos 7x . 

Sina 5x cos 5x 


= sin 5x cos 7 x ( -14 sin 5 x sin 7x 

+ 15 cos 7x sin 5x cos 5x ) 


-- 


| 


260 


அடிப்படைக் கணிதம் 


தேற்றம் ( vi ) 
* x = f ( t ) - யும் , y = ( t ) - யும் ஆனால் , 
dy dy dt 
dx dx | dt 


x + y = a என்னும் வட்டத்தின் மீதுள்ள புள்ளியை 
x = a cos 8 , y = a sin d எனக் குறிப்பிடலாம் . 

dy dy | da 

fa cos @ 
புள்ளி ( x , y ) யிடத்து : dxido 

- a sing 


X 


ஆகும் . 


பயிற்சி 2-2 . 
1. ஒரு பரவளைவு ( parabola ) மீதுள்ள புள்ளி x = am , 

dy 
y = 2am எனக் குறிக்கப்படும் . அப் புள்ளியில் காண்க . 


dx 


2 , x = a cos 8 , y = b sin 8 என்பன ஒரு நீள் வளையத்தின் 

( Ellipse ) மீதுள்ள புள்ளியின் ஆயத் தொலைகளைக் குறிக் 
கும் , அப்புள்ளியில் உன் மதிப்பைக் காண்க . 

dr 


dy 


3. ஒரு அதிபர வளைவு ( Hyperbola ) மீதுள்ள புள்ளி 

x = a sec 8 , y = b tan . எனக் குறிக்கப்படும் . அப் 
புள்ளியில் 

-ன் மதிப்பைக் காண்க . 
dx 


dy 


C 


4. ஒரு செவ்வக அதிபர வளை வின் மீதுள்ள புள்ளி , x = ct ,, 

dy 
y எனக் குறிக்கப்படும் . அப் புள்ளியில் 

ன் 
t 

dx 
மதிப்பைக் காண்க . 


தேற்றம் ( vii ) 
மறைவுச் சார்பு ( Implicit function ) களுக்கு வகையீடு காணல் 

y 
x + y " = a " ; 

= 1 என்பன போன்ற சார்புகளில் 

ue 6² 
y ஆனது x- ன் நேர்முகச் சார்பாகக் கொடுக்கப்படாமல் , x- ம் , y- ம் 


--- 


வகையிடல் 


261 


கலந்து கொடுக்கப்பட்டுள்ளன . சமன்பாட்டிலிருந்து y- க்கு தீர்வு 
கண்டு, y ஐ X- ன் - நேர்முகச் சார்பாகக் கண்டறிந்து , இதிலிருந்து 

ஐக் காணலாம் . ஆனால் இப்படி x ஐச் சுட்டி வெளிப்படை 
dx 
யாக y- க்கு மதிப்பு காண்பது சில சமயங்களில் இயலாததாகும் . 
அப்படிக் காண்பது இயலுமாயினும் , அத்தகைய தொடர்பு எளி 
தாய் இராது . 


y- க்குத் தீர்வு காண முடிந்தாலும் , முடியாவிடினும் , x- ம் , y- ம் 
சம்பந்தப்பட்ட சார்பிலிருந்து 1 ஆனது X- ன் ஒரு வகைச் சார்பு 
என்பது வெளிப்படை . ஆகவே , சமன்பாட்டின் இரு பக்கங்களையும் 
x ஐ ஒட்டி வகையீடு செய்தபின் , கிட்டிய சமன்பாட்டிலிருந்து 
dy 

-ன் மதிப்பைப் பெறுவோம் . 
dx 


. 


விளக்க எடுத்துக்காட்டு 
ax + 2hxy + by + 2gx + 2fy + c = 0 என்னும் தொடர்பி 

dy 
லிருந்து 

ஐக் காண்க ! 
dx 


y ஆனது x-ன் சார்பானதால் , இரு பக்கங்களையும் x ஐ 
ஒட்டிய வகைக்கெழு காணவும் . 

dy 

dy 
2ax + 2h ( y + x + 2by + 2g + 2f 

0 
dx 

dx 


} 


dy 


- 


( அதாவது ) ( 2hx + 2by + 2f ) is 


- 2ax - 2hy - 2g 


dy 


- 


- 


* 


ax --- hy + g 
hx + by + f 


dx 


பயிற் 2-3 . 


பின்வரும் தொடர்புகளிலிருந்து 3 ஐக் கண்டறிக . 


x2 
+ 

b : 


1 


- 


1. x + y = a , 2. y = 4ax 3 . 


/ 


4 . 


- 


y2 
be 


1 5.xy = c 


- 


262 


அடிப்படைக் கணிதம் 


9. இலாகரிதம் எடுத்து வகைக்கெழு காணல் ( Logarithmic 

Differentiation ) ; 
சில சார்புகளின் வகைக்கெழு காண , அதன் மடக்கை 
எடுத்துப் பின்னர் வகைக்கெழு காணுதல் ஒரு வழியாகும் . 


எடுத்துக்காட்டு ! 


y = ( sin x ) எனின் , 


dx 

ஐக் காண்க : 


இரு பக்கமும் , மடக்கை எடுப்பின் , 

logy = x log ( sin x ) எனவரும் . 


இரு பக்கங்களிலும் x ஐ ஒட்டி வகைக்கெழு காண , நாம் 
1 dy 

1 
பெறுவது 

cos x + log (sin x ) 1 ] 


-- 


I dx 


sin x 


= x cot x + log ( sin x ) 


dy 
ax = y [ x cot x + log ( sin x ) 


= 


(sin x ) [ x cot x + log ( sin x] ] 


10. நேர்மாகன சார்புகளின் வகைக்கெழு ( Differentiation of 

Inverse functions ) 
y = sin - 1 x- ன் வகைக் கெழு காண்க . 

sin y 


-- 


dx 

= cos y 
dy| 


dy 


1 





dx 


cos y 


1 
M1 - x 


d 


இதேபோல் , 


dx ( cos - ix ) 


- 


1 
N1 - x 


d 


dx ( tan - x ) 


1 
1 + x 

எனப் பெறலாம் . | 


வகையிடல் 


263 


பயிற்சி 2-4 . 

( கலப்பு வகை ) 
1. ஆரம்பத் தத்துவத்திலிருந்து பின்வருவனவற்றின் வகைக் 

கெழு காண்க . 


1 


( i ) 2x8 ( ii ) x ( iii ) sin 2x ( iv ) 


2. பின்வரும் கோவைகளுக்கு 

காண்க : 


xஐ ஒட்டி வகைக்கெழு 


3 


( i) 2 +5 / 


- 


+ x- ( ii ) log x - ex - 7 


( iii ) 3 sin x - 4 cos x++log x 


1 

1 
( iv) x + 

+ 

X 
( v ) sin ( 2x + 3 ) ( vi ) ( ax + b ) ( vii ) 2x sin x 
(viii) 2 cos x log x - x sin x ( ix) cos ( 3x -2 ) 
( x ) xn cos nx ( xi ) xm: (1-2 x ) * ( xii ) sin * x cos 2x 
( xiii ) 3 sin * 2x ( xiv ) sin mx cos Ha_X ( xv ) x ( 2 - x ) 

8x + 5 2 x8-5x + 1 
( xvi) sin (2- 5x) (xvii ) ( xiii ) 

3x- 4 

x + 7 
( xix ) ( x - 1Jm ( 1 - x ) " ( XX ) ( 1 - xj ( 2 - x ) " ( x + 1 ) 
(xxi ) x " y + 4y = 0 ( xxii ) ax * + 2 hx y + by = 1 
( xxiii ) log ( ax + b ) ( xxiv ) eex ? ( xxv ) sin / x 
( xxvi ) x ex log x ( xxvii ) ax ( xxviii ) xx ( xxix ) ( log x } x 
( xxx ) ex sin x log x (xxxi ) cos - 1 x ( xxxii ) tan - lx 
( xxxiii ) sec - 1x ( xxxiv ) cot - 1 x (xxxv ) cosec - 1x 


3. ( i ) x = a cos " 0 , y = b sin 0 எனின் , - ஐக் காண்க . 


dy 


( ii ) x = a ( a + sine ) ; y = a ( 1 + cos 8 ) எனின் , 


dx 


ஐக் காண்க . 


264 


அடிப்படைக் கணிதம் 


4. கீழ்வரும் சார்புகளின் வகைக்கெழுவை , அவற்றிற்குரிய 
சார்பில் மாறியைப் பற்றி காண்க . 

a - cost 
( i ) = ut + at (ii ) 

(( iii ) w = 

2 + 1 
a + cot ) 

z -1 


- 


1 + tan z 
( iv) r = a ( 1 + cos I ) ( V) w = 

1 - tan z 


11. அடுத்தடுத்து ( தொடர்ச்சியாக ) வகைக்கெழு காணல் 

( Successive Differentiation ) : உயர் வரிசை வகைக் 
கெழுக்கள் ( Derivatives of Higher orders ) 

dy 
y ஆனது x- ன் சார்பானால் , அதிலிருந்து பெற்ற 

dx 

என்னும் 
சார்பும் பொதுவாக ஒரு x- ன் சார்பாக இருக்கும் . ஆகவே , 

-க்கு x ஐ ஓட்டிய வகைக்கெழுவினை மறுபடியும் காணலாம் . 
dx 


dy 

ஐ வகையீடு செய்ததன் பயனை இரண்டாம் வகைக்கெழு 
dx 
எனக் கூறுகிறோம் . 


* 


d 


இதனை 


dy 
dx 


எனக் குறியீடு செய்யலாம் . 


( ) 
* ( * ) என்பதை * 


என எழுதுவது மரபு . ஆகவே , 


dry 


என்பது y என்ற சார்புக்கு x ஐ ஒட்டிய இரண்டாவது 
வகைக்கெழு என பொருள் . 


dx ? 


dry 


இவ்வாறே 

dx3 

- க்கு மறுபடியும் ஒரு முறை ஐப் பற்றிய 
வகைக்கெழு கண்டால் , அது மூன்றாவது வகைக்கெழு எனப்படும் , 
இதை எனக் குறிப்போம் . 

dxs 


இதே குறியீட்டு முறையைப் பின்பற்றி y என்னும் சார்புக்கு 
1 முறை அடுத்தடுத்து வகைக்கெழு கண்டு , வரும் பலனை 
dry 

எனக் குறிப்போம் , 
dxn 


வகையிடல் 


265 


நாம் 


கொண்டு , dx 

diy 


> 


. 


dxn 


d 
dx 

என்பதைச் செய்முறைக்கு உரிய குறியீடாகக் 
d 
-க்குப் பதிலாக D என்று எழுதினால் , 

dny 

என்பவற்றை Dy , D ) , D , ... D", 
dx 

dxa 
என்னும் வடிவிலும் எழுதிக் கொள்ளலாம் . 

y = f ( x ) ஆனால் , அடுத்தடுத்துப் பெறப்படும் தொடர் நிலை 
வகைக்கெழுக்களை f ( x ) , f " ( x ) , f " ( x ) , ............ " ( x ) அல்லது 
y , y " , y " ....y " அல்லது y ,, y ,,......... என்று குறியீடு செய்தலும் 
உண்டு . 


நேரம் 1 ஐச் சாராமாறியாகக் 

கொண்டு கண்டறியும் 
முதலாம் இரண்டாம் வகைக்கெழுக்களை வழக்கமாக y , y : எனக் 
குறியிடுவதும் உண்டு . 


சில சார்புகளுக்கு , வகைக்கெழுக்களை எத்தனை அளவு வேண்டு 
மானாலும் தொடர்ந்து காணலாம் . சிலவற்றிற்கு ஒரு குறிப்பிட்ட 
அளவுக்குமேல் வகைக்கெழுக்கள் பூச்சியமாகி விடும் . 


எடுத்துக்காட்டு : 


( 1 ) y 


1 

எனக் கொள்க . 
X 


எனின் , Dy = -1 x ; Dey = ( -1 ) ( -2 } x- * 


இவ்வாறு தொடர்ச்சியாக வகைக் கெழுக்களை எந்த அளவுக்கு 
வேண்டுமானாலும் கணக்கிட்டுக் கொண்டே போகலாம் , 


( 2) y = sin x எனக் கொள்க . 


- sin x ; 


- 


எனின் , Dy = cos X ; D y 

D y = cos x ............. 
என்று கணக்கிட்டுக் கொண்டே போகலாம் . 

( 3 ) y = xn ( n ஒரு நேர் முழு எண் ) 
எனின் , Dy = nxn - 1 ; D y = n ( n - 1 ) xn-- ; . 

Dey = n ( n - 1 ) (11 - 2 ) xn- 3... 
.. Dry = n { n - 1 ) ( n- 2 ) ...... 1 . = n ! ஆகும் . 


..... 


இதற்கு மேற்பட்ட வகைக்கெழுக்கள் பூச்சியமாகின்றன . 


266 


அடிப்படைக் கணிதம் 


விளக்க எடுத்துக்காட்டுகள் : 

எடுத்துக்காட்டு 1 : y = ( 5x - 7 ) ஆனால் , ஐக் 
காண்க . 
5x - 7 எனக் கொண்டா 

டால் , y 

= u ஆகும் . 


dy 
dx 


-- 


. 


(x ) = - (4 ) 


4u3.5 


20u 


dx 


dx 


dy d 

d 

dn 
2013 

( 200 ) 
dx dx 

du 

dx 

60u.5 300u 
= 300 (5x - 7 ) * ( பிரதியீடு செய்தபின் ) 


எடுத்துக்காட்டு 2 : y = 12 cos / 2 x - 5 sin / 2x எனின் 
day 

0 எனக் காட்டுக . 


ax + 2y 


dy 
dx 


-- 


-12 / 2 sin / 2 x - 5/2 cos / 2x 


dry 


-- 


- 12 /2.2cos // 23 


dxa 


- 5/2 ( - 2 sin //2 x ) 

24 cos // 2x + 10 sin / 2x 
= -2 ( 12 cos N / 2 x – 5 sin N/ 2x ) 

-2y 


d y 


+ 2y = 0 


பயிற்சி 2-5./ 
1. y = ( 1-2x ) ( 2-3x " ) ஆனால் , - ஐக் கண்டறிக . 


( விடை 16 ( 63 - 1 ) ] 





2. y 


day 


- 


5x x cos X ஆனால் , 

dxa 

ஐக் கண்டறிக . 
( விடை 1 10 + x cos x + 2 sin x ] 


267 


வகையிடல் 


3. y 


sin xcos x ஆனால் , 


- 


+ 4y 
dxa 


0 எனக் காட்டுக . 


d y 


-2x x + ( x + 2 ) y = 0 


dx2 


4. y = x sin x ஆனால் , x 

என நிறுவுக . 


d y 


-2x 


43 + (x + 2 ) y = 0 


5 . 


dx3 


y == x cos x ஆனால் , x 
என நிறுவுக . 


6. a , b , n என்பன மாறிலிகளாகுமிடத்து y = a cos nx 

day 
+ b sin nx ஆனால் , * + n°y = 0 எனக் காட்டுக . 


3 


+ 4t பொருந்து 


- 


d s ds 
7. t 

di 

3s = 0 என்பதற்கு S = 
மென நிரூபிக்க : 


dy 

என நிறுவுக . 
dx 


8. y = ax - bx ஆனால் , x " 


ax + 2y = 2x 


d y 


9. y = 20 cos 5x - 48 sin 5x ஆனால் , 


+ 25 y = 0 


dx2 


எனக் காட்டுக. 


dry 


dy 
2x 

dx 


4y = 0 


10 , y = ( x + a ) என்றால் , ( x + a ) 


dx ? 


எனக் காட்டுக . 


3. வகைக் கெழுவின் பயன்பாடுகள் 

( Applications of the Derivative ) 


1. வகைக் கெழுவின் வடிவ கணித விளக்கம் 

படம் 32 - ல் , y = f ( x ) என்ற சார்பின் கோட்டுருவப்படம் 
வரையப் பட்டிருக்கிறது . p ( x , y ) என்பது அவ் வளை வரையின் 
மீதுள்ள யாதேனுமொரு புள்ளியாகவும் , Q ! x + 8x , y + 8y ) 
என்பது அதற்கு அண்மையிலுள்ள தொருபுள்ளியாகவும் கொள்க , 


PS 
H = f ( x ) 


T 
R 


8 


ந 


X K 


N X 


0 L M 

படம் 32 
ly 


P , Q விலிருந்து முறையே PM , ON என OX க்குக் குத்துக் 
கோடுகள் வரைந்து , PR ஐ OX- க்கு இணையாக வரையவும் . PR 
ஆனது NQ வை R- ல் சந்திக்கட்டும் . FQ ஐ ஒரு நாணாக இணைக் 
கவும் . அது X அச்சை L என்னுமிடத்தில் சந்திக்கட்டும் . 


வகைக்கெழுவின் பயன்பாடுகள் 


269 


P என்னு மிடத்தில் வளை வரைக்கு KPT என்னும் தொடு 
கோடு வரைக , அது X அச்சை K என்னுமிடத்திலும் , NO ஐ T 
என்னுமிடத்திலும் சந்திக்கட்டும் . 


ZRPQ = ZNLQ = என்க ; Z RPT = ZNKT = 8 ஆகட்டும் . 


இனி , PR = MN = ON - OM = ( x + 8x ) -x = 8x ஆகும் 


RQ = NQ - NR = NO - MP = ( y + 8y ) -y = 8y ஆகும் . 


8y | 
8x 


RQ 
PR 


= tano 


By 

ஆனது PQ என்னும் நாணினது சரிவைக் குறிக்கும் .. 


8x 


இப்பொழுது 8.x - 0 ஆகுக . y ஆனது x- ன் தொடர்ச்சியான 
சார்பதலின் , 8y- ம் பூச்சியத்தை அணுகும் . அதாவது Q ஆனது 
வளை வரையின் வழியே நகர்ந்து வந்து P ஐ எல்லையாக அணுகி , 
அடையும் . 


P ஐ நிலையாகக் கொண்டு , Q – P ஆகும் போது வரும் பல 
நாண்கள் P- ல் வரையும் PT ஆகிய தொடு • கோட்டை எல்லையாகக் 
கொண்டு சாரும் . 


இவ்விதம் நாண்கள் அணுகும் போது ZQRP = 4 என்ற 
கோணம் , தொடுகோடு PT ஆனது X அச்சுடன் உண்டாக்கும் 
8 என்னும் கோணத்தை எல்லையாகக் கொண்டு அணுகி , அடையும் . 
ஃ . 8x- 0 என்ற நிலையில் , Lt tan RPQ Lt tan o 

8x + 0 

8x + 0 


= tan / RPT 


= tan / NKT 
= tan a 





ஆனால் , Lt tan ZRPQ = Lt RQ 
8x - 0 

8x- + 0 PR | 

Lt 8y 
8x + 0 8x 


- 


dy 
dx 


270 


அடிப்படைக் கணிதம் 


tan 6 


Lt tan o 


Lt RQ 
Q - P PR 


Q - P 


Lt 8y 
8x + 9 8x 


dy 
dx 


ஒரு வளை வரையின்மீதுள்ள யாதேனுமொரு புள்ளியிடத்து 

dy 
அமைவுறும் தொடுகோட்டின் சரிவு அப் புள்ளிக்கண் 
மதிப்புக்குச் சமமாகும் என அறிகிருேம் . 


du 


[ குறிப்பு : வளை வரையில் உள்ள புள்ளியில் அமையும் தொடு 
கோட்டின் சரிவே , அப் புள்ளியில் வளை வரையின் சரிவும் ஆகும் . 


விளக்க எடுத்துக்காட்டு 1 : 

y = x3-2x + x என்னும் வளை வரையின்மீது எப் புள்ளி 
களிடத்து வரையுந் தொடுகோடானது x- அச்சுக்கு இணையாக 
அமையுமெனக் காண்க . 


தொடுகோடு : அச்சுக்கு இணையாக அமைய , அத் தொடு 
கோட்டின் சரிவு பூச்சியமாக வேண்டும் . 


.. அப்புள்ளியிடத்து , = 0 ஆகும் . 

dx 


dy 


இனி , 


ax 


= 3x - 4x + 1 


. 3x - 4 x + 1 = 0 

( x - 1 ) ( 3x - 1 } = 0 


• x = 1 அல்லது 113 ஆகும் . 


கொடுத்த கோவையில் , இம் மதிப்புகளைத் தனித் தனியே 
பிரதியிட்டால் , y = 0 அல்லது 4/27 எனவரும் . 


... ( 1 , 0 ) ; ( , ) என்னும் 
x அச்சுக்கு இணையாகும் . 


புள்ளிகளில் 


வளை 


வரை 


விளக்க எடுத்துக்காட்டு 2 : 

y = 3x + 2x-+ 1 என்னும் வளைவரையின் மீது x = 1 என்னு 
மிடத்து வரையும் தொடுகோட்டின் சமன்பாட்டைக் காண்க . 


வகைக்கெழுவின் பயன்பாடுகள் 


271 


x = 1 எனும் x கூறுடைய புள்ளியின் y கூறைக் காண , 
y = 3x + 2 x + 1- ல் x = 1 எனப் பிரதியிடுக . 
ஃ y = 31 + 2 • 1 + 1 = 6 
எப் புள்ளியிலும் , தொடுகோட்டின் சரிவு = அப்புள்ளியில் 

dy 

-ன் மதிப்புக்குச் சமமமாகும் . 
dx 


) 


dy 


இனி , 


= 6x - 4-2 


: 

( 2 ) 


= 6x1 + 2 = 8 
( 1 , 6 ) 


ஆகவே ( 1 , 6 ) என்னுமிடத்தில் இடம் பெறும் , தொடு 
கோட்டின் சமன்பாடு y - 6 = 8 ( x - 1 ) ஆகும் . 


அதாவது y = 8x - 2 . 


2. தோராய மதிப்புகள் , பிழைகள் பற்றிய பயன்பாடுகள் ( Appli 

cations to Approximations and Errors ) 
சார்பின் மாறியில் ஏற்படும் ஒரு சிறு ஏற்றத்தின் காரண 
மாக அச் சார்பில் ஏற்படும் மாற்றத்தைத் தோராயமாகக் 
காண்போம் , 


Lt 8y 
8x + 0 8x 


is ஆகும் ( வரையறை ) 


எல்லை காண்பதற்கு முன் , 

8y dy 
8x 

ax + € ஆகும் . ( E என்பது பூச்சியத்தை 
அணுகும் மிகச் சிறிய எண்ணாகும் எனக் கொள்க . ) 
இப்பொழுது , 8x - 0 ஆகும்பொழுது , E - 0 ஆகி , 
Lt 8y dy 

- என்றாகிறது . . 
- 
8.x 

dx 


ஆகவே , எல்லை காண்பதற்கு முன் , 
By dy 

+ = என எழுதலாம் . 
dx 


== 


272 


அடிப்படைக் கணிதம் 


.. 8y 


dy 
dx 


8x + E8X 


. 


இரண்டாவது 


8y- ன் விரிவில் முதலுறுப்போடு ஒப்பிட 
உறுப்பு மிகச் சிறியதாகின்றது . 


dy 
இதிலிருந்து 8y N 

dx 


. 


8x [ T என்ற குறி தோராய மதிப் 

பைக் காட்டுகிறது ). 


( அதாவது ) 8ys f ( x ) . 8x 

... ( 1 ) 
இத் தொடர்பிலிருந்து , x- ல் ஏற்படும் சிறிய ஏற்றம் 8x- க்கு 
ஏற்ப y- ல் ஏற்படும் சிறிய மாற்றம் By ஐத் தோராயமாகக் காண 
முடிகிறது . 


( i ) பிழைகளும் , தோராயங்களும் ( Errors and Approxima 

tions ) 
8x ஆனது x- ல் ஏற்படும் மிகச் சிறிய வேறுபாடோ அல்லது 
பிழையோ ஆனால் , 8y ஆனது , அதற்கேற்ப உண்டாகும் வேறு 
பாடோ அல்லது பிழையோ ஆகும். 


( 1 ) - லிருந்து , 


y- ன் ஏற்றம் அல்லது பிழை 


* 


dy 

மடங்கு 
dx 


x- ன் 


ஏற்றம் 


அல்லது பிழையாகும் . 


( ii ) சார்புடைய பிழை ( Relative Error ) 

ஒரு பலனில் தனிப்பட்ட பிழையானது ( Absolute error ) 
தனிப்பட்ட ஒரு சிறப்புத் தன்மையைக் காட்டுவதில்லை. பொது 
வாகச் சார்புடைய அல்லது விகிதாசாரமான ( Proportionate ) 
பிழையே , தனிப்பட்ட பிழையைவிட , முக்கியத்துவம் வாய்ந்த 
தாகும் . 

8x 
x -ல் விகிதாசாரப் பிழை ஆகும் . 


= 


( iii ) சதவீதப் பிழை (Percentage Error ) 
100 8x 

என்பது x- ல் நேரும் சதவீதப் பிழை எனப்படும் , 


வகையிடல் 


273 


விளக்க எடுத்துக்காட்டு : 

ஒரு கோளத்தின் ஆரம் 6 செமீ . எனக் கொள்ளப்பட்டது . 
ஆரத்தை அளக்குங் காலத்தில் , 04 செமீ . பிழை யேற்பட்டால் , 
கன பரிமாணத்தில் அதற்கேற்ப உண்டாகிய பிழையைத் தோராய 
மாகக் கண்ட 

றிக . 
7 ஆரமுடைய கோளத்தின் கன கரிமாணம் y எனக்கொள்க 
அப்பொழுது V r ஆகும் . 


ஆரத்தை அளப்பதில் நேர்ந்த சிறிய பிழை 8r ஆகவும் , அதை 
யொட்டிக் கன பரிமாணத்தைக் கணக்கிடுவதில் விளைந்த பிழை 
80 ஆகவும் கொண்டால் 


• 8r ஆகும் . 


இப்பொழுது , 


dy 
dr 


- 


3ra 


4r2 


84.r . 8r 


இங்கு r = 6 செமீ.; 8r = 04 செமீ . எனப் பிரதியிட , 

8y = 47 x36X 04 = 5-761 ஆகும் . 

கன பரிமாணத்தைக் கணக்கிடுவதில் விளைந்த பிழை 
5-761 கன செமீ . ஆகும் . 

8y 
இதையொட்டி சதவீதப் பிழை = 100 


== 


5-76ா 
47 ( 6) / 3 


X100 % = 2 % 


3. தொடர்புறு வீதங்கள் ( Related rates ) 

பல கணக்குகளில் ஒவ்வொன்றும் நேரத்தின் சார்பலனாகிய 
இரண்டு மாறிகள் இடம் பெறுவதுண்டு . நேரத்தைப் பொறுத்து 
ஒரு மாறியின் பெருகுவீதம் கொடுக்கப்பட்டால் , அதைக் 
கொண்டு மற்ற மாறியானது நேரத்தைப் பொறுத்துப் பெருகும் 
வீதத்தை அறிய முடியும் . 


விளக்க எடுத்துக்காட்டு 

ஒரு மையின் துளி மையொற்றும் காகிதத்தின் மேல் விழுந்த 
பொழுது 

மையின் கறையானது வட்ட வடிவின தாகி ஒரு 
செகண்டுக்கு 2 சதுர செமீ . வீதம் பரப்பு பெருகுவதாகின்றது . 

18 


274 


அடிப்படைக் கணிதம் 


மைக் கறையின் பரப்பு 5 செ.மீ ஆகவுள்ள பொழுது அதன் ஆரத் 
தின் பெருகு வீதத்தைக் காண்க . 

t செகண்டுகள் கழிந்தபின் , வட்டவடிவ மைக் கறையின் 
ஆரம் r செமீ . ஆகவும் , பரப்பு A சதுர செமீ , ஆகவும் இருக்கு 
மானால் , 
A = " " ஆகும் . 

dA 
கணக்கின் படி , = 2 ஆனால் , 


dt .. 


dr 
dt 


ஐக் கண்டறிய வேண்டும் . 


dr 


1 


இப்பொழுது , 


da 
dt 


da 
dr 


dr ஆகும் . 


. 


dA 
dr 


2 Tr 


ஃ .. 


2 = 7 


dr 
dt 


1 


ஃ . 


dr 
at 


செமீ . /வினாடி 


A = 5 ஆகுமிடத்து , = 5 


- ஆகும் . 


1 


ஃ . 


dr 
dt 


1 
5 


செ.மீ. /வினாடி = 


51 


7 


செமீ . / வினாடி ஆகையால் . வட்டவடிவ மைக் கறையின் ஆர 

1 
மானது வினாடிக்கு செமீ . வீதம் மிகுவதாகும் . 


N51 


4. மீப்பெரு மதிப்பும் , மீச்சிறு மதிப்பும் ( Maximum and 

Minimum values ) 

y = f ( x ) என்ற சார்பின் மதிப்புகள் x- ன் மதிப்பைச் சார்ந்து 
மாறுவதை , அதாவது வளர்வதையும் , குறைவதையும் , அச் சார் 
பின் வரை படத்திலிருந்து காணலாம் . 

படம் 33 - ல் , x = a என்ற இடத்தில் , f ( x ) -ன் வரைபடம் ஏறு 
முகத்திலிருந்து இறங்கு முகத்திற்கு மாறும் அல்லது திரும்பும் 


வகையிடல் 


275 


நிலையைக் காண்கிறோம் . இத்தகைய திரும்புநிலை மீப்பெருநிலை 
எனப்படும் . 


IY 


Afc) = 0 


F ( a ) 


சி 


>(20) 


82 


OF = a- 


X 


படம் 33 


படம் 34 - ல் x = b என்ற இடத்தில் , f ( x ) - ன் வரைபடம் 
இறங்கு முகத்திலிருந்து ஏறு முகத்திற்கு மாறுவதைக் காண்கிறோம் , 
• இத்தகைய திரும்பு நிலை மீச்சிறு நிலை எனப்படும் . 


இப்புள்ளிகளைத் திருப்புப் புள்ளிகள் ( Turning points) எனக் 
குறிப்பிடுகிறோம் . 


மீப்பெரு , மீச்சிறு மதிப்பென்னும்போது அங்கு அருகில் 
அது ஒரு மீப்பெரு அல்லது மீச்சிறு மதிப்பு என்பதே பொருள் . 

f ( x ) என்பது தொடர்ச்சித் தன்மை வாய்ந்த ஒரு சார்பா 
னால் , மீப்பெரு மதிப்பும் , மீச்சிறு மதிப்பும் ஒன்று விட்டொன்று 
வருவதைக் காணலாம் . 


இனி மீப்பெரு , மீச்சிறு மதிப்புகளைக் காணும் விதிகளைப் 
பெறுவோம் . 


( a ) மீப்பெரு மதிப்பு விளங்கும் புள்ளி 

படத்தில் காட்டியுள்ளது y = f ( x ) - ன் வரைபடமாகும் . 
( படம் 33 ) . f ( x ) என்பது x = a என்னும் புள்ளியில் மீப்பெரு 
மதிப்பை அடைவதாகக் கொள்வோம் . 


( அதாவது ) 

x = a என்ற இடத்தில் , h எவ்வளவு சிறிய 
நேரெண்ணாயினும் , f ( a ) > f (a - h ); f ( a ) > f ( a + h ) என அமைந் 


276 


அடிப்படைக் கணிதம் 


தால் , f ( a ) என்பது x = a என்ற நிலையில் f ( x ) - ன் மீப்பெரு மதிப்பு 
எனக் கூறப்படும் . 


x பெருகுங்கால் , சார்பு y ஆனது . முதலில் p- லிருந்து A- க்குச் 
செல்லும்போது வளருவதாகவும் , A- லிருந்து - க்குச் செல்லும் 
போது குறைவதாகவும் காண்கிறோம் . 


P- லிருந்து A வரையில் , வளை வரையில் x வளர வளர . y- ம் 
வளருகிறது . ஆகவே y- ன் வளரும் வீதம் நேர் ராசியாகும் . 


( அதாவது ) நேர்ராசி ( + ) ஆகும் . 


வளை வரையில் A- லிருந்து Q நோக்கிச் செல்லும்போது , 
x வளர வளர , y குறைவதைக் காண்கிறோம் . 


ஆகவே , ஐ பொறுத்து , y-ன் வளரும் வீதம் எதிர் ராசி 
யாகிறது . 


dy 
( அதாவது ) எதிர் ராசி ( --- ve ) ஆகிறது . 

Ax 


A யிடத்தில் சார்பு தற்காலிக நிலை பெற்றுக் காணப்படுகிறது . 


ஆகவே , - 


= 0 ஆகும் . 


இந்த முடிவுகளை , வரை கணிதப் படியும் காணலாம் . P- க்கும் 
A- க்கும் இடையிலுள்ள யாதேனு மொரு புள்ளியிடத்தில் வளை 
வரைக்கு அமைக்கப்படும் தொடுகோடானது X அச்சோடு , அதன் 
மிகை ராசித் திசையில் , ஒரு குறுங்கோணத்தை ஏற்படுத்தும் . 
ஆகவே , tan 8 நேர் ராசியாரும் . 

" 
( அதாவது ) 

dx 

நேர் ராசிக் ( + ) குறியைக் கொள்ளும் . 


dy 


ஆனால் , A- க்கும் Q- விற்கும் இடையிலுள்ள எப் புள்ளியிடத் 
தேனும் அமைக்கப்படும் தொடுகோடானது X அச்சுடன் விரி 
கோணம் அமைப்பதைக் காண்கிறோம் . ஒரு விரிகோணத்தின் 
tangent விகிதம் எதிர் ராசியாகும் . 


dy 

-ம் எதிர் ராசிக்( - ) குறியைக் கொள்ளும் . 


dy 


( b ) மீச்சிறு மதிப்பு விளங்கும் 

x 
வகையிடல் 

271 
மேலும் A என்னுமிடத்தில் வளைவரைக்கு வரையும் தொடு 
கோடு X அச்சுக்கு இணையாக அமையும் . 

dy 
ஆகவே , = 0 , tan 8 = 0 : = 0 ஆகும் . 

dx 
ஆகவே , x = a என்பதற்குரிய மீப்பெரும் புள்ளியிடத்து 
( i ) * அல்லது ரி ( x ) = 0 ஆகும் . 

dy 
மேலும் ( ii ) 

- dx 

அல்லது ! (x ) ன் ராசி நேர் ராசியிலிருந்து 
எதிர் ராகியாக மாறுகிறது . 

( ii ) - லிருந்து . மீப்பெரு மதிப்பு விளங்கும் புள்ளியிடத்து 
dy 

என்பது ஒரு குறையுறு சார்பாகும் . 
dx 

dy 
ஏனெனில் நேர் ராசியிலிருந்து பூச்சியமாகிறது ; பிறகு 

dx 
பூச்சியத்திலிருந்து எதிர் ராசியாகிறது . 

dy 
ஆகவே குறைந்து கொண்டே செல்கிறது . 

4x 
dy 

d dy 
-ன் வளரு வீதம் அது dx | dx 

எது 

திர் ராசியாகும் . 
dxa 

. 

d y 
மீப்பெரு புள்ளியிடத்து , எதிர் ராசி ( - ) ஆகும் . 

dx2 
பானால் , x = b என்ற மதிப்புக்குச் சற்றுமுன் f ( x ) இறங்கு முக 
மாகவும் , சற்றுப்பின் ஏறு முகமாகவும் இருக்கும் ; x = b என்னும் 
திரும்பு நிலை | ( x ) -ன் மீச்சிறு நிலையாகும் . 1 ( b ) அதன் மீச்சிறு 
மதிப்பாகும் . 


y = f ( x ) எனும் சமன்பாட்டின் வரை படத்தில் , B எனும் 
நிலையில் சார்பு இறங்கு முகத்திலிருந்து ஏறு முகமாகத் திரும் 
பட்டும் , 


278 


அடிப்படைக் கணிதம் 


படத்திலிருந்து , B- க்கு முன்னால் எந்தப் புள்ளியிலும் , வளை 
வரைக்கும் வரையும் தொடுகோடு X அச்சுடன் விரிகோணத்தை 
ஏற்படுத்துவதைக் காண்கிறோம் . 


R. 


F 
( 
x 
) 
< 
o 


fc) 


B frm = 0 
f ( 8 ) 

82 


91 


c = 8 


படம் 34 


ஆகவே , tan . எதிர் ராசியாகும் . 

dy 
( அதாவது ) as 

எதிர் ராசி ( - ve) ஆகும் . 


B என்னுமிடத்தில் , தொடுகோடு * அச்சுக்கு இணையாக 
இருக்கும் . 


B யிடத்தில் , tan = 0 


-- 


dy 

- = 0 ஆகும். 
dx 


B- க்குப் பின் , எப் புள்ளியிலும் , வளை வரைக்கு வரையும் 
தொடுகோடு X அச்சுடன் குறுங்கோணத்தை அமைக்கும் . 


* tan 8 நேர் ராசியாகும் 

dy 
( அதாவது ) நேர்ராசி ( + ) ஆகும் . 

dx 


ஆகவே மீச்சிறு நிலையில் 

dy 
(i ) = f ( x ) = 0 ஆகும் . 


வகையிடல் 


279 


dy 
மேலும் ( ii ) அல்லது " (3) -ன் ராசி , எதிர் ராசியிலிருந்து 

dx 
நேர் ராசியாக மாறுகிறது . 


( ii) - லிருந்து . மீச்சிறு மதிப்பை அடைவதற்குச் சற்றுமுன் 
dy 

-ன் மதிப்பு எதிர் ராசி மதிப்புடையதாயிருந்து திருப்பத்தில் 
dx 
பூச்சிய மதிப்பைப் பெற்று , உடனே நேர் ராசி மதிப்பைப் பெறு 
வதால் , * 

a என்ற x- ன் சார்பு ஒரு வளரும் சார்பாகிறது .. 


. அதன் வளர் வீதம் ( அதாவது ) 4 ( 2 ) நேர் ராசி 


யாகும் . 


day 


( அதாவது ) மீச்சிறு புள்ளியிடத்து நேர் ராசி ( + ) 

dx ? 


ஆகும் . 


( குறிப்பு : ஒரு வளை வரையில் மீப்பெரு , மீச்சிறு மதிப்புகள் 
அமையும் புள்ளிகள் திருப்பப் புள்ளிகள் 

புள்ளிகள் ( turning points) 
எனப்படும் . 


( c ) வளைவு மாற்றப் புள்ளி ( Point of inflexion ) 

வளை வரையானது தொடு கோட்டைக் கடந்து செல்லும் 
இடத்துள்ள புள்ளிகள் வளைவு மாற்றப் புள்ளிகள் , எனப்படும் , 


= C 


x = dd 


. 


படம் 35 (i) படம் 35 ( ii) 

படம் க (ili ) 
அத்தகைய புள்ளிக் கண் , வளை வரையின் மேல் நோக்கிய குழிவுப் 
பாகம் கீழ்நோக்கியோ அல்லது இந்நிலை மறுதலையாகவோ 
மாறுபடும் . 


C, D என்னும் வளைவு மாற்ற புள்ளிக்கண் அமைந்துள்ளது 
போல , தொடு கோடானது கிடை நிலையில் உள்ளதாகவும் இருக் 
கலாம் . 


280 


அடிப்படைக் கணிதம் 


x = c (c- ன் அச்சுத்தூரம் ) வழியாக X ஆனது அதிகரிக்குங் 

dy 
கால் , ஆனது C- க்கு முன்னே எதிர் ராசியாக இருந்து , வர 

dx 
வரப் பெருகி , C இடத்தில் பூச்சியம் ஆகி , மறுபடியும் குறையத் 
தொடங்கி எதிர் ராசியாகவே இருப்பதைக் காண்கிறோம் . 
இதனால் , X ஆனது x = c என்னும் மதிப்பின் ஊடாக வளரும் காலத் 
தில் , வகைக்கெழுவானது இராசிக் குறியில் மாறுதலின்றியே 
பூச்சியமாகிறது . இதேபோல் x = d (D- ன் அச்சுத்தூரம் ) வழியாக 

dy 
x ஆனது அதிகரிக்குங்கால் , 

ix ஆனது D- க்கு முன்னே நேர் 
ராசியாக இருந்து வரவரப் பெருகி D இடத்தில் பூச்சியமாகி மறு 
படியும் ஏறத் தொடங்கி நேர் ராசியாகவே இருப்பதைக் காண் 
கிறோம் . C , D என்னும் புள்ளிகளிடத்து , சார்பானது மீச்சிறு 
மதிப்பையோ அல்லது மீப்பெரு மதிப்பையோ பெறுவதில்லை . 
இப் புள்ளிகள் வளைவு மாற்றப் புள்ளிகள் எனப்படும் . 


தொடுகோடு கிடை நிலையாக இருக்கும் வளைவு மாற்றப் 
புள்ளியிடத்து 


= 0 
dx 
dy 

-ன் ராசி மாறுது . 
dx 


( ii ) 


( குறிப்பு : தொடுகோடு கிடை நிலையாக இல்லாமலே வளை 
வரையின் மீது வளைவு மாற்றப் புள்ளிகள் E- ல் உள்ளதுபோல் 
இருக்க முடியும் . ஆனால் அவை திருப்புப் புள்ளிகளுடன் ( அதாவது ) 
மீச்சிறு அல்லது மீப்பெரு புள்ளிகளுடன் கலந்து வரமாட்டாது . 

dy 
E என்ற புள்ளியில் - பூச்சியம் ஆகாது . எந்தெந்த வளைவுமாற்றப் 
புள்ளிகளிடத்துத் தொடுவரை கிடையாக உள்ளதோ , அவையே 
திருப்பப் புள்ளிகளுடன் கலந்து காணப்படும் , 


dy 
, 

2x 
பதினால் , அதன் வளருவீதம் பூச்சியம் ஆகும் . 

d dy 
( அதாவது ) 

dx 

= 0 ஆகும் . 


dy 


ஆகவே , ஒரு வளைவு மாற்றப் புள்ளியிடத்து = 0 ஆகும் . 

dx 


வகையிடல் 


281 


ஆனால் , ax 


= 0 ஆவதிலிருந்து அது வளைவு மாற்றப்புள்ளி என்று 

day 
நிர்ணயித்துவிட முடியாது . 

0 ஆகியும் அது ஒரு 
dxa 

dy 
திருப்பப் புள்ளியாக இருக்கக் கூடும் . இதற்கு -ன் குறியைக் 

dx 
கவனிக்க வேண்டும் . 


மீச்சிறு , மீப்பெரு மதிப்புகளைக் காண விதிகள் 

நாம் இதுவரை மீச்சிறு , மீப்பெரு மதிப்புகளைப் பற்றி கண்ட 
பண்புகளிலிருந்தும் , வளைவு மாற்றப் புள்ளிகளின் பண்புகளி 
லிருந்தும் எப்படி y = f ( x ) எனக் கொடுக்கப்பட்ட சார்பிற்கு மீச் 
சிறு , மீப்பெரு மதிப்புகள் காண முடியும் என்பதைத் தொகுத்து 
விவரிப்போம் . 


( i ) y = f ( x ) - ன் வகைக்கெழு ak = f ( x ) ஐக் காண்க . 


( ii ) f ( x ) = 0 என ஈடு செய்து , இச் சமன்பாட்டைத் தீர்வு 
காண்க . இச் சமன் பாட்டின் தீர்வுகள் a , p , 7 ... என்க . 


( iii ) f " ( x ) ஐக் காண்க . f " ( x ) - க்கு வரும் கோவையில் , 
x = a எனப் பிரதியிடுக . 


f " ( a ) எதிர் ராசியானால் , x = & என்பது ஒரு 
திருப்பப் புள்ளியாகும் . 


மீப்பெரு 


f " ( a ) நேர் ராசியானால் , x = 0 என்பது ஒரு மீச்சிறு திருப்பப் 
புள்ளியாகும் . 


f " { a ) பூச்சியமானால் , x = a- ன் அருகில் / ( x ) - ன் ராசியைக் 
காண்க . 


f ( x ) - ன் ராசி நேர் ராசியிலிருந்து எதிர் ராசியாக மாறினால் , 
x = & என்னும் புள்ளி மீப்பெருப் புள்ளியாகும் . 


f ( x ) - ன் ராசி எதிர் ராசியிலிருந்து நேர் ராசியாக மாறின் 
x = a என்னும் புள்ளி மீச்சிறுத் திருப்பப் புள்ளியாகும் . 


f ( x ) - ன் ராசி மாறாதிருந்தால் , அஃது ஒரு வளைவு மாற்றப் 
புள்ளியாகும் . 


282 


அடிப்படைக் கணிதம் 


இதேபோல் மற்ற தீர்வுகள் 3 , 7 ............... என்பவற்றை ஒவ் 
வொன்றாகச் சோதித்து மீச்சிறு , மீப்பெரு மதிப்புகளைக் காண 
லாம் . 


விளக்க எடுத்துக்காட்டு 1 : 3x - 4x + 5- ன் திருப்புப் புள்ளி 
களைக் கண்டறிக . 


f ( x ) = 3x - 4x8 + 5 என்க . 


f ( x ) = 12 x - 12 x = 12 x ( x - 1 ) 
திருப்புப் புள்ளிகளிடத்து ( x ) = 0 ஆகும் . 


12 x " ( x - 1 ) = 0 


: x = 0 அல்லது 1 ஆகும் , 


இனி , 1 " ( x ) = 36 x2 -24 x 
இதில் x = 1 எனப் பிரதியிட 


f " ( x ) = 36-24 = 12 


இது நேர் ராசி எண்ணாகும் . 


.. -x = 1 என்னுமிடத்து f ( x ) மீச்சிறு மதிப்பு எய்தும் .. 
மீச்சிறு மதிப்பு = f ( I ) = 4 ஆகும் 


x = 0 ஆகும் பொழுது f " ( x ) = 0 
எனவே x = 0- க்கு அருகில் , f ( x ) - ன் ராசியைக் காண்க . 


h என்பது ஒரு சிறிய நேர் ராசி.எண்ணாகட்டும் , 


அப்பொழுது ( -h ) = 12 ( -h ) " ( -h - 1 ) இஃது ஓர் எதிர் 
ராசி எண்ணாகும் . 


.. I ( h ) = 12 h " ( h - 1 ) ; h மிகச் சிறிய எண்ணாவதால் , 
( h - 1 ) எதிர் ராசியாகும் . 


: f ( h ) - ம் எதிர் ராசியாகும் . 


ஆகவே , x ஆனது 0 மதிப்பின் வழியாகப் பெருகுங்கால் , 
f ( x ) - ன் ராசிக்குறி மாறவில்லை , 


வகையிடல் 


283 


ஆக f ( 0) ஆனது (3) -ன் திருப்பமதிப்பல்ல . ஆனால் x = 0 
என்பது சார்பின் ஒரு வளைவு மாற்றப் புள்ளியாகும் . 


விளக்க எடுத்துக்காட்டு 2 ! வாய் திறந்த உருளை வடிவாகிய 
ஒரு நீர்த் தொட்டியின் அடிப்பாகம் வட்டவடிவமான தாய்க் 
குறித்த அளவு நீரைக் கொள்ளத் தக்கதாய் அமைக்கப்பட்டுள் 
ளது . அதற்கு ஈயம் பூசுவதற்கு ஆகுஞ் செலவு மீச்சிறியதாவதற்கு 
அதன் ஆழத்திற்கும் , ஆரத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன ? 

நீர்த் தொட்டியின் ஆழம் h என்றும் , ஆரம் என்றும் 


கொள்க . 


அதன் கொள்ளவு rs h = C ( ஒரு மாறிலி ) 


ஈயப் பூச்சுக்கு உரிய பரப்பு மீச்சிறியதானால் , செலவும் மீச் 
சிறியதாகும் . 

பூச்சுக்காகும் பரப்பு r + 2 rf.h = A என்க , 


A- ன் மதிப்பை ஒரே மாறியைக் கொண்டு குறிப்பிட்டால் , 

C 

2C 
AL + 27 / Tr + ஆகும் . 


- 


mra 


- 


பரம்பு மீச்சிறியதாகுங்கால் , 
dA 

0 ஆகும் . 
dr 

2C 
( அதாவது ) = 2 

dr 


da 


- 


As = 0 


. 


C 


ரம் 


ஆனால் , C = r " h 


= 3 


இதனுடன் , 


da A 
dr 2 


2+ 


4C 

4r8 
= 2+ 
13 

p8 


= 


இது நேர் ராசியாகும் . 


ஈயப்பூச்சுக்குரிய பரப்பு , h = 7 ஆகுமிடத்துச் செலவும் 
மீச்சிறியதாகும் . 


284 


அடிப்படைக் கணிதம் 


விளக்க எடுத்துக்காட்டு 3 : x- ன் திருப்பப் புள்ளிகளைக் காண்க . 
f ( x ) = x " 

f ( x ) 
திருப்பப் புள்ளியிடத்து (x) = 0 ஆகவேண்டும் . 


= 4x8 


4x3 = ) 


.. 


x = 0 


- 


12x 
x = 0 ஆகுமிடத்து f " ( x ) = 0 ஆகிறது . ஆகவே x = 0 என்னு 
மிடத்து மீப்பெரு மதிப்பா அல்லது மீச்சிறு மதிப்பா என்று சொல் 
வதிற்கில்லை . 


ஆகவே , f ( x ) - ன் ராசியை x = 0 ஆல் சுட்டிக் காண்போம் . 


x = -h ஆனால் , f ( -h ) = 4 ( -h ) * = -4hs , ஓர் எதிர்ராசி 
எண்ணாகிறது . 


x = h ஆனால் , f ( h ) = 4h * == + 4h " , ஒரு நேர் ராசி எண்ணா 


கிறது . 


ஆகவே x = 0 இடத்துக் கொடுக்கப்பட்ட சார்பு ஒரு மீச்சிறு 
மதிப்பை அடைகிறது . 


மீச்சிறு மதிப்பு = 04 

0 = 0 ஆகும் , 


( குறிப்பு : இங்கு f ( x ) = 0 ஆக இருந்தும் , புள்ளி வளைவு 
மாற்றப் புள்ளி ஆகவில்லை. ஒரு வளைவு மாற்றப் புள்ளியாவதற்கு 
f ( x ) = 0 என்பது தேவை . ஆனால் , அது போதாது . மேலும் , 
f ( x ) அம்மதிப்பிடம் குறிமாற வேண்டும் ; அல்லது f ( x ) 
அப் புள்ளியைச் சுட்டி ராசி மாறாம லிருக்க வேண்டும் . ) 


5. பொருளாதாரத் துறையில் வகைக்கெழுவின் பயன்பாடுகள் 
( i ) இறுதி நிலை வருவாய் சார்பு ( The Marginal Revenue 

function )) 
கொடுக்கப்பட்ட தேவை சார்பிலிருந்து ( Demand function ) 
-இறுதிநிலை வருவாய்ச் சார்பை அடைவதற்கு வகைக் கெழுக் கருத் 
தைப் பயன்படுத்துவோம் . 


வகையிடல் 


285 


X என்னும் ஒரு பொருளில் (commodity ) வேண்டப்படுவது 
X என்றும் , விலை P என்றும் , தேவைத் தொடர்பு ( Demand Rela 
tion ) p = q - bx = + ( x ) ( i ) என்றும்.கொள்வோம் . 


எனின் , மொத்த வருவாய்ச் சார்பு ( Total Revenue function ) 
R 

px | = ax - bx ஆகும் . 


- 


இப்பொழுது , இறுதிநிலை வருவாய் ( Marginal Revenue ) 
என்னும் கருத்தைக் கீழ்க்காணும் முறையில் வரையறுக்கலாம் . 


‘உற்பத்தியின் ( இறுதிநிலையாகக் கொள்ளக் கூடிய ) ஒரு 
நிலையில் , விற்பனையில் ஏற்படும் சிறிய அலகளவு மாற்றத்திற்கும் , 
அதையொட்டி மொத்த வருவாயில் ஏற்படும் சிறிய மாற்றத் 
திற்கும் உள்ள விகிதங்களின் எல்லை மதிப்பே இறுதி நிலை வருவாய் 
எனப்படும் . 


இதன்படி , x- ல் ஏற்படும் மீச்சிறு மாற்றத்தை 8x என்னும் , 
இதனால் மொத்த வருவாய் R- ல் ஏற்படும் சிறிய மாற்றத்தை 8R 
எனவும் குறிப்பிடுவோம் . 


BR 
8x 


{ a ( x + 8x ) – b ( x + 8x) } - {ax - bx } 


8x 


2 


ax + adx - bx - 2bx8x - (8x) - ax + bx 

8x 


- 


- 


( a 8x -2hx 8x - b 8x ) ? 

8x 


a - 26x -- b.83 


. : . Lt SR 


8x - 0 8x 


a - 2bx 


dR 
( அதாவது ) ax 


- 


-2bx 


ஆகவே மொத்த வருவாய் என்பது என்னும் தேவைப் 
படும் பொருளின் சார்பாகக் கொடுக்கப்பட்டால் , இறுதிநிலை வரு 

dR 
வாய் என்பது x ஐ ஒட்டிய R- ன் வகைக் கெழு 

dx 

ஆகும் . 


286 


அடிப்படைக் கணிதம் 


இவ்விதமாக இறுதிநிலை வருவாயை வரையறுப்பதே நுட்பம் 
வாய்ந்த சரியான முறையாகும் . 

dR d 
எனவே , இறிதிநிலை வருவாய் 

{ x * * ( x ) } 
dx dx 


- 


- 


(ii ) சராரரி , இறிதி நிலை மதிப்புகளுக்குள்ள தொடர்பு ( Relation 
ship between average and Marginal Values ) 

விலைக் கொள்கை ( Price Theory ) யைக் கருதும் ஆரம்ப 
நிலையில் , ஒரு நிறுவனத்தின் சராசரி வருவாய் வளைவரை ( Average 
revenue curve ) இறுதிநிலை வருவாய் வளைவரை ( Marginal 
revenue curve ) ஆகிய இரண்டு.வளைவரைகளும் ஒரே வரைபடத் 
தில் காண்பிக்கப்படுவதைக் கவனித்திருப்போம் . 


இதே போல் சராசரிச் செலவு ( Average cost ) , ‘ இறுதி நிலைச் 
செலவு ஆகியவற்றைக் காண்பிக்கும் . இரண்டு வளைவரைகளும் 
ஒரே வரைபடத்தில் காண்பிக்கப்படுவதைக் கவனித்திருப்போம் . 


வளை வரைகளுக்குமுள்ள 


இந்த இரண்டு 

வகையான 
தொடர்பை அறிவது நலமாகும் . 


படத்தில் காட்டியுள்ள வளைவரைகளைப் போன்ற நியம வடிவ 
வளைவரைகளையே இங்குக் கருதுவோம் . 


f ( x ) 


C 


0 படம் 36 ( a ) 


X 


O படம் 36 ( 8 ) 


X 


படம் 36 ( a ) - ல் உள்ள வளைவரை ஒரு போட்டியில்லா நிறு 
வனத்தின் மொத்த வருவாய் வளைவரைக்கு எடுத்துக்காட்டாக 
அமைந்துள்ளது . படம் 36 ( b ) ஒரு நிறுவனத்தின் மொத்தச் செலவு 
( Total cost average ) வளைவரைக்கு எடுத்துக் காட்டாக உள்ளது . 

இனி , J ( x ) மொத்த வருவாய் வளைவரையாகட்டும் . இங்கு 
* என்பது ஓர் உற்பத்தி நிலையைக் குறிக்கிறது . 


வகையிடல் 


287 


எனின் , 


f ( x ) 


என்பது சராசரி வருவாய் வளைவரையாகும் . 


f ( x ) 


* 


8 (x ) எனக் கொள்க . 


இப்பொழுது சாரசரி வருவாய் வளைவரை மீப்பெரு மதிப்பு 
அடையும் புள்ளியில் , அவ்வளைவரையும் , இறுதிநிலை வருவாய் வளை 
வரையும் ஒன்றையொன்று வெட்டிக் கொள்ளும் ” என நிறுவலாம் . 

இதை ஆய்வுரை மூலமாகப் பெறுவதற்குப் பெரு முயற்சி 
தேவைப்படும் . அப்பொழுதும் கருத்து தெளிவு பெறாது . 


X 


ஆனால் , இதை வகைக்கெழு கருத்தைப் பயன்படுத்தி எளிய 
முறையில் நிறுவலாம் என்பதைப் பார்ப்போம் , 

f ( x ) 
g ( x ) அதாவது -க்கு ஒரு மீப்பெரு மதிப்பு இருக்கத் 
தேவையான நிபந்தனை 
g ( x ) = ) 

x f (x) – f (x ) = 0 
அதாவது 

0 
1 


f ( x) 


g , ( x ) ஆகவேண்டும் . 


ஆகவே , சராரரி வருவாய் மீப் பெரு மதிப்பை அடையச் செய் 
வதற்குத் தேவையான உற்பத்தி நிலை x எதுவோ , அதே உற்பத்தி 
நிலை , இறுதி நிலைவருவாயைச் சராசரி வருவாய்க்குச் சமமாக்கும் 
எனப் பெறப்படுகிறது . 


இன்னமும் , f ( x ) . ன் வளை வரையானது 8 ( x ) அதாவது 
f ( x ) -ன் வளைவரையை அதன் மீப்பெரு புள்ளியில் வெட்டு 
மெனக் காட்ட வேண்டி உள்ளது . 


X 


இதற்கு நிரூபணம் பின் வருமாறு ! 


- 


-ன் மீப்பெரு புள்ளியிலே , 


X 


= 0 என அறிவேரம் , 


288 


அடிப்படைக் கணிதம் 


ஆனால் அட் புள்ளியில் f ( x ) ( இறுதிநிலை வருவாய் வளைவரை ) 
வகைக் கெழுவாகிய f ( x ) ஆனது , படம் 36 ( a ) - ல் காட்டியுள்ள 
உருவத்தைக் கொண்ட சார்புக்குப் பூச்சியம் ஆகாது . 

ஒரே புள்ளிவழிச் செல்லும் இரு வளை வரைகளின் சரிவுகள் 
வெவ்வேறாக இருப்பதினால் , அவை ஒன்றையொன்று வெட்டிக் 
கொள்ளுமெனக் கூற முடியும் . 


மேலே கூறியுள்ள முறையை அனுசரித்து , இறுதிநிலை செலவுச் 
வளைவரை ( marginal cost curve ) சராசரிச் செலவு வளைவரையின் 
( average cost curve ) மீச்சிறு புள்ளியிடத்தில் வெட்டும் என 
நிறுவலாம் . 


(iii) தேவை நெகிழ்ச்சி ( Elasticity of Demand) 

ஒரு பொருளுக்கு இருக்கும் அங்காடித் தேவையை ( Market 
Demand ) x = + ( p ) என்னும் தேவைச் சார்பால் குறிக்கலாம . 

இங்கு p என்பது விலையையும் , x என்பது அந்த விலையில் 
வேண்டப்படும் பொருளின் அளவையும் குறிக்கின்றது . 

இப்பொழுது தேவை நெகிழ்ச்சி என்னும் கருத்தைப் பார்ப் 
போம் . 


வரையறை : 

குறிப்பிட்ட நிலையில் உள்ள விலை , தேவை என்பவற் பல் , விகிதா 
சார விலை ஏற்றத்திற்குத்தக விகிதாசார தேவை குறைவின் வீதத்தை 
அளப்பதே தேவை நெகிழ்ச்சி எனப்படும் . 


dx 


ஆகவே தேவை நெகிழ்ச்சி E = 


d ( log x ) 
d (log p ) 


dp 


p 


இதன் மதிப்பு எல்லா விலை அளவிலும் எதிர் ராசியாகவே 
இருப்பதால் , ஓர் எதிர் குறியிட்டு அதை நேர் ராசியாக மாற்றி 
எழுதுவது பொருத்தமாகக் கருதப்படுகிறது . 


எடுத்துக்காட்டு : தேவை சார்பு x / * = 

8 
எனக்கொள்வோம் . 

p 
8 54 
p . 


log x = + log 8-5 logp 


வகையிடல் 


289 


p ஐ ஒட்டி வகைக் கெழு காண ,. 
d 

5 1 
( log x) 
dp 

4 

P 


3 


- 


. 


1 


1 


.. 


dx 
dp 


5 
4 


. 


p 


p dx 


. 


- 


5 
4 


x dp 


( அதாவது ) 


5 
4 


dp 
p 


dx 


தேவை நெகிழ்ச்சி = = = 


= 


5 
4 ) 


- 


- 


dp 
p 


தேவை நெகிழ்ச்சியை நேர் ராசியாகக் கொண்டு " எனக் 
கொள்ளலாம் . 


( iv ) விற்பனை முற்றுரிமைக்குப் பயன்பாடு ( Applications to 

Monopoly ) 
விற்பனை முற்றுரிமை உடையவருக்கு மீப்பெரு லாபம் கிட்டு 
வதற்குத் தேவையான நிபந்தனைகளை ஆராய்வோம் . 


p = f ( x ) என்பது அவரை எதிர் நோக்கி இருக்கும் தேவைச் 
சார்பாகுக . 


இங்கு ற என்பது விலை ; X என்பது வேண்டப்படும் அளவு . 


அப்பொழுது மொத்த வருவாய் ( Total revenue ) 

R ( x ) = px = f ( x ).x 
T ( x ) என்பது அவரது செலவு சார்பாகட்டும் . 


அவரது இலாபம் f ( x ) எனில் , 

r ( x) = R ( x) - T ( x ) 
19 


290 


அடிப்படைக் கணிதம் 


( x ) மீப்பெரு மதிப்படைய தேவையானதும் , போதுமானது 
மான நிபந்தனைகள் : 

dom 
O 

... ( i ) 


... ( ii ) 


dx2 < 0 


என்றாகும் . 


dR ( x ) 


( i ) நிறைவேற , 


dT ( x ) 

dx 


0 


dx 


( அதாவது ) இறுதிநிலை வருவாய் இறுதி நிலைச் செலவு 
என்பதாகும் . 

d - R ( x ) dT (x ) 
( ii ) நிறைவேற , 

< 0 
dxa dx 


( அதாவது ) இறுதிநிலை வருவாயின் மாறுவீதம் , இறுதி நிலைச் 
செலவின் மாறுவீதத்தைவிடக் குறைவாக இருக்கும் நிலை ஏற்பட 
வேண்டும் , 


6. இயற்பியல் துறையில் வகைக்கெழுவின் பயன்பாடு 
( i ) குறிப்பிட்டதொரு கணத்தில் வேகத்தை அறிவதற்கு ஒரு 

கோவை . 
இப்பொழுது ஒரு நேர்கோட்டில் இயங்கும் ஒரு துகளின் 
இயக்க நிலையைக் கருதுவோம் . 


துகள் இயங்கும் நேர்கோட்டை X அச்சாகக் கொள்வோம் . 
ஒரு குறிப்பிட்ட கண நேரத்திலிருந்து t நேரம் கழிந்தபின் அத் 
துகளானது ஆதியிலிருந்து 5 தொலைவில் உள்ளதாகட்டும் . 


S ஆனது 1 ஐப் பொறுத்துள்ளதால் , அது t- ன் சார்பாகும் . 
t + 81 நேரத்தில் இயங்கும் துகளானது ஆதி 0 விலிருந்து s + 8s 
தூரத்தில் இருக்கட்டும் . 


அப்படியானால் அது இடைவெளியில் 85 தூரம் சென்ற 
தாகும் . 


8s 
அப்பொழுது என்பது 81 இடைவெளியில் துகள் சென்ற 

8t 
சராசரி வேகத்தை உணர்த்தும் . 


வகையிடல் 


291 


8s 
8t - 0 ஆகுங்கால் , 83–0 ஆயினும் , 

7 8t 
பினை அடையும் . 


என்பது ஒரு வரம் 


Lt as 


( அதாவது ) 8t + 08 


ds 

என்றாகும் . 
dt 


ds 
ar ஐ Y என்று குறிப்பது வழக்கம் 


* 


ds 
dt 


dt 


ds 

ஆனது நேர் இராசியானால் , 1 - யுடன் $ -ம் பெருகும் . 
துகளும் அச்சின் வழியாக நேர் ராசி திசையில் இயங்குவதாகும் . 
ds 

எதிர் ராசியானால் , 1 பெருகுங்கால் , S குறைவுறுவதாகும் . 
di 


( குறிப்பு ! வரைபட விளக்கக் குறிப்பில் , கால - நேர வரையில் 
V ஆனது வரையின் சரிவைக் குறிக்கும் . ] 


( ii ) வேத முடுக்கத்தை அறிதற்கொரு கோவை ( Expression 

for acceleration ) 


ஒரு துகள் இயங்கும் காலத்தில் , அதன் வேக அதிகரிப்பு 
வீதமே முடுக்கமென அறியப்படும் . வேகம் V ஆனது t- ன் சார் 
பாகும் . 


வேகம் 


யாதேனுமொரு t நேரத்தில் இயங்கும் துகளின் 
Y ஆகவும் , 


t + 8t நேரத்தில் v + 85 ஆகவும் இருக்குமானால் , அப்பொழுது 
81 இடைவெளியில் வேகமாற்றம் 8 ஆகும் . 


8y 
அப்பொழுது ஆனது இவ்விடை வெளியில் சராசரி வேக 

8t 
மாறுவீதம் அல்லது சராசரி முடுக்கம் எனப்படும் , 


St ஆனது அளவின்றி சிறியதாகுங்கால் , ( அதாவது 81 + 0 
ஆகும்போது , சராசரி வேகம் அடையும் எல்லை மதிப்பே t கணத் 
தில் நிகழும் முடுக்கமாகும் , 


292 


அடிப்படைக் கணிதம் 


இம் முடுக்கத்தை & எனக் குறிப்பிட்டால் , 

dy 
dt 


X = 


ds 


d / ds 
di dt 


... ( ii ) 


dre 


dy 


மேலும் , . 


- 


dy 
dt 


= 


dy ds 
dt.dt 


- 


dy 
ds 


dt 


... ( iii ) 


. 


- 


கு 


dy 
V ds 


d ( v ) 
ds 


... ( iv ) 


மேலும் , F = ma ஆதலின் , 


- 


d 

( my ) 
dt 


d 
as ( l mv ) ஆகும் . 


( vi ) கோண வேகமும் , கோண முடுக்கமும் ( Angular velo 
city and acceleration ) 

ஒரு தளத்தில் ஒரு நிலையான 0X என்னும் நேர்கோட்டின் 
மேலுள்ள ) என்பதொரு நிலையான புள்ளியைச் சுற்றி P என்னும் 
துகளானது சுழலுவதானால் , யாதேனுமொரு நேரம் 1 - ல் கோணம் 
XOP ஆவது 8 ஆகக் கொள்ளப்பட்டால் , நேரத்தைப் பொறுத்து 
8 - ல் நிகழும் மாறுவீதமே ) என்னும் புள்ளியைச் சுற்றும் P. யினது 
கோண வேகம் அல்லது 0P என்னும் நேர்கோட்டின் கோண 
வேகம் எனப்படும் . 


கோண வேகமானது ஒரு சீராக நிகழாவிட்டால் , கோண 
வேகத்தின் மாறுவீதம் கோண முடுக்கம் எனப்படும் . t என்னும் 
எக் கணத்திலேனும் காணப்படும் கோண முடுக்கமானது , 


dw 

அல்லது 
di 


d28 

dw 
air அல்லது w 

do 

ஆகும் . 


எ 


எடுத்துக்காட்டு : ஒரு நிலையான் வெப்பநிலையில் , ஒரு வாயுவின் 
கன பரிமாணம் Y , அதன் அழுத்தம் P- க்கு மாறுவிகிதத்தி 
லுள்ளது . 1 = 5 ஆகும்போது , p = 5 எனின் , p = 4 ஆகும்போது 
P ஐப் பொறுத்து v அடையும் பெருகு வீதத்தைக் காண்க , 


! 


வகையிடல் 


293 


11 
கணக்கின்படி , y a 

p 


ஃ . V 


k ஆகட்டும் ( k ஒரு மாறிலி ) , 


-- 


v = 5 ஆனால் , = 5 


. 5 


k 
5 


k = 25 ஆகும் . 


25 

ஆகும் . 
p 


dy 
de 


- 


-- 


25 
p 


25 


p 4 ஆகுமிடத்து , 


dy 
dp 


16 ஆகும் . 


p ஐப் பொறுத்து கன பரிமாணத்தின் மாறு வீதம் - 5 
இங்குக் குறைராசியின் பொருள் P பெருகு மிடத்து Y குறைவுறும் 
என்பதாம் . 


பயிற்சி 3-1 . 

வடிவ கணித பயன்பாடுகள் 
1. y = 3x1 + 2x + 5 என்னும் வளைவரை y அச்சை , வெட்டு 
மிடத்தில் அதன் தொடு கோட்டின் சமன்பாட்டையறிக . 

[விடை 1 2x - y + 5 = 0 ] 


1 


- 


2. y -x " என்னும் வளைவரையின் மீதுள்ள எப் புள்ளி 

3 
களிடத்து அமைக்கும் தொடு கோடானது X அச்சுக்கு 
இணையாக இருக்குமெனக் காண்க . 

( விடை : ( 0 , 0 ) ; ( 2 , - * ) ] 


3 , y = x , x = y என்னும் வளை வரைகள் ( 1 , 1 ) என்னுமிடத் 

தில் வெட்டிக் கொள்ளுங்கால் உண்டாகும் இடை 
கோணத்தைக் கண்டறிக . ( விடை : tan 8 = * ] 


க் 


4. y = 4 - x " என்னும் வளைவரைக்கு ( 1 , 3 ) என்னுமிடத்தில் 

வரையப்படும் வரைச் செங்கோட்டின் ( Normal ) சமன் 
பாடு காண்க . 

( விடை ! x - 2y + 5 = 0 ] 


294 


அடிப்படைக் கணிதம் 


5 y = 5-2x2 என்னும் வளைவரைக்கு x = 1 என்னுமிடத்தில் 

அமைக்கும் தொடு கோடானது இரண்டு அச்சுகளையும் 
A , B என்னுமிடங்களில் வெட்டுமானால் OAB என்னும் 
முக்கோணத்தின் பரப்பளவைக் கண்டறிக . 


2x 
6. y = 

எனக் கொடுக்கப்பட்ட வளை வரைக்கு ஆதி 
1 + x 
யிடத்தில் அமையும் தொடு கோட்டின் சரிவு 2 ஆகு 
மென நிறுவுக . 


. 


பயிற்சி 3-2 . 
தோராய மதிப்புகள் , பிழைகள் பற்றிய பலன்பாடுகள் 
1. 40 செமீ . பக்கமுள்ள சதுரத் தகடொன்று காய்ச்சப் 

படுங்கால் ஒரே மாதிரியாக விரிவுறுகின்றது . ஒவ்வொரு 
பக்கமும் 03 செமீ . நீண்டவிடத்து அதன் பரப்பளவில் 
நேர்ந்த ஏற்றத்தை அறிக . [விடை : 24 ச . செமீ .) 


2. ஒரு வட்டத்தின் ஆரத்தை அளக்குங் கால் 2 % பிழை 

யேற்பட்டது . அதன் ( i ) சுற்றளவு ( ii ) பரப்பளவு 
ஆகியவற்றைக் கணக்கிடுவதில் நேரும் சதவீதப் 
பிழையைக் கண்டறிக . 

( விடை : 2 % , 4 % ] 


3. ஒரு கோபுரத்தின் அடிவாரத்திலிருந்து 400 தள்ளியிருந்து 

நோக்கும் பொழுது அக் கோபுரத்தின் ஏற்றக் கோணம் 
30° ஆகும் . ஏற்றக் கோணத்தைக் கண்டறிதலில் 5 பிழை 
ஏற்படுமானால் , அதன் உண்மை உயரத்தில் நேரும் 
தோராயப் பிழையைக் கணித்தறிக . ( விடை : 9.3 ] 


4. ஒரு முக்கோணத்தின் கோணம் A ஆனது அளக்குமிடத்து 

63 ° ஆக இருந்தது . முக்கோணத்தின் பரப்பு } bc sin A 
என்னும் சூத்திரத்தைப் பயன்படுத்திக் கணிக்கப்பட்டது . 
கோணம் A ஐ அளப்பதில் 15 பிழை ஏற்பட்டிருந்தால் 
கணக்கிட்ட பரப்பில் உண்டாயிருக்கக் கூடிய தோராய 
மதிப்பைக் கண்டறிக . 

5 
விடை ! 

cot 63 ° 
36 


] 


வகையிடல் 


295 


பயிற்சி 3-3 . 
தொடர்புறு வீதங்கள் ( Related rates ) 
1. ஒரு கல்லானது ஒரு குட்டையினுள் எறியப்படுகின்றது . 

அதனால் உண்டாகும் அலைகள் வட்ட வடிவமாகப் பரவு 
வனவாகும் . அதன் வெளிப்புற அலையின் ஆரம் வினாடிக்கு 
1 } " பெருகுவதாகக் காணப்படுகிறது . அலையின் ஆரம் 
10 " ஆகவுள்ள பொழுது , அலை வட்டத்தின் பரப்பு எவ் 
வளவு விரைவாகப் பெருகுவதாகுமெனக் காண்க . 

(விடை : 30 1 ச . அங் / செக . ) 


2. நீரில் சொரிந்த எண்ணையானது வட்டவடிவாகப் பரவு 

கிறது . அதன் பரப்பு நிமிடத்திற்கு 6 சதுர அங்குலம் 
வீதம் பெருகுகிறது . அங்ஙனமானால் , ஆரம் 2 அங் ஆக 
உள்ள பொழுது அந்த ஆரம் எவ்வளவு வேகமாக வளரு 
வதாகும் ? 

( விடை 13/27 ] 


3. ஒரு கோணத்தின் கன பரிமாணம் ஒரு வினாடிக்கு 2 கன 

செமீ , வீதம் பெருகுகிறது . அதன் கன பரிமாணம் 100 
கன.செமீ . உள்ள பொழுது அதன் ஆரமும் , புற தளப் 
பரப்பும் என்ன வீதத்தில் பெருகுமெனக் காண்க . 

4 
விடை ! 

150 


. 


( 


r = 375 / = ] 


2 


4. 6 அடி உயரமுள்ள ஒருவன் மணிக்கு 4 மைல் வீதம் 20 

அடி உயர முள்ள விளக்குத் தூணிலிருந்து நடந்து செல் 
கிறான் . அவனது நிழலின் நீளம் எந்த வீதத்தில் அதி 
கரிக்கிறது ? 

[ விடை 1 88 / 35 / செக . ] 


5 ! ஒரு வட்டமுகக் கூருருளை வடிவாகிய வடிகட்டும் காகித 

மானது 13 " ஆரமும் , 4 " ஆழமும் கொண்டிருக்கிறது . 
அதிலிருந்து நிமிடத்திற்கு 2 கன அங்குலம் வீதம் நீர் 
வடிந்து விழுகிறது . நீராழம் 21 " ஆக இருக்கும் போது , 
நீர் மட்டம் என்ன வீதத்தில் இறங்குவதாகும் ? 

( விடை 1 - 512/6757 அங் செ.க. ) 


296 


அடிப்படைக் கணிதம் 


பயிற்சி 3-4 . 
மீப்பெரு மதிப்பும் , மீச்சிறு மதிப்பும் 


1. கீழ்க்கண்ட சார் புகளுக்கு மீப்பெரு , மீச்சிறு மதிப்புகளைக் 

காண்க ! 
(i ) x - 3x + 11 

( விடை : -1 , 13 , 1 , 9 ] 
(ii ) 2x + 5x " -4x + 7 ( விடை : 3 , 6,7 , -2 , 19 ] 
(iii) x - 8x + 22x-24x + 12 [விடை : 1 , 3 ; 2 ; 4 , 3 , 3 ] 
( iv ) ( x + 3 ) ( 6-3) 

(விடை : 312,81 / 4] 
( v ) 3 cos x + 4 sin x ( விடை : மீ.பெ. 5 , மீ சி . - 5 ] 


2. ஒரு வளை வரையானது y = 2x ( 1 + x " ) என்னும் தொடர் 

பால் குறிக்கப்படுகின்றது . அது ( 1 , 1 ) என்னுமிடத்தில் 
மீப்பெரு நிலைத் தூரத்தையும் ( -1 , -1 ) என்னுமிடத்தில் 
மீச்சிறு நிலைத் தூரத்தையும் கொண்டுள்ளது 
நிறுவுக . 


என 


3. ஒரு x- ன் முப்படிச் சார்பானது x = 1 ஆகும் பொழுது 

மீப்பெரு மதிப்பு 4 - க்குச் சமமாகவும் , x = 5 ஆகும் 
பொழுது மீச்சிறு மதிப்பு - 28 - க்குச் சமமாகவும் இருக்கப் 
பெறின் , அச் சார்பைக் கண்டறிக . 

( விடை : x8-9x + 15 x - 3 ] 


4. ஒரு பின்னமும் அதன் வர்க்கமும் மீப் பேரளவு வித்தி 

யாசப் பட்டிருக்குமாறு அமையும் பின்னத்தைக் 
காண்க . 

[விடை ! 1 ] 


5. ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு 100 " . அதன் பரப்பளவு மீப் 
பெரியதாகுமிடத்து அதன் பக்கங்களைக் கண்டறிக . 

( விடை : 25 ", 25 " ) 


6. 1 - ம் , Y- ம் நேர் ராசிகளாகவும் , u v மாறிலியாகவும் 

இருக்குமானால் , u = y ஆகுமிடத்து , u + y ஆனது மீச்சிறு 
மதிப்பினதாகுமென நிறுவுக . 


7. AB ஆனது 8 " நீளமுள்ளது . AB- ல் 3 AC + BC " ஆனது 

மீச்சிறு மதிப்புடையதாகுமாறு C என்னும் புள்ளியைக் 
கண்டறிக . 

( விடை : AC = 2 " ] 


வகையிடல் 


297 


8. ABCD என்னும் செவ்வகத்தில் AC = 9 " , BC = 6 " ஆகும் . 

CD- யில் PC = x " ஆகுமாறு P என்னும் புள்ளி குறிக்கப் 
படுகின்றது . PA + PB ஐ x ஐ ஒட்டிக் காண்க , அது 
எப்பொழுது மீச்சிறு மதிப்பை அடைகிறது எனக் 
காண்க . 
(விடை : 2x " -18x + 153 ; மீச்சிறு மதிப்புக்கு P ஆனது 
CD- ன் மையப் புள்ளி ஆக வேண்டும் . ) 


9. 6 அடி நீளமுள்ள தொருமெல்லிய இரும்புக் கம்பியானது 

ABCD என்னும் ஒரு செவ்வக வடிவமாக வளைக்கப்படு 
கின்றது . அங்ஙனமாகுங்கால் , அக் கம்பி BC , CD , DA 
வழியே இரு மடிப்பாகவும் , AB வழியே ஒரு மடிப்பாகவும் 
அமைந்துள்ளது . எனின் ABCD- ன் மீப்பெரு பரப்பைக் 
கண்டறிக . 

( விடை ! 3/4 ச . அடி ) 


10. 30 " x 14 " அளவுள்ள செவ்வக அட்டையின் நாற்புற மூலை 

களிலிருந்தும் சம பரப்புள்ள சதுரங்கள் வெட்டியெடுத்த 
பின் எஞ்சிய பாகத்தின் விளிம்புகள் மடிக்கப்பட்டு ஒரு 
செவ்வகப் பெட்டியாக அமைக்கப்படுகின்றது . இப் 
பெட்டியின் கொள்ளளவு மீப் பேரளவினதாக அமைய 
வேண்டுமானால் , வெட்டி எடுக்கப்படும் சதுரத்தின் 
பக்கத்தைக் கண்டறிக . 

(விடை : 3 " ] 


11. ஒரு கிரிக்கட் பந்தாட்டத் தரையானது ஒரு செவ்வக 

வடிவில் ஒவ்வொரு முனையிலும் அரை வட்டமொன்று 
அமைக்கப் பெற்று இருக்கிறது . அதன் சுற்றளவானது 
கால் மைல் ஓட்டப் பாதையாகப் பயன்படுத்தப்படல் 
வேண்டும் . செவ்வக பாகம் மீப்பெரு பரப்பின தாக 
வேண்டுமானால் , அத் தரையினது அளவுகளைக் காண்க . 

(விடை : 110 கெ , 70 கெ . ] 


12. ஓர் ஒழுங்கான வட்டமுக உருளையின் வளை தளப் பரப்பும் 

முகங்களில் பரப்பும் கூடிய பரப்புத் தொகை கொடுக்கப் 
பட்டுள்ளது . அதன் உயரமானது அடிப்பாக ஆரத்திற்கு 
இரு மடங்காகு மிடத்து , அதன் கொள்ளவு மீப்பேரள 
வின தாகுமெனக் காட்டுக . 


13. இருபுற வாய்களும் மூடப்பட்ட நேர் வட்ட உருளை ஒன்று 

12 சதுர அங்குல உலோகத் தகட்டால் செய்யப்பட 


298 


அடிப்படைக் கணிதம் 


வேண்டியிருக்கின்றது . அதன் கொள்ளளவு மீப்பேரள 
வினதாதற்கு அதன் அடித்தளத்தின் பரப்பைக் காண்க . 

( விடை : 2 ச . அங் ] 


14. ஒரு மூடியற்ற வட்டதளங் கொண்ட உருளை வடிவாகிய 

நீர்த் தொட்டியானது ra * கன அளவு நீர் கொள்ளுமாறு 
ஓர் உலோகத் தகட்டால் செய்யப்படுகின்றது . அவ் 
வுலோகத் தகடு மீச்சிறு பரப்பளவினதாக வேண்டு 
மானால் , அந் நீர்த் தொட்டியின் உயரத்தையும் , அடித் 
தள ஆரத்தையும் கண்டறிக .. ( விடை : r = a ; h = a ] 


15. ஒரு நேர் வட்டக் கூம்பினது அடித்தளத்து ஆரமும் 

உயரமும் சேர்ந்து 12 " நீள முண்டாகுமானால் , அதன் 
மீப்பெரு கொள்ளளவினைக் கண்டறிக . 

( விடை : 2561/3 கன அங் . ) 


y 


16. ஒரு நீராவிக் கப்பலுக்கு நிலக்கரிக்காகவும் , கூலிக்காகவும் 
ஆகும் தினச் செலவு முறையே 4 ks y " , 

என்னும் 
கோவைகளால் குறிக்கப்படுகின்றது . இங்கு k , C 
என்பன மாறிலிகளாகும் . v என்பது வேகத்தைக் குறிக் 
கின்றது . கப்பல் பயணம் மிகச் சிக்கனமாகச் செலவு 
கட்டிவர வேண்டுமானால் , நிலக்கரிக்காகுஞ் செலவு , 
கூலிக் காகுஞ் செலவில் பாதியாதல் வேண்டுமெனக் 
கண்டறிக . 


பயிற்சி 3-5 . 
பொருளாதாரத் துறையில் பயன்பாடுகள் 
1. ஒரு பொருள் X ஐ உற்பத்தி செய்யும் நிறுவனத்தின் 

மொத்த உற்பத்தி செலவு C = 8 + 2x + 3x " எனின் , 
( x என்பது உற்பத்திப் பொருளின் அளவு , P இறுதி நிலை 
செலவுச் சார்பு ) MC = 2 + 6x என நிறுவுக . 


2. X என்னும் பொருளுக்கு ஒரு குடும்பத்திற்குப் பயன்பாடு 

சார்பு ( utility function ) y = 10 x - 3x ? எனின் இறுதி 
நிலைப் பயன்பாடு MU = 10-6x என நிறுவுக . 


3. X என்னும் ஒரு பொருளை உற்பத்தி செய்ய மொத்த 

செலவுச் சார்பானது TC = 60-12 x + 2x . எந்த உற் 
பத்தி நிலையில் TC மீச்சிறு மதிப்பை அடையும் ? சராசரி 


வகையிடல் 


299 


செலவுச் சார்பை ( average cost function ) கண்டு , இச் 
சார்பு எந்த உற்பத்தி நிலையில் மீச்சிறு மதிப்பை அடை 
கிறது எனவும் காண்க . அதன்பின் சராசரி செலவு வளை 
வரையின் மீச்சிறு புள்ளியிடத்து , இறுதி நிலைச் செலவும் 
சராசரிச் செலவும் சமமாகும் என நிறுவுக . 


4 . 


விற்பனை முற்றுரிமை பெற்றவரை எதிர்நோக்கி இருக் 
கும் தேவை வளைவரை p = 12- 23 எனக் கொள்ளலாம் . 
இங்கு x என்பது உற்பத்திப் பொருளின் அளவையும் , 
p அதன் விலையையும் குறிக்கும் . அவரது மொத்த செலவு 
வளைவரை TC = 20 + 23 எனக் கொண்டு , நிறுவனத்திற்கு 
மீப்பெரு இலாபம் தரும் உற்பத்தி நிலைகளையும் , விலையை 
யும் காண்க . 

( விடை : x = * ; p = 7 ] 


5 . 


9 
தேவை வளைவரை x = எனக் கொடுக்கப்பட்டால் , 
தேவை நெசிழ்ச்சி என நிறுவுக . 


p2 


b 
6. தேவை வளைவரை x = (b- ம் , k- ம் மாறிலிகள் ) 

pk 
எனக் கொடுக்கப்பட்டால் , தேவை நெகிழ்ச்சி = k என 
நிறுவுக . 


பயிற்சி 3-6 . 
இயற்பியல் பயன்பாடுகள் ( Physical application of 

the Derivative ) 
1. s = 501 - 161 என்னும் நியமத்தை யொட்டியதாகும்படி 

மேலெறியப்பட்டதொரு கல்லானது t செகண்டில் 5 அடி 
தூரம் காற்றிடையே விரைந்தோடுகின்றது எனின் , 
dsar எதனைக் குறிப்பிடுகின்றது ? ( t = 1 ஆகு மிடத்து 

ds 
அதன் மதிப்பென்ன ? -ன் எதிர் ராசி மதிப்பின் 
பொருள் யாது ? அக் கல்லால் அடையப்பட்ட மீப்பெரு 
உயரம் யாது ? அது எறியப்பட்ட போதிருந்த துவக்க 
வேகத்தையும் , அது தரை வந்து தாக்குங்கால் உள்ள 
வேகத்தையும் காண்க . 

(விடை : 16 ; 391 ; 50 / செ .; - 50 / செ . 


dt 


V 


300 


அடிப்படைக் கணிதம் 


2. 


ஒரு துகள் ஒரு நேர்கோட்டின் வழியே : செகண்டு 
களில் சென்ற தூரம் , S = 218-91 + 12t + 6 என்றதனால் 
பெறப்படும் . அதன் முடுக்கம் எப்பொழுது பூச்சிய 
மாகும் ? அச்சமயத்தின் வேகத்தை யறிக . 

( விடை : 3 செ . ; 3/2 அடி செ ., 0 - ஐ நோக்கி ] 


3 . 


ஒரு நேர்கோட்டின் வழியே ஒரு துகளானது : செகண்டு 
களில் ஒரு நிலையான புள்ளியிலிருந்து கடந்து சென்ற 
தூரம் $ = 20-51 + ! என்னும் நியமத்தால் பெறப்படும் . 
10 செகண்டுகள் கழிந்த பின் அதன் வேகத்தையும் , 
முடுக்கத்தையும் காண்க . 

( விடை : 295 ; 60 ] 


4. ஒரு பொருளானது 1 செகண்டில் செல்லும் 5 அடி தூரம் , 
S = 121-13 என்றதனால் பெறலாகும் . 

அதன் வேகம் 
எப்பொழுது , எவ்விடத்து மீச்சிறு மதிப்பின தாகும் ? 


5 . 


ஒரு நேர் கோட்டின் வழியே இயங்குவதொரு துகளின் 
தூர - நேர நியமம் S = at + bt ஆகும் . இங்கு a , b - க்கள் 
மாறிலிகளாகும் . 1 = 4 நேரத்தில் வேகம் பூச்சியமும் , 
முடுக்கம் 12 அலகுகளும் ஆகுமெனின் , a , b- க்களின் 
மதிப்புகளைக் காண்க . [ விடை : a = -24 ; b = ] ] 


d s 


6 . 


dv 


மெனக் 


ds 
de -ம் , g = -ம் ஆனால் , 8 : 

dia 
காட்டுக . 


ds 


7 : ஒரு துகளானது ஒரு நேர்கோட்டில் இயங்குங் காலத் 

தில் ) என்னும் நிலையான புள்ளியிலிருந்து 1 நேரத்தில் 
அது செல்லும் தூரம் x = 2 sin t + 3 cos t என்பதனால் 
பெறப்படும் . எனின் அதன் முடுக்கம் எப்பொழுதும் 
புள்ளி 0 -விலிருந்து அதன் தூரத்திற்கு எண்ணளவில் 
சமமாகுமெனக் காட்டுக . 


8 . 


ஒரு சக்கரம் சுழன்ற 8 கோணமானது நேரம் 1 ஐச் 

3t2 ts 
சார்த்தி 8 = 6t + 

என்னுஞ் 
2 ) 

சூத்திரத்தில் 

3 
கொடுக்கப்படுகின்றது . இங்கு 8 ஆரையன்களிலும் , 
t செகண்டுகளிலும் அளக்கப்படுகின்றன . சக்கரம் நிற்ப 
தற்குமுன் எவ்வளவு நேரம் கழியுமென்பதையும் , அது 
சுழன்ற மீப்பெரு கோணத்தையும் காண்க . 

( விடை : 4:37 செகண்டுகள் ] 


வகையிடல் 


301 


9 . 


நிலையான அச்சைச் சுற்றிச் சுழலும் சக்கர 
மொன்எறு 1 நேரத்தில் சுற்றிய கோணம் 8 ஆனது , 
8 = 52 ! ( 4-3t + te ) என்னுஞ் சூத்திரத்தால் கொடுக்கப் 
படுகின்றது . இங்கு 1 செகண்டுகளாலும் , 8 ஆரையன் 
களாலும் அளக்கப்படுகின்றன. கோண வேகம் எப் 
பொழுது மீச்சிறு மதிப்பின தாகுமெனக் கண்டறிக . 
மேலும் , 2 செகண்டுகள் கழித்து உண்டாகிய கோண 
வேகத்தையும் , முடுக்கத்தையுங் கண்டறிக . 

[ 1 செ ; 201 / செ .; 301 / செ.க ) 


+ n x 


10. x = A cos ( nt + B ) , x = C sin ( nt + D ) ; x = E cos nt + F 

dex 
sin nt என்பவற்றுள் ஒவ்வொன்றும் 

0 

dt2 
என்னும் ஒரே சமன்பாட்டை உண்டாக்குவதாகுமெனக் 
காட்டுக . [ இங்கு A , B , C , D , E , F என்பன மாறிலி 
களாகும் . ) 


[ குறிப்பு : இது சாதாரண சீரிசை இயக்கத்தின் வகையீட்டுச் 
சமன்பாடு எனக் கூறப்படும் . ) 


4. தொகை காணல் 

(Integration ) 


வரை யறுக்கப் படாத தொகை ( Indefinite Integrals) 

வகை நுண் கணிதமானது , X ஐப் பொறுத்து y = f ( x ) என்னும் 
சார்பினது வகைக்கெழு அல்லது மாறு வீதத்தைக் காணும் முறை 
களையும் , அதன் பயன்பாடுகளையும் விவரித்தது . 


தொகை நுண் கணி தமானது ( Integral Calculus ) வகை 
நுண் கணிதத்தின் தலைகீழ் மாற்று முறையாக அமைந்துள்ளது . 


அதாவது X ஐப் பொறுத்து y-ன் வகைக்கெழு அல்லது மாறு 
வீதம் கொடுக்கப்பட்டால் , அது கொண்டு y என்னும் சார்பு யாது 
என அறிவதே , தொகை நுண் கணிதத்தின் நோக்கமாகும் . 


வேறு வகையாகக் கூறுவதானால் , வகை நுண்கணிதத்தில் , 
f ( x ) கொடுக்கப்பட்டு , அதன் வகைக்கெழு f ( x ) ஐக் கண்டோம் . 

தொகை நுண்கணிதத்தில் , f ( x ) தரப்பட்டு , f ( x ) ஐக் காண் 
கிறோம் . 

f ( x ) = > ( x ) எனக் குறிப்போம் . 


f ( x ) என்பது f ( x ) அல்லது ( x ) - ன் முதற் சார்பு ( Primitive ) 
எனப்படும் . 


f ( x ) = $ ( x ) தரப்பட்டு , அதன் முதற் சார்பு காண்பது வரை 
யறுக்கப்படாத அதன் தொகை ( Indefinite integral ) காணல் 
எனப்படும் . 


தொகை காணல் 


303 


இந்தத் தொகையைக் குறியீட்டில் | f ( x ) dx + [ { x } dx 
எனக் குறிப்பது வழக்கம் . 


வரையறை 


# [ru ] - 


( x ) ஆனால் , f ( x ) என்பது * ( x ) - ன் ஒரு 


தொகையாகும் . 


இதை எழுதும் மரபு ( 5 ( x ) dx = f ( x ) என்பதாம் . 


இதை தொகை { x } dx = f ( x ) எனப் படிக்கிறோம் . 


| 4 { x ) dx = f f ( x ) dx காண்க என்றால் , எந்தச் சார்பின் 
வகைக்கெழு ( x ) = ( x ) ஆகிறதோ அந்தச் சார்பைக் காண்க 
என்பது பொருளாகும் . 


இதேபோல் , 

dx 

= ( x ) என்றால் , y = [ ¢ [ x ] dx ஆகும் . 


( x ) dx = y = f ( x ) என்றால் , ) அல்லது f ( x ) - ன் வகைக்கெழு 
( x) எனப் பொருளாகும் . 


| என்னுங் குறியானது தொகைக் 

குறி 

யெனப்படும் . 
தொகை என்பதை ஆங்கிலத்தில் Sum என்போம் . 

இதன் முதல் 
எழுத்தாகிய S என்பது மருவி / என எழுதப்படுகிறது . 
சார்பின் தொகை காணவேண்டும் என்று குறிக்கின்றது . 


* 


( x ) என்பது தொகைச் சார்பு அல்லது தொடுக்கப்படும் 
சார்பு ( integrand ) ஆகும் . 


dx என்பது மாறி அல்லது தொகை காணலின் x பாத மூலம் 
( base m ) என்பதைக் குறிக்கும் . | - 4 ( x ) dx- ல் dx என்பது 
* ( x ) ஐப் பெருக்கும் ஒரு ராசியல்ல . 

x ஐ ஒட்டிய தொகை காண 
வேண்டும் என்ற பொருளைத்தான் < dx குறிக்கிறது . 


கிடைக்கும் f ( x ) என்னும் 

சார்பு 

வரையறைப் 
தொகையீடு அல்லது ஐப் பொறுத்த 3 - ன் முதல் சார்பாகும் . 


ULIT 


வகை நுண் கணிதத்தில் 


( ) 


என்னும் குறியீட்டைப் 


dx 


304 


அடிப்படைக் கணிதம் 


போல் , ஏ........ என்னும் குறியீடு ஒரு சார்பின் X ஒட்டிய 


தொகையைக் காணும் செயலைக் குறிக்கிறது . 


இவ் விரு வகையான செய்வகைகளும் ஒரு சார்பைச் சார்த் 
தித் தொடர்ந்து செயல் படுங்கால் , ஒன்றுக்கொன்று எதிர் நிலைப் 
பட்டு , ஒன்றையொன்று சரிக்கட்டுவதாகித் ( neutralise ) தொடங் 
கிய சார்பையே தரும் . 


d 
அ 

dx 
வகைக்கெழுவைக் கொண்டு , மூலச் சார்பைக் கண்டறியும் 
செய்முறையானது “ தொகை காணல் எனப்படும் . 


எடுத்துக்காட்டு : 
d 

= 3x " என அறிவோம் . 


dx (x3 ) 


ஆதலின் x ஐச் சார்த்தி 3x - ன் தொகை ( integral) x3 என்று 
கூறுகிறோம் . 


இதனை | 3x " dx = x என எழுதுகிறோம் . 


மறுபடியும் , 


d 

( sin x ) = cos x ஆதலின் 
dx 


| cos x dx = sin x ஆகும் . 


d 
பொதுவாக , f ( x ) = ( x ) ஆனால் 

dx 
| * ( x ) dx = f ( x ) என எழுதுகிறோம் . 


கொடுக்கப்பட்ட எடுத்துக்காட்டுகளில் , நாம் f ( x ) என்றும் 
ஆதாரச் சார்பில் தொடங்கி , அதன் வகைக்கெழு ( x ) ஐப் 
பெற்று, இதிலிருந்து சுலபமாக | * ( dx- ன் மதிப்பாகிய f ( x ) ஐ 
எழுதினோம் . ஆனால் இவ்வதிகாரத்தின் நோக்கமானது f ( x ) ஐ 
முன் கூட்டி அறியாமலேயே | x ) dx ஐ மதிப்பிடுவதாகும் . 


2. வரையறைப்படாத பொதுத் தொகைகள் 
ஒரு மாறிலியின் வகைக்கெழு பூச்சியம் என்று அறிவோம் . 

fx) - ன் வகைக்கெழு ( x) ஆனால் , 


தொகை காணல் 

305 
f ( x ) + C ( C என்பதொரு மாறிலி ) -ன் வகைக்கெழுவும் ( x ) 
ஆகும் . 


ஆகவே , x ஐப் பொறுத்து ( x ) - ன் தொகையைப் பொதுவாக 
f ( x ) + C என்றெழுதிக் கொள்ளலாம் . இம் மாறிலியானது , 
தொகையீட்டு மாறிலி ( Constant of Integration ) எனப்படும் . 


இப்பொழுது f ( x ) + C ஆனது ( x ) - ன் வரையறுக்கப்படாத 
பொதுத் தொகையாகும் . ஏனெனில் , அது மிகப் பொதுவான 
தொகையாயினும் , C- ன் மதிப்பானது வரையறைப்படாது 
நிற்றலின் என்க . 


கணக்கில் கொடுத்த நிபந்தனைக்கு உட்பட்டு அம் மாறிலியின் 
மதிப்பைக் காணலாம் . 


எடுத்துக்காட்டாக , x ஐப் பொறுத்து 2x- ன் பொதுத் 
தொகை ( Integral ) ஆனது x + C ஆகும் . இங்கு C என்பது 
யாதேனுமொரு மாறிலியாகும் . 


இதனது வடிவ கணித ரீதியான கருத்தைத் தெளிவுறல் 
வேண்டும் . 


y = x , y = x + 1 , y = x + 2 , ........ என்னும் வளை வரைகள் 
ஒவ்வொன்றிற்கும் சரிவு 2x ஆகும் . சரிவு 2x என்று மட்டும் கூறப் 
பட்டிருப்பதால் , அதற்கு இயைபுடையதொரு வளைவரையின் 
பொது வடிவத்தைக் குறிக் கொள்ளுவதன்றி எந்த வளை வரைவு 
கருத்துட் கொள்ளப்பட்டுள்ளதென்பதை நிச்சயிக்க முடியாது . 


ஆனால் , x = 0 ஆகும்பொழுது , y = 3 எனத் தெரிந்தால் , 
y = x + 3 எனக் குறிப்பிற் கொண்ட சிறப்பான வளை வரையை 
அறியலாம் . கொடுக்கப்பட்டதொரு சரிவை அளவிலாத வளை 
வரைகள் பெறுமாயினும் , ( 0 , 3 ) என்னும் புள்ளியின் வழியாகச் 
செல்லக்கூடிய வளைவரை யொன்றே இருத்தல் கூடும் . 


3. தொகை காணப் பயன்படும் தேற்றங்கள் 
தேற்றம் (i ) 
x ஐ ஒட்டி X- ன் வகைக்கெழு 1 ஆகும் . 

d 
( அதாவது ) 

dx 

( x ) = 1 
. [ 1 dx = [ dx = x 
20 


306 


அடிப்படைக் கணிதம் 


தேற்றம் ( ii ) 

| [ f ( x ) + g ( x ) + ... ] dx = [ f ( xjdx + | g ( x ) dx + ... 
தேற்றம் ( iii ) 

| Cf ( x ) dx = C [ f ( x ] dx: 
பொதுவாக , 
| { Cf ( x ) + C , f , ( x ) + cyf ( x ) + ... } dx 

= C , I f ( x ) dx + C , I f (x) dx + .... 
4. தொகைகளின் நியம அட்டவணை ( Standard Table of 

Integrals ) 
முதலில் , அறியப்பட்ட வகைக்கெழுக்களிலிருந்து அவற்றிற் 
குரிய தொகைகளுக்கான ஒரு பட்டியலைத் தயாரித்துக் கொள்ளு 
கிறோம் . 

மேற்படி பட்டியலில் காணாத தொகைச் சார்பைத் தொகை 
காணுதற்கு ஏற்றதாகும் வடிவத்தில் மாற்றியமைத்தெழுதி , 
நியம் வடிவங்களைச் சாதனமாகக் கொண்டு தொகை கண்டு 
அறியலாம் . 

ஒரு தொகையினது பலனில் தவறில்லை எனச் சோதிப்பதற்குப் 
பெற்ற தொகையின் வகைக்கெழுவானது , கொடுக்கப்பட்ட தொகைச் 
சார்புக்குச் சமமாக இருத்தலைக் கண்டறியவேண்டும் . 

dy 
( i ) y = x ஆகும் பொழுது , ix 

= 7x8 


: frxx = = 
இதிலிருந்து [ x° dx = * எனப் பெறப்படும் . 


பொதுவாக , | xrdx 


xn + 1 
+1 + C. { n + -1 ) 


(n + -1 ) ....(i ) 


( ii ) y = ( ax + b )" ஆகும் பொழுது , 
dy 

= 5a (ax + b ) " எனப் பெறுகிறோம் . 
dx 


ஆகையால் , | 5a ( ax + b ) dx = (ax + b ) 
இதிலிருந்து . | ( ax + b ) " dx = 

( ax + b ) 

எனக் கிடைக்கப் 

5a 
பெறும், 


தொகை காணல் 


307 


Our gours , (axtb ) n dx 


( ax + b ) +1 

+ C ( n - 1 ) ... ( ii ) 
( n + 1 ) a 


(iii) Sdx = x ** dx = log x + C 


... ( iii) 


d 
(iv ) { sin ( ax + b ) } = a cos ( ax + b ) 950360T , 

dx 
a cos ( ax + b ) dx = sin ( ax + b ) 67 TÙ Gunn Gaid . 

sin (ax + b ) 
..scos ( ax + b ) dx = 

+ c 

... ( iv ) 
1 
1. cos ax dx sin ax + C 


a 


a 


% 2. I cos x dx = sin x + C 


4 

{ cos (ax + b ) } -a sin ( ax + b ) % 597607, 
dx 
I --a sin ( ax + b ) dx = cos (ax + b ) $ 6L . 

1 
.. , sin ( ax + b ) dx = cos ( ax + b ) + C...( ) 


a 


1 


2 1. sin ax dx 


cos axtc 


0 


ſ sin x dx 


cOS X + C 


(vi) de senas 


= aeax ஆதலின் 


ſaeax dx 

= eax ஆகும் . 


Seax 


eax 

+ C 
a 


( vi) 


( vii ) பின்வரும் பலன்களையும் குறித்துக் கொள்ளவேண்டும் , 

& 
( a) ( tan x ) = sec x 45036 , S secºx dx = tan x + C 

dx 


( b ) 


d 

( cot x ) = -cosec x 
dx 


356768T, scosecºx dx = -cot x + C 


அடிப்படைக் கணிதம் 


3081 


d 


( c ) 

( sec x ) = sec x tan x 
dx 
ஆதலின் , | sec x tan x dx = sec x + C 

d 
( d ) 

dx 

( cosec x ) = - cosec x cot x 

ஆதலின் ; | cosec x cot x dx = -cosec x + C 
5. விளக்க எடுத்துக்காட்டுகள் 
எடுத்துக்காட்டு 1 : 
மதிப்பிடுக ! | ( 2x - 4 x " 

5 + ex + 


dx 


தொகை = 


/ 2x * dx - 14 x dx - 15 dx + fex dx + 


* 


2 . 


-4 * -5x + * 


ex 
2 

+ log x + C 


6 


4x8 


x 
31 


3-5x + 


+ 


2 

+ log x + C 


எடுத்துக்காட்டு 2 : | sin s d 8 என்பதை மதிப்பிடுக . 
| sin s = } | 2 sin a d0 = 11 ( 1 - cos 28 ) de 
1 
ds - 

cos 20 da 


= 


+을 ) + c 


sin 20 

2 


எடுத்துக்காட்டு 31 | sin 2x cos 3x dx- ன் மதிப்பைக் 
கண்டறிக . 
sin 2x cos 3x = 1 • 2 sin 2x cos 3x = 1 [ sin ( 2x + 3x ) 

+ sin ( 2x - 3x ) ] 
1 [ sin 5x - sin x] 

1 
ஃ | sin 2x cos 3x dx - (sin 5x - sin x) dx 

2 


| | 
[ 


cos 5x 

5 


+ COS X 


+ c 


COS X 
2 


- 


COS 5x 
10 

+ C 


தொகை காணல் 


309 


எடுத்துக்காட்டு 4 : ( x , y ) என்னும் யாதேனுமொரு புள்ளி 
யிடத்து ஒரு வளை வரையின் சரிவு 3x - 2 ஆகும் . அவ் வளைவரை 
( 2.- 1 ) புள்ளி வழியாகச் செல்லுவதாயின் , அதன் சமன்பாட் 
டைக் கண்டறிக .. 

ஒரு புள்ளியிடத்து ஒரு வளை வரையின் சரிவு , அப் புள்ளியில் 
வரையும் தொடுகோட்டின் சரிவுக்குச் சமம் . 

இனி வளை வரையின் தொடுகோட்டின் சரிவு அப் புள்ளியில் 
dy 

-ன் மதிப்பாகும் . 
dx 


கணக்கின்படி , 


= f (3x - 2 ) dx = 


= 3x -2 
dx 

3x2 

-2x + C 
2 ) 


* = 2 , y = -1 ஆகும்பொழுது , 

3 ( 2 ) 
- 1 

-2 ( 2 ) + C 
2 


C= - 3 


. 


வளை வரையின் சமன்பாடு y 


3x2 

-2x - 3 என்றாகும் . 


- 


3 


எடுத்துக்காட்டு 5 : ஒரு துகளானது ஒரு சீரான முடுக்கம் 
உடன் ஒரு நேர் கோட்டில் இயங்குங்கால் , ! செகண்டில் தூரம் 
சென்றபொழுது அதன் வேகம் y ஆகின்றது . தொடக்கத்தில் , 
I = 0 , S = 0 , v = u எனக் கொண்டு 5 - க்கும் , - க்கும் உள்ள தொடர் 
பைக் கண்டறிக . 


1 நேரத்தில் வேகம் v ஆகிறது . 


dy 


.. முடுக்கம் ( Acceleration) 


- 


at ஆகும் . 


. 


கணக்கின்படி , 


dy 
dr 


- 


y = | fdt 


ft + c 


ஆரம்பத்தில் , 1 = 0 , v = u 

u = C அல்லது C = u 
:: v = t + ft 

ds 
( அதாவது ) 

u + ft 
dt 


- 


அடிப்படைக் கணிதம் 


310 


இத் தொடர்பை , 1 ஐப் பொறுத்துத் தொகை காண , 


3 = ] ( u + ft ) dt = ut + + + C ஆகும். 


1 = 0 , 5 = 0 ஆகுமிடத்து , C = 0 ஆகும் . 

s = ut + ift 


( i) , ( ii ) - லிருந்து t ஐ விடுவிக்க , 

y " = u + 2 fs எனப் பெறுகிறோம் . 


பயிற்சி 4-1 
பின்வருவனவற்றிற்கு x ஒட்டிய தொகை காண்க . 
( 1 ) ( 2x + 3 ) 2 ; (2 ) ( x + 1 ) ( x - 1 ) ; ( 3 ) (5x + 6 )(2x + 3x + 4 ) ; 

x + x + 1 ) 
+ 

3x - 2 
( 4 ) ( 5x - 8 ) °; ( 5 ) (1-2x ) ®; ( 6 ) 

*; ( 7 ) ; 
xa 


( 8 ) 3 cos 4x ; ( 9 ) 4 ( sin x- } ) ; ( 10) sin , ; ( 11 ) cos * x ; 


( 12 ) 2 sin 3x - 7 cos 2x ; ( 13 ) sin ° 3x ; ( 14 ) sinx ; ( 15 ) cos *x ; 


( 16) sin 2x sin 3x ; ( 17) cos x cos 3x ; ( 18 ) cos 4x sin 2x ; 


( 19) sin x cos 2x cos 3x ; ( 20) 4sin 4x sin 2x sin x 


( 21 ) ( 0 , 1 ) என்னும் புள்ளி வழிச் செல்லுவதாயும் , ( x , y ) 
என்னுமிடத்தில் ( 1-2x ) சரிவுடையதாகவும் உள்ள 

வளைவரையின் சமன்பாட்டைக் கண்டறிக . 


( 22 ) ஒரு வளை வரையானது x- ன் எல்லா மதிப்புகளுக்கும் 

( 2x - } x ) என்ற சரிவுடையதாயும் , ( 0 , 1 ) வழிச் செல்லு 
வதாயும் உள்ளதாகுமானால் , x = 3 என்னுமிடத்தில் 
அதன் நிலைத் தூரம் என்ன ? 

dy 
( 23 ) is = 3x " -2x + 5 ஆகவும் , x = 2 ஆகும்போது y = 5 

ஆகவும் இருந்தால் y- ன் மதிப்பை X ஐச் சார்த்திக் கூறுக . 
( 24 ) ; ஆனது x- ன் சார்பாகி , வகைக்கெழு 2x - 5 உடைய 

தாகியும் , மீச்சிறு மதிப்பு = } பெறுவதாகியும் உள்ள 
தானால் , y ஐக் கண்டறிக . 


தொகை காணல் 


311 


( 25 ) ஒரு துகள் வினாடிக்கு ஒரு மீட்டர் வேகத்தில் ஓட ஆரம் 

பிக்கிறது . அதன் முடுக்கம் 12 செ.மீ. /வினாடி என்றால் , 
10 வினாடிகளில் அதன் வேகமென்ன ? 10 வினாடிகளில் 

அது புறப்பட்ட இடத்திலிருந்து ஓடிய தூரமென்ன ? 
6. எத்தகைய சிக்கலான சார்பானாலும் , அதன் வகைக் 
கெழுவைக் காண்பது எளிது . ஆனால் , ஒரு சார்பின் தொகையைக் 
காண்பது அவ்வளவு எளிதன்று . தொகையைக் காணப் பல வகை 
கள் உள்ளன . அவற்றுள் இரண்டினை இங்கு ஆராய்வோம் . 
( i ) பிரதியீட்டுத் தொகை காணல் ( Integration by substi 
tution ) 

மதிப்பிடுதற்கு இடர்ப்பாடு விளைக்கும் சில தொகைகளை 
( integrals ) தக்கபடி பிரதியீடு செய்தலால் , நியம வடிவங்களுக்கு 
உட்பட கொண்டுவரலாம் . 


f ( x ) ஆனது x- ன் சார்பாகி , x ஆனது 1 - ன் சார்பாகவும் 
விளங்கினால் , f ( x ) ஆனது U- வின் சார்பாக அமையும் . 


அப்பொழுது , 
d 

d 

dx 
f ( x) - 
dx 


du f ( x ) = 


( 


. 


du 


dx 
* ( x ) . 


d 


du | dx 


| ( x ) = $ ( x ) ஆனால் ) 


u ஐ ஒட்டி இரு பக்கங்களிலும் தொகை காண 
d 

dx 

( x ) du 
du 

du 


( அதாவது ) f (x) = / * ( x ) 


dx 
du 


du என்றாகும் . 


இனி 


d 
dx 

f ( x ) = * ( x ) எனக் கொண்டதால் ,, 
f ( x ) = [ ° ( x ) dx 


dx 
ஆகவே , * ( x ) dx 

( x ) du 

du என்ற தேற்றத்தைப் 
பெறுகின்றோம் . 

இதை ஓர் எடுத்துக்காட்டால் விளக்குவோம் . 


312 


அடிப்படைக் கணிதம் 


எடுத்துக்காட்டு : 


x / x + 1 dx ஐ மதிப்பிடுக . 


x2 + 1 = 4 எனப் பிரதியிடுக . 


u ஐச் சார்த்தி வகைக்கெழு காண 


dx 
21 

du 


dx 
du 


1 


|| 


1 
2x 


= 


இனி 


fx v / x + 1 ds 
= Tr / +TA .da 
= x x + 1 • du 


1 


Mudu 


1 
2 


+ C 


3 
2 


= 1 + c 


u = x + 1 எனப் பிரதியிட்டால் , 


* / x + I dx = 


+ ( * + 1 ) ! + C ஆகும் . 


( ii ) தொகை காண மற்றொரு முறை பகுதிப்படுத்தித் 
தொகை காணல் ( Integration by parts ) எனப்படும் . 


இதற்குரிய தேற்றத்தைக் காண்போம் . ப - வும் , V- யும் x- ன் 
சார்புகளானால் , 
dd ) 

du 

+ V 
( uy ) 
dx 

dx dx 


தொகை காணல் 


313 


( அதாவது ) u 


dy 
dx 


d 
dx 


( 49 ) 


du 
dx 


• y 


இரு பக்கங்களிலும் x ஐ ஒட்டித் தொகை காண்க . 
dy d 

du 
dx 
dx 

•vdx . 
( uv ) • dx 
dx 

dx 
( அதாவது ) | udy = uy - 


s 


S 


| vdu 


இது பகுதிப்படுத்தித் தொகை காணலுக்குரிய தேற்றம் . 


எடுத்துக்காட்டு 

| x cos x dx ஐ மதிப்பிடுக . 
u = x ; dy = cos x dx எனப் பிரதியிடுக . 

v = sin x ; du = dx ஆகும் . 
ஃ . | x cos x dx = x . sin x | 1 • sin x dx 

= x sin x + cos x 


H 


பயிற்சி 4-2 . 
1. பிரதியிட்டுத் தொகை காண்க . 

1 
( i) sin*x cos x 

(vii ) 

ax + b 
( ii ) Ma - x 

( viii ) eax + b 
(iii ) x " (ax + b ) 

( ix ) 

tan x 
( iv ) x ( 2x -5) 

(x ) cot x 
1 
( v ) 

( xi ) ( 2x " -3x + 4 ) ( 4x - 3 ) 
a -x 


2 


( vi ) 


1 
x2 - a ? | 


(xii) 


( 1 + x** 


2. பகுதிப்படுத்தித் தொகை காண்க . 
( i ) 

X e * (v) x sec x 
( ii ) log x 

( vi) x sin 3x 
( iii ) x sin x ( vii) x2ex 
( iv ) x log x 


( viii ) ex sin x 

( ix ) er cos x 
( x ) ** log x 


பாகம் IV 


இரு பரிமாணப் பகுமுறை 
வரைகணிதம் 

அல்லது 
ஆய எண் வடிவகணிதம் 


( Analytical Geometry of Two Dimensions) 


தோற்றுவாய் 


1. வடிவ கணிதத்தின் பண்புகளைத் தொகு முறையிலோ 
( Synthetic Method ) அல்லது பகு முறையிலோ ( Analytical 
Method ) ஆராயலாம் . 


சில வெளிப்படை உண்மைகளிலிருந்தும் ( axioms) , இன்னும் 
சில எடுகோள்களிலிருந்தும் ( postulates ) , புள்ளி , நேர்கோடு , 
முக்கோணங்கள் , நாற்கரங்கள் , நேர்கோட்டு உருவங்கள் , 
வட்டம் முதலியவற்றின் பண்புகளைப் பற்றிய பல்வேறு வரை 
கணித உண்மைகளை யூக்ளிட் ( Euclid ) என்ற கணிதப் பேரறிஞர் 
கோவையாகத் தொகுத்து அளித்திருக்கிறார் . இது தொகுமுறை 
வரைகணிதமாகும் . பதினேழாம் நூற்றாண்டு வரை இம் முறை 
ஒன்றே பழக்கத்தில் இருந்தது . 


பகுமுறை வடிவகணிதத்தில் , வடிவங்களின் பண்புகளை 
யற்கணித ( Algebra) முறைகளைப் பயன்படுத்திப் படிக்கிறோம் . 


315 


தோற்றுவாய் 


பதினேழாம் நூற்றாண்டுத் துவக்கத்தில் , ரெனி டெகார்ட் ( Rene 
Descartes ) என்ற ஃபிரெஞ்சுப் பேரறிஞர் இயற்கணிதத்தின் 
உதவியால் வரைகணித உண்மைகளைக் காணும் முறையை முதன் 
முதலில் வகுத்தமைத்தார் . 


வடிவமென்பது ஒரு புள்ளியின் நியமப் பாதை என்னுங் 
கருத்தினை அடிப்படையாகக் கொண்டு , அப் புள்ளியின் நிலையை 
இரண்டு ஆய எண்களால் குறிப்பிட்டு , அதனைக் கொடுக்கப்பட்ட 
வடிவம் கிடைக்கத் தேவையான நிபந்தனைக்குட்படுத்தி இயக்கு 
மிடத்து வடிவத்தின் நியமப்பாதை கிடைக்கின்றது . கொடுக் 
கப்பட்ட நிபந்தனையிலிருந்து நியமப்பாதையின் இயற்கணிதச் 
சமன்பாடு பெறப்படும் . இந்தச் சமன்பாட்டை ஆராய்ந்து 
வடிவங்களின் பல்வகைப் பண்புகளைப் பெறலாம் . 


டெகார்ட்டால் அமைக்கப்பட்டமையால் , இதற்குக் கார்டீஷி 
யன் ( Cartesian ) முறையென்னும் பெயர் வழங்குவதாயிற்று . இதில் 
இயற் கணிதத்தில் வரும் தத்துவங்கள் பெரும்பான்மையாகப் 
பயன்படுவதால் , இஃது இயல் முறை வரைகணிதம் ( Algebraic 
Geometry ) எனவும் வழங்கப்படுகிறது . இன்னும் , ஆயங்களின் 
உதவியால் புள்ளிகளின் நிலை குறிக்கப்படுவதால் , இது ஆய எண் 
வடிவ கணிதம் அல்லது கூற்றுமுறை வரைகணிதம் எனவும் வழங் 
கப்படுகிறது 


2 . செவ்வக அச்சுத் தூரங்கள் ( Rectangular Co - ordinates ) 

X OX , Y OY என்ற இரு நேர்கோடுகள் ஒரே தளத்தில் 
ஒன்றுக்கொன்று செங்குத்தாக நிற்கும்படி வரைக . 

சாதாரணமாக X 0X கிடைக்கோடு அல்லது படுக்கைக் 
கோடாகவும் , Y OY நிலைக்குத்துக் கோடாகவும் ( vertical ) 
அமையும்படி வரைவது வழக்கம் . 


X OX ஆவது X ஆயம் அல்லது X அச்சு என்றும் , Y OY 
ஆவது Y ஆயம் அல்லது Y அச்சு என்றும் வழங்கப்படும் . 

X அச்சும் , Y அச்சும் சந்திக்கும் இடம் ஆதி ( origin ) எனப் 
படும் . 


XOX லும் , அதற்கு இணையாக உள்ள நேர்கோடுகளிலும் , 
OX திசை வழியே கொள்ளப்படும் அளவைகள் நேர் ராசி அல்லது 
தனராசி ( positive ) யாகவும் , 0X திசை வழியே கொள்ளப் 
படுவன எதிர் ராசி அல்லது ருண ராசி ( negative) யாகவும் 
கருதப்படும் . 


316 


அடிப்படைக் கணிதம் 


இதைப் போலவே , Y 0Y யிலும் , அதற்கு இணை நிற்கும் 
நேர்கோடுகளிலும் OY திசை வழியே அளக்கப்படுவன நேர் ராசி 
யாகவும் 0Y திசை வழியே அளக்கப்படுவன எதிர் ராசியாகவும் 
கருதப்படும் . 


X 0X , Y OY என்னும் இரண்டு அச்சுகளும் , சம தளத்தை 
நான்கு கால் வட்டப் பகுதிகளாகப் ( Quadrants ) பிரிக்கக் காண் 
கின்றோம் . 

அதே தளத்தில் உள்ள P என்ற புள்ளியின் வழியாக X 0X , 
Y OY என்னும் ஆயங்களுக்கு முறையே PN , PM என்ற இணை 
கோடுகள் (parallels ) வரைக . அச்சுகள் செங்குத்தாக வரையப் 
பட்டிருப்பதால் , PM , PA- கள் முறையே X O X- க்கும் , YOY- க் 
கும் செங்குத்தாக அமையும் . 


P என்ற புள்ளியை நிர்ணயிக்க 2 அளவுகள் தேவைப்படும் . 
இப்போது P என்னும் புள்ளியை 0 - விலிருந்து அடைய OX என்ற 


Y 


N 


Pay) 


y 


I 
( - + ) 


1 
( + , + ) 

X 


X. 


0 * 


M 


IV 
y ( + , - ) 
படம் 37 


திசையில் OM தூரம் சென்று , பிறகு 0Y என்ற திசையில் MP 
தூரம் செல்ல வேண்டும் . 


OM , MP- யின் அளவுகளும் , திசையொட்டி அவற்றின் குறி 
களும் P நிற்குமிடத்தை நிர்ணயிக்கப் போதுமானவை . 

இவற்றுள் X ஆயத்தில் அளக்கப்படும் OM ஆனது P- ன் X 
ஆய எண் அல்லது X அச்சுத் தூரம் , அல்லது X கூறு அல்லது X- ன் 
ஆயத் தொலை எனப்படும் , இதை P- யின் கிடை அச்சுத்தூரம் 
( abscissa ) என்றுங் கூறுவர் . 


தோற்றுவாய் 


317 


Y ஆயத்திற்கு இணையான MP யானது இவ்வாறே Y ஆய 
எண் எனப்படும் , இதை P- ன் நிலை அச்சுத் தூரம் ( ordinate ) 
என்றுங் கூறுவர் . இந்த ஆயத் தொலைகள் ( xp , y s ) என்றும் 
எழுதப்படும் . 


பொதுவாக P என்னும் புள்ளி ( x , y ) என்று குறிக்கப்படும் . 


ஆதி , 0 - வின் ஆயத் தொலைகள் ( 0 , 0 ) ஆகும் . 


புள்ளியின் ஆயத் தொலைகள் எந்த மதிப்பையுங் 
கொள்ளலாம் . அத் தொலைகளின் இராசிக் குறிகள் அவை அமை 
யும் கால் வட்டங்களை யொட்டிப் படத்தில் காட்டியுள்ளபடி 
அறியப்படும் . 


ஒரு புள்ளி இரண்டு ஆயத் தொலைகளைக் கொண்டு நிர்ண 
யிக்கப்படுமாதலால் , ஒன்றுக்கு மேற்பட்ட புள்ளிகள் இருப்பின் 
அவற்றை ( x ,, ), ); ( x , y , ) ; ( xg , y , ) ...... என்னும் அச்சுத் தொலை 
களால் குறிப்பர் . 


[ குறிப்பு 1 : அச்சுகள் செங்குத்தாக வரையப்பட வேண்டிய 
அவசியமில்லை . ஆயினும் , செவ்வக அச்சுகளை மேற்கொண்டால் , 
கணக்கீடுகளில் வாய்பாடுகளும் பலன்களும் எளிய 

முறையில் 
உருவாகும் . 


இச் செவ்வக அச்சமைப்பு கார்டீஷியன் முறையை யொட்டி 
யதாகும் . ஆகவே , இது செவ்வகக் கார்டீஷியன் முறை ( Rectan 
gular Cartesian system ) எனப்படும் . 


குறிப்பு 2 : கீழே வரும் அத்தியாயங்களில் , தேற்றங்களின் 
நிரூபணம் சாதாரணமாக முதல் கால் வட்டப் பகுதிகளில் 
வரைந்த படங்களிலிருந்து காணப்படும் . ஆயினும் , ஆயத் தொலை 
களுக்கு உரிய குறிகளை எடுப்பின் ., சமதளத்தில் வரையக்கூடிய 
எல்லாப் படங்களுக்கும் தேற்றங்களின் நிரூபணம் பொருந்தும் . 


எடுத்துக்காட்டாக ஒரு நேர்கோட்டில் 0 , M , N என்பவை 
ஏதாவது மூன்று புள்ளிகளானால் , 


(i) MN = - NM 


| ii ) MN = ON_OM என்ற விவரணம் கோட்டில் , 0 , M , N 
என்ற புள்ளிகளின் எல்லா நிலைகளுக்கும் பொருந்தும் , 


318 


அடிப்படைக் கணிதம் 


குறிப்பு 3 : மாணவர்கள் வெவ்வேறு கால்வட்டப் பகுதிப் 
படங்கள் வரைந்து ஒவ்வொரு தேற்றத்தின் உண்மையையும் 
அனைத்துப் படங்களுக்கும் பொருந்தும் எனக் காணவேண்டும் . ) 


பயிற்சி 4-1 . 
1. கீழே கொடுக்கப்பட்டுள்ள புள்ளிகளைக் குறி . 

( -2 , 3) ; ( -4 , - 5 ) ; ( 3 , 2) ; ( 11-2 ) 


2. A , B , C என்பன ஒரு நேர்கோட்டில் உள்ள 3 புள்ளி 

களாயின் , AB + BC + CA = 0 என்ற உண்மையானது 
நேர்கோட்டில் இடம் பெறும் A , B , C- ன் எல்லா 
நிலைகளுக்கும் ஏற்புடையதாகுமெனக் காண்பி . 


1. தொலைவுகள் , விகிதங்கள் , 

பரப்பளவுகள் 


1. இரு புள்ளிகளுக்கு இடையேயுள்ள தூரம் 

P ( x, y , ) , Q ( x , y , ) என்பன இரு புள்ளிகள் . PQ ஐக் கணக் 
கிடுக . 


X அச்சுக்குக் குத்தாக PM , QN என்ற கோடுகள் வரை . 
PM- க்குக் குத்தாக QR வரை . 


IY 


Procey ) 


32 


R 


X 


O 


N 


M X 


படம் 38 


QR = NM = 0M - ON = x , -x , 
RP= MP- MR = MP - NQ = y , -y, 
APQR- ல் , ZQRP = 90 ° 


320 


அடிப்படைக் கணிதம் 


.. PQ = QR + RPP 

= ( x ; - x , ) + ( y , -y , ) 


. Po 


M (x - x ) + ( y . - y ) " 


கிளை : ஆதியிலிருந்து P ( x ,, y , ) - ன் தூரம் 

OP = Vx + y , 


2. ஒரு நேர் கோட்டைக் கொடுத்துள்ள விகிதப்படி பிரித்தல் 

P ( x , , y ) . Q ( x ,, y, ) என்னும் புள்ளிகளை இணைக்கும் கோட் 
டினை 1 : 1 என்ற விகிதத்தில் பிரிக்கும் புள்ளியின் ஆயத் தொலைகளைக் 


காணல் 


R என்ற புள்ளி PQ ஐ 1 : m என்ற விகிதத்தில் பிரிக்கும் புள்ளி 
எனக் கொள்வோம் . 


R- ன் ஆயத் தொலைகளைக் காணவேண்டும் . 


R- ன் ஆயத் தொலைகள் ( x , y ) எனக் கொள்க . 


Que22/ 


M 


Yl 


(30,3).R 
( Eng ) 
PI 

SI 


X 


O 


M 


L 


N X 


படம் 39 


Y L 


PM , ON , RL இவற்றைப் படத்தில் காண்பது போல் : அச்சுக் 
குச் செங்குத்தாக வரை . 


PS ஐ RL- க்குச் செங்குத்தாகவும் , RT ஐ NO- க்குச் செங்குத் 
தாகவும் வரை . 


321 


தொலைவுகள் , விகிதங்கள் , பரப்பளவுகள் 


PSQ , RTO வடிவொத்த ( similar ) முக்கோணங்கள் ஆதலின் , 

PS SR PR 
RT ΤΟ RQ 


- 


x - x 

1 

- 
அதாவது 

x , -x } -y m 
ஃ m ( x - x ) = 1 ( x , -x ) 
mx + lx 

lx, + mx, 
lx , + mx | 
I + m 


1 


y - y1 
இது போன்ற 

y - y 


-லிருந்து , 


ly , + my 

என வரும் . 
1 + m 

lx, + mx , ly , + my , 
ஃ . R- ன் ஆயத் தொலைகள் 

1 + m 1 + m 


[ குறிப்பு ! PQ என்ற கோட்டில் R புறத்தே இருப்பின் , PR , 
RQ வேறுபட்ட குறியுடையனவாய் இருக்கும் . 


ஆதலின் PR : RQ என்ற விகிதம் 1 ; -m அல்லது - 1 : m 
என்று கொள்ளவேண்டும் . ] 


கிளை 11 ( x ,, y , ) ; ( x , y , ) என்ற புள்ளிகளை இணைக்கும் கோட் 
டின் நடுப் புள்ளியின் ஆய எண்கள் ( x + x , y : + y, 

2 

2 


. 


கிளை 2 ! ( x.. y , ) ; (x,, y , ) ; ( x , yg ) என்ற புள்ளிகளால் 
அமைந்த மையக் கோட்டுச் சந்தி ( centroid ) - யின் ஆயத் 

x xg y y y 
3 

3 


3. பரப்பளவுகள் 

முக்கோணத்தின் பரப்பு : A ( x ,, x , ) ; B ( x ,, y ,) ; C [ xy , y :) 
முக்கோணத்தின் உச்சிகள் எனக் கொள்வோம் . 


OX- க்கு நேர் குத்தாக AL , BM , CN ஐ வரை 
21 


322 


அடிப்படைக் கணிதம் 


A ABC- ன் பரப்பு == சரிவகம் ( Trapezium ) BMLA + சரி 
வகம் ALNC சரிவகம் BMNC 


Y 


A 


X , 


O ML 


Y 


படம் 40 
IY 

ly 
= } ( AL + BM ) ML + I ( AL + NC ) LN - 1 ( BM + CN) MN 
} ( y+ y ) ( x - x , ) +1 ( y , + y ) ( xx - x , ) - } ( y , + y ; ) 

( x - x , ) 
1 [ x, { ( y + y ) - (y + ys ) } + x , { { y2 + ys ) ( y + y , ) } 

+ x { lys + y ) - ( y , + ys ) } ] 
A = 1 [ x , ( y , -ys ) + x ( y : -y , ) + x : ( y : -y,] ] 


- 


-- 


கிளை 1 , முக்கோணத்தின் பரப்பு பூச்சியம் ஆனால் , மூன்று 
புள்ளிகளும் ஒரே நேர்கோட்டில் அமையும் . 


கிளை 2, A AOB- ன் பரப்பு = 3 ( x ,ya - x , y ; ) 


இது C என்ற புள்ளியிடத்து 0 என்ற புள்ளியைக் கொண்டு 
x = 0 , y : = 0 எனப் பிரதியிடக் கிடைக்கும் . 


கிளை 3. ஒரு நாற்கரம் ( Quadrilateral ) அல்லது பல்கோணத் 
தின் ( polygon ) பரப்பைக்காண கொடுத்த நேர்கோட்டு 
உருவத்தை மூலை விட்டங்களோடு இணைத்து முக்கோணங்களாகப் 
பிரித்து ஒவ்வொரு முக்கோணத்தின் பரப்பையும் கண்டு அவற்றின் 
கூடு தலைக் கொள்ளவும் . 


[ குறிப்பு : நாற்கரம் அல்லது பல் கோணத்தின் பக்கங்கள் 
ஒன்றையொன்று வெட்டாமலும் சாதாரணமானக் குவிந்த உருவ 
மாகவும் இருக்கவேண்டும் , 


323 


தொலைவுகள் , விகிதங்கள் , பரப்பளவுகள் 


ஒரு நேர்கோட்டுருவத்தின் பரப்பு நேரெண்ணாகவோ , 
அல்லது எதிரெண்ணாகவோ இருக்க முடியும் என்பது அறியத்தக் 
கது . ஓர் உருவத்தை இடமாகச் சுற்றி ( anticlockwise ) வரும் 
போது ஏற்படும் பரப்பு நேரெண்ணாகவும் , வலமாகச் சுற்றி ( clock 
wise ) வரும்போது ஏற்படும் பரப்பு எதிரெண்ணாகவும் அமையும் . 


4. விளக்க எடுத்துக்காட்டு : 

எடுத்துக்காட்டு 1 : ( 0 , -1 ) ; { 2 , 1 ) ; - ( 0 , 3 ) ; ( --2 , 1 ) 
என்ற புள்ளிகளால் அமைந்த படம் ஒரு சதுரமாகுமென நிறுவுக . 


முதற்படியாக , ஆயங்களை வரைந்து புள்ளிகளைக் குறிக்க . 


A { 0 , -1 ) ; B ( 2 , 1 ) ; C ( 0 , 3 ) ; D ( -2 , 1 ) எனக் கொள்ளின் 
AB = v (0-2) + ( -1-1 ) J4 + 4 1/8 
இதேபோல் , BC = CD = DA = / 8 எனக் கணக்கிடலாம் . 

மேலும் AC = </ (0 –0)* + { - 1-3)" = // 16 = 4 


ABP - 4- BC " = ( v/8) + [ v/ 8j " = 8 + 8 = 16 = (4 ) 

= AC 
.. / ABC ஒரு செங்கோணம் , 


AB = BC = CD = DA என அமைவதாலும் , ZABC ஒரு செங் 
கோணம் ஆதலாலும் , ABCD ஒரு சதுரமாகும் . 


* 


[ குறிப்பு ! AB = BC = CD = DA எனக் காட்டியபின் , AC = BD 
என நிறுவினாலும் , ABCD ஒரு சதுரமென ஆகும் . ) 


எடுத்துக்காட்டு 2 : ( 1 , 2 ) ; ( 4 , 5 ) என்ற புள்ளிகளைச் சேர்க் 
கும் கோட்டை உள்ளேயும் , வெளியேயும் 2 : 3 விகிதத்தில் பிரிக் 
கும் புள்ளிகளின் ஆயத் தொலைகளைக் காண்க, 


P ( 1 , 2 ) ; Q { 4 , 5 ) எனக் கொள்க . 


1 ! m 

2 : 3 
உள்ளே பிரிக்கும் புள்ளியின் ஆயத் தொலைகள் , 
lxx + mx | 

ly , tmy , 

Y 
1 + m 

I + m 


= 


324 


அடிப்படைக் கணிதம் 


2x4 + 3x1 

2 + 3 


2.5 + 3-2 

2 + 3 


. 


11 16 
( அதாவது ) 5 , 5 

என்ற புள்ளியாகும் . 


வெளியே பிரிக்கும் புள்ளியின் ஆயத் தொலைகளைக் காண , 
3 எனக் கொள்னவேண்டும் . 


-- 


21- 3 என எடுத்துக் கொள்ள 


( அதாவது ) விகிதம் 
வேண்டும் . 

24-31 

2-31 
என்ற புள்ளியாகும் . 


2.5-3.2 
y = 

2-3 


( அதாவது ) ( -5 , -4 ) 


. 


எடுத்துக்காட்டு 3 : ( 2 , 3 ) ; ( -3 , -5 ) ; ( -1 , 9 ) என்ற புள்ளி 
களை உச்சிகளாகக் கொண்ட முக்கோணத்தின் பரப்பு என்ன ? 


A { 2 , 3 ) ; ( -3 , -5 ) ; ( -1 , 9 ) என்ற புள்ளிகளை உச்சிகளாக 
கொண்ட முக்கோணத்தின் பரப்பு என்ன ? 


A ( 2 , 3 ) ; B - 3 , - 5 ) ; C ( -1 , 9 ) என கொள்ளின் , 
AABC = } [ 2 { -5-9 ) -3 ( 9-3 ) -1 ( 3 + 5 ] ] சதுர 

அலகுகள் 
- 27 சதுர அலகுகள் . 


- 


[ குறிப்பு ! விடை எதிர் ராசி எண்ணாக வருவது , உச்சிகளை 
நாம் எடுத்துக் கொண்ட வரிசைக்கிரமம் வலஞ்சுழியாக ( clock 
wise ) அமைந்துள்ளது என்பதையே குறிக்கிறது ( புள்ளிகளைக் 
குறித்துச் சரிபார் ) . இதே புள்ளிகளின் வரிசைக் கிரமத்தை இடஞ் 
சுழியாக எடுத்திருந்தால் விடை நேரெண்ணாகக் கிட்டும் - செய்து 
பார்க்கவும் . ] 


பயிற்சி 1-1 . 
1. ( -2 , 5 ) ; ( 3 , - 4 ) ; ( 7 , 10 ) என்ற புள்ளிகளால் அமைந்த 

முக்கோணம் ஒரு இரு சமபக்க செங்கோண முக்கோண 


மென நிறுவுக . 


2 , ( -3 , 3 ) ; ( 2 , -1) ; ( 5 , -1 ) என்ற புள்ளிகளை உச்சிகளாக 

உடைய முக்கோணம் ஒரு விரிகோண முக்கோணம் என 
நிறுவுக . ( குறிப்பு : AC > AB + BC " எனக் காட்டுக . ] 


தொலைவுகள் , விகிதங்கள் , பரப்பளவுகள் 


325 


3. (3 , 6) ; (2, -5) என்ற புள்ளிகளைச் சேர்க்கும் நேர் 
கோட்டுத் துண்டை X அச்சு எந்த விகிதத்தில் பிரிக்கும் ? 

[விடை 1 6 : 5 ] 


4. ஒரு முக்கோணத்தின் இரு உச்சிகள் ( 3 , -1 ) ; ( -2 , 3 ) 

அதன் நடுக்கோட்டுச் சந்தி ஆதி எனின் , மூன்றாவது 
முனையின் ஆயத் தொலைகளைக் காண்க . 

[ விடை : ( -1 , -2 ) ] 


5. ஓர் இணை கரத்தின் மூன்று அடுத்தடுத்த முனைகள் ( 8-5 ) 

( 4 , 7 ) ; ( -5 , 5 ) என்ற புள்ளிகளாகும் . அந்த இணை 
கரத்தின் நான்காவது உச்சியின் ஆயக் கூறுகளைக் 
காண்க . 

( விடை : ( -1 . 3 ] ] 


6. ( 1 , 2 ) ; ( 2 , -1 ) ; ( 5 , 3 ) ; ( 4 , 6 ) என்ற புள்ளிகளால் 

அமைந்த படம் ஓர் இணைகரம் என நிறுவுக . 


) என்ற புள்ளியாகும். 4 - ன் 


. 


3 5 
7. AB- ன் மையம் 

2 2 
ஆயத் தொலைகள் ( 5 , 2 ) எனின், B- ன் ஆயத் தொலை 
களைக் காண்க . 


8. ஒரு 


முக்கோணத்தின் முனைகள் ( -2 , 10 ) ; ( -8 . - 6 ) ; 
( 4 , 0 ) ஆகும் . அவற்றின் மையக் கோடுகளின் ( Medians ) 
நீளங்களைக் காண்க . ( விடை ! 13 , 202 , 85 ] 


9. A ( 1 , -2 ) ; B ( 3 , 2 ) ; C ( 6 , 8 ) என்ற புள்ளிகள் ஓர் நேர் 

கோட்டில் உள என நிறுவுக . AB : BC- ன் விகிதத்தைக் 
காண்க , 

[ 2 : 3 ] 


10. ( i ) ( -1 , 6 ) ; ( -3 , -9) ; ( 5. - 8 ) ; ( 5 , -8 ) ; ( 3 , 9 ) என்ற 

புள்ளிகளை உச்சிகளாகக் கொண்ட நாற்கரத்தின் பரப் 
பினைக் காண்க . 

[ விடை 1 96 ச . அலகுகள் ) 
( ii ) ( 1 , 4) ; ( 1- , 10) ; ( 2 , 1 ) ; ( 4 , -5 ) என்ற புள்ளிகள் 
ஒரே நேர் கோட்டில் அமையுமென நிறுவுக . 


( Loci and 


5. இயங்கு வரைகளும் அவற்றின் சமன்பாடுகளும் 

their equations) 

1. ஒரு புள்ளி ஒரு விதிக்கிணங்க அல்லது சில விதிகளுக்கு 
இணங்கப் பல நிலைகள் எய்தினால் , அப் புள்ளியின் பல நிலைகள் ஓர் 


326 


அடிப்படைக் கணிதம் 


இயங்கு வரையில் அமையும் . அப் புள்ளியின் x , y ஆயத் தொலை 
களை ஒரு சமன்பாட்டினால் குறிப்பிட முடியும் . இச் சமன்பாடு 
அந்த இயங்கு வரையில் உள்ள புள்ளிகளின் ஆயத் தொலைகளுக் 
குப் பொருந்தியும் , ஏனைய புள்ளிகளுக்குப் பொருத்த மின்றியும் 
காணப்படும் . இந்தச் சமன்பாட்டினை ஆராய்ந்தால் ,, அது 
குறிக்கும் நியமப் பாதையின் பண்புகள் வெளியாகும் . 


2. கீழ் வருவனவற்றை நிரூபி . 


(i ) x அச்சின் சமன்பாடு y = 0 ; ஏனெனில் x அச்சில் எப் 
புள்ளியை எடுத்துக் கொண்டாலும் அதன் y உறுப்பு 0 ஆகும் . 


(ii ) ஒரு புள்ளி x ஆயத்திற்கு C என்ற ஒரே தூரத்தில் 
இயங்கினால் , அதன் சமன்பாடு y = C ஆகும் . 


இக் கோடு : அச்சுக்கு இணையாகும் . 


(iii) y ஆயத்தின் சமன்பாடு x = 0 


(iv ) y அச்சுக்கு இணையாக C தூரத்தில் வரையப் பட்ட 
கோட்டின் சமன்பாடு x = C 


( v ) ZXOY கோணத்தின் சமவெட்டி y = x 


( vi) 


/ XOY கோணத்தின் சமவெட்டி y = -x 


3. விளக்க எடுத்துக்காட்டு 

( -1 , 2) ; ( 2 , -1 ) என்ற புள்ளிகளிகளிலிருந்து ஒரு புள்ளியின் 
தொலை 2 : 1 விகிதத்தில் இருப்பின், அப் புள்ளியின் நியமப் பாதை 
என்ன ? 


இவ் விதிக்கிணங்கிய புள்ளிகளில் ஒன்று P (x , y ) என்று 
கொள்க . கொடுத்த புள்ளிகள் முறையே A , B என்று குறிப்பிடுக . 


P ( x , y ) - க்கும் A ( -1 , 2 )-க்கும் உள்ள தொலை 


V (x + 1 ) + ( y - 2) 


P ( x , y) . க்கும் B ( 2 , -1 ) -க்கும் உள்ள தொலை 


- 


V ( x - 2 ) + ( y + 1 ) 
கணக்கின்படி , PA 1 PB = 211 


தொலைவுகள் , விகிதங்கள் , பரப்பளவுகள் 


327 


( அதாவது ) PA = 2PB 


ஃ .. V ( x + 1 + ( y - 2 ) = 2 ( x - 2 ) + ( y + 1 ) 


இரண்டு பக்கங்களையும் வர்க்கங்காண , 

( x + 1 ) + ( y - 2 ) = 4 { ( x - 2 ) + { y + 1) ! } 
இதைச் சுருக்கு மிடத்து x + y - 6x + 4y + 5 = 0 என வரும் . 


பயிற்சி 1-2 . 
1. ( 3 , -4 ) ; ( -1.2) புள்ளிகள் வழியே செல்லும் கோட்டில் 

உள்ள புள்ளியொன்றின் ஆயத் தொலைகள் ( x , y ) எனின் 
( x , y ) இடையுள்ள சம்பந்தத்தைக் குறிக்கும் சமன் 
பாட்டினைக் காண்க . [ ( 3 , -4 ) ; ( -1 , 2 ) ; ( x , y ) ஆல் 
உண்டாகும் முக்கோணத்தின் பரப்பு பூச்சியம் ஆவதால் , 
x , y ஐ இணைக்கும் தொடர்பைக் காணலாம் . ) 

[விடை 13x + 2y = 1 ] 


2. ( -2 , 3 ) என்னும் புள்ளியிலிருந்து ஒரு புள்ளியின் 

தொலை 5 ஆயின் , அதன் நியமப் பாதையின் சமன்பாடு 
x + y + 4n - by - 12 = 0 எனக் காண்பி . 


3. ( 4 , -5 ) ; ( 3 , 2 ) என்னும் புள்ளிகளுக்குச் சமத் தொலைவில் 

இருக்கும் புள்ளியின் இயங்கு வரை x - 7y = 14 எனக் 
காட்டுக . 


4. ( 0 , 2 ) என்னும் புள்ளியிலிருந்து ஒரு புள்ளியின் தூரம் 

x ஆயத்திலிருந்து அப் புள்ளியின் தூரத்தைப்போல் மும் 
மடங்கு ஆனால் , அப் புள்ளியின் நியமப் பாதையின் சமன் 
பாட்டைக் காண்க . 

( விடை : x - 8y - 4y + 4 = 0 ] 


5. ABC என்ற முக்கோணத்தின் உச்சிகளான A , B முறையே 

( -2 , 3 ) ; ( 4 , - 5) ஆகும் . C வழியே செல்லும் மையக் 
கோட்டின் நீளம் 5 ஆனால் , C- யின் நியமப் பாதையைக் 
காண்க . 

( விடை : x + y - 2x + 2y - 23 = 0 ] 


2. நேர்கோடுகள் 


1. ஒரு நேர்கோட்டின் சாய்வு வீதம் அல்லது சரிவு ( Slope or 

Gradient) 

AB என்ற ஒரு நேர்க்கோடு x ஆயத்தை A என்னும் புள்ளி 
யிலும் , y ஆயத்தை B என்னும் புள்ளியிலும் சந்திக்கட்டும் . x 
ஆயத்திற்கு மேல் பகுதியில் P என்ற புள்ளியைக் குறி . AX- லிருந்து 
இடஞ்சுழியாக ZXAP ஐ அளந்து ) என்று குறிப்பிடு . 


x ஆயத்துடன் / AB- ன் சாய்வு (inclination ) XAP = 8 
ஆகும் . 


tan 8 சாய்வு வீதம் அல்லது சரிவு ( gradient or slope 
எனப்படும் . 

tana = m என்று குறிப்பிடுவது வழக்கம் . 


2. ஒரு கோட்டை நிர்ணயிக்க , இரு கட்டுப்பாடுகள் தேவை . 
எடுத்துக்காட்டாகக் கொடுத்துள்ள இரு புள்ளிகள் வழியே ஒரே 
நேர்கோடு தான் வரையலாம் . இந்த இரு கட்டுப்பாடுகளை 
உணர்த்தும் வகையில் ஒரு கோட்டின் சமன்பாட்டில் 
அம்சங்கள் காணப்படும் . 


கொடுக்கப்பட்ட நிபந்தனைக்குட்பட்டு ஒரு புள்ளி நகருங்கால் 
அது ஒரு வளைவரையிலோ அல்லது நேர்கோட்டிலோ அமையும் . 
அவ் வளை வரையில் உள்ள புள்ளிகளின் ஆயத் தொலைகள் வெவ் 
வேறு ஆயினும் , அப் புள்ளிகள் ஒரு நியதிக் கிணங்க அமைவதால் , 
அவற்றின் ஆயத் தொலைகளுக்குள் ஒரு நிரந்தரமான சம்பந்தம் 
காணப்படும் . இந்தச் சம்பந்தம் அந்தப் புள்ளியின் இயங்குவரை 
அல்லது நியமப் பாதையின் சமன்பாடு ஆகும் , 


நேர்கோடுகள் 


329 


3. இனி ஒரு நேர் கோட்டை நிர்ணயிக்க அல்லது குறிப் 
பிட இரண்டு நிபந்தனைகள் தேவையாவதுடன் அவையே போது 
மான தாகும் . 


இவ்வாறாக ஒரு 

கோட்டின் அம்சங்களில் கீழ்க்கண்ட 
யாதேனும் ஒரு வகைக் கொடுக்கப்பட்டால் , அவற்றைக் கொண்டு 
கோடு நிர்ணயிக்கப்படுவதால் , அக் கோட்டின் சமன்பாட்டை 
எளிதில் காணலாம் . 
( i) கோட்டின் சரிவும் , y அச்சில் அதன் வெட்டுத் துண்டும் 

( Intercept slope form ) ( வெட்டு -சரிவு வடிவம் ) 


( ii ) கோட்டின் சரிவும் , அதன் மீதுள்ள ஒரு குறிப்பிட்ட 

புள்ளியும் ( புள்ளி - சரிவு வடிவம் ) ( Point slope form ) . 


( iii } கோட்டின் சாய்வு கோட்டின்மீதுள்ள ஒரு குறிப் 
பிட்ட புள்ளி , கோட்டின் மீதுள்ள யாதேனும் ஒரு புள்ளிக்கும் 
குறிப்பிட்ட புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரம் ( சமச்சீர் வடிவம் 
( அ ) துணை அலகு வடிவம் ( அ ) தூர வடிவம்-- Symmetrical form 
or Parametric form or Distance form ). 


( iv ) கோட்டின் மீதுள்ள இரு குறிப்பிட்ட புள்ளிகள் ( இரு 
புள்ளி வடிவம் Two point form ) 


{ v } இரு ஆயங்களில் கோடு உண்டாக்கும் வெட்டுத்துண்டு 
களின் அளவுகள் ( வெட்டுத் துண்டு வடிவம் -Intercept form ) 


(vi ) ஆதியிலிருந்து கோட்டிற்கு வரையப்படும் செங்குத்துக் 
கோட்டின் அளவும் , அச் செங்குத்துக்கோடு X அச்சுடன் உண் 
டாக்கும் கோணத்தின் அளவும் ( Normal form- செங்கோட்டு 
வடிவம் ) . 


4. கோட்டின் சமன்பாடு : ஆறு வகைகளில் காணல் 

( i) வெட்டுத்துண்டு - சரிவு வடிவம் : ( Intercept - slope form ) 

AB என்ற கொடுக்கப்பட்ட கோடு x ஆயத்துடன் ஏற் 
படுத்தும் சாய்வு ஆகவும் , 

y ஆயத்தில் வெட்டும் துண்டு C ஆகவும் அமையட்டும் . 
P ( x , y ) அந்தக் கோட்டில் உள்ள யாதேனும் ஒரு புள்ளி எனக் 
கொள்க . 


330 


அடிப்படைக் கணிதம் 


P- லிருந்து X அச்சுக்குச் செங்குத்தாக PM வரைக . ON ஐ 
AB- க்கு இணையாக வரை . அது MP ஐ N- ல் சந்திக்கட்டும் . 


Pec ,y ) 


C 


N 


B 


e 
X A 


e 
O 


XX 


படம் 41 


Iy 


அப்பொழுது , ZXON = 0 ( ஒத்த கோணம் ) 


NP 


OB = C 


.. 


MN = MP - NP = y - c ; OM = x 


MN 
இனி 

= tana 
OM 


( அதாவது ) - 


y - c 

= tane 
X 


.. y - c = tan x 


ஃ y = tan ex + c 
y = mx + c , இங்கு m = tan 8 


இந்த சம்பந்தம் கோட்டில் உள்ள எப் புள்ளிக்கும் பொருந்து 
மாகையால் , இதுவே நேர்கோட்டின் சமன்பாடாகும் . 


கிளை 1 : ஆதி வழியே செல்லும் கோட்டின் சமன்பாடு 
y = mx ஆகும் . 


கிளை 21 x ஆயத்திற்கு இணையான கோட்டின் சமன்பாடு 
y = c ஆகும் , ( ஏனெனில் , 8 = 0, tan 8 = 0 ; , m = 0 ] 


331 


நேர்கோடுகள் 


(ii ) & ( iii ) புள்ளி..சரிவு வடிவமும் , ( Point slope form ) 
சமச்சீர் வடிவமும் (symmetrical form ) , 


x- ஆயத்தோடு . சாய்வுடன் , A ( x , y , ) என்னும் நிலைத்த 
தொரு புள்ளி வழியே செல்லும் கோட்டில் , P ( x , y ) என்பது 


Y 


(AAMA 


15ம் 


TEHEHT 


SINED 


XB 


SS 


Y : 


. 


ப 

படம் 42 
யாதேனுமொரு புள்ளியாகுக , AP = r எனில் , கோட்டின் சமன் 
பாடு . 


X - X1 
cos 


y - y1 
sin a 


= r ஆகும் என நிறுவுக . 


X ஆயத்திற்கு PM , AL என்னும் செங்குத்துக் கோடுகளையும் , 
MP- க்கு AN என்னும் செங்குத்துக் கோட்டையும் வரை . 


அப்பொழுது T cos 0 = AN = LM = x - X , 


| sin a = PN = MP- MN = y - y . 


y - y1 
sin a 


= r ( சமச்சீர் வடிவம் ) 


cos 8 


மேற்கண்ட பலனில் | ஐ நீக்க , 


- 


- ) 1 

என்றாகும் . 
Sin 8 


cos 


y - y 


1 


sina 
COS A 


tan ( = m 


- 


- 


( அதாவது ) 


y - y , = m ( x - x, ) . இதுவே புள்ளி- சரிவு வடிவமாகும் . 


332 


அடிப்படைக் கணிதம் 


கிளை 1 : சமச்சீர் வடிவத்திலிருந்து 

x = x + r cos 8 ; y = y , + r sin . 
எனப் பெறுகிறோம் . இங்கு P-யின் x , y கூறுகள் தனித்தனியே 
r- ன் சார்பாகத் தரப்படுகின்றன . 


இவ்வாறு X- க்கும் , y- க்கும் நேரடியாகத் தொடர்பு தரப் 
படாமல் x , y கூறுகள் தனித்தனியே மற்றொரு மாறி ( Variable ) 
யின் சார்பாகத் தரப்பட்டால் , அத்தகைய சமன்பாடு வரையின் 
துணை அலகுச் சமன்பாடு எனப்படும் ( Parametric equation) . 
x , y என்பன " எனும் எண்ணால் அளக்கப் படுவதால் , துணை 
அலகு ( Parameter ) எனப்படும் . 


r . = } , = 0 


எனப் 


கிளை 2 : புள்ளி- சரிவு வடிவத்தில் , 
பிரதியிட , y = mx எனப் பெறுகிறோம் . 


எனவே , ஆதிவழி செல்லும் கோட்டின் சமன்பாடு y = nx 
ஆகும் . 


( iv ) குறித்த இரு புள்ளிகள் வழிச் செல்லும் கோட்டின் சமன் 
பாடு காணல் ( இரு புள்ளி வடிவம் --Two point form) 


( x , y , ) ; ( x ,, y ,) என்பன கொடுத்த இரு புள்ளிகளாகட்டும் . 
கோட்டின் சமன்பாடு y = m x + c எனக் கொள்க . 

... ( i ) 


( x , y , ) xy , yes ) இக்கோட்டில் அமைவதால் , 


y = m x + c 


... (ii ) 


y , = m x , + c ஆகும் . 


( iii) 


... 


... ( i) - ( ii ) , y - y , = m ( x - x .) 


( iv ) 


( ii ) - ( iii ) , y : -y , = m ( x - x , ) 


( iv ) y - y1 
( v ) y: -y, 


x - x , | 
x - x , | 


இதுவே இருபுள்ளி வடிவம் . 


கிளை 1 : ஆதியையும் , ( x ,, y ,) என்ற புள்ளியையும் சேர்க்குங் 
கோட்டின் சமன்பாடு காண , x , = y , = 0 எனப் பிரதியிடுக , 


நேர்கோடுகள் 


333 


(அதாவது ) , 


- 


* -1 


y - y1 

x - x1 

( அதாவது ) 
* 

1 
Y 1 

Yi 
y 
. அல்லது ) 

x என்றாகும் . 
} 
கிளை 2 : ( v )- லிருந்து . } -y , = m ( x; - x ) ஆதலால் , 

y1– } , என்றாகும் . 
கோட்டின் சரிவு m = 

1X1 - x2 


. ( x ,, y , ) ( x , y , ) என்னும் புள்ளிகள் வழியே செல்லும் 
கோட்டின் சரிவு 

yi - ya 
x - x , 


( v ) வெட்டுத் துண்டு வடிவம் ( Intercept form) 


ஆயங்களில் ஏற்படும் வெட்டுத்துண்டுகளால் கோட்டின் சமன் 
பாட்டைக் காணல் 


கொடுக்கப்பட்ட AB என்னும் கோடு x , y ஆயங்களை 
முறையே A , B என்னுமிடங்களில் சந்திக்கட்டும் . 0A , OB என் 
னும் வெட்டுத் துண்டுகள் முறையே a , b அலகுகள் நீளமுடையன 

LY 
B /0,8 ) 


|| 


X 


O 


a 


Aap x 


Y 

படம் 43 
வாகுக , எனின் , A , B- யின் கூறுகள் முறையே ( a , 0 ) ; ( 0 , b ) 
ஆகும் . 


இப் புள்ளிகளைச் சேர்க்கும் கோட்டின் சமன்பாடு , 


X - d 


y - 0 


[ இரு புள்ளி வடிவம் ) 


9-0 


334 


அடிப்படைக் கணிதம் 


( அதாவது ) 


1 = - ) 


a 


+ 


y 
b 


1 


( vi ) ஒரு கோட்டினது சமன்பாட்டை அதற்கு ஆதியிலிருந்து 
வரைந்த செங்கோட்டையும் , அச் செங்கத்துக் கோடு X ஆயத் 
தோடு அமைந்து நிற்கும் கோணத்தையும் பொருத்திக் காணல் 
( செங்கோடு வடிவம்- Normal - form ] 


சமன்பாடு காண நிற்கும் கோடு AB ஆகுக . இதற்கு ஆதி 
0 -விலிருந்து வரைந்த செங்குத்துக் கோடு OL ஆகுக . OL = p 


B 


P 


P ( y ) 


X 


0 


A 


X 


படம் 44 


என்றும் , இது x ஆயத்தோடு ஏற்படுத்தும் கோணம் . என்றும் 
கொள்க . 


அக் கோட்டின் மேல் , யாதேனுமொரு புள்ளி P- ன் ஆயத் 
தொலைகள் ( x , y ) ஆகுக . 


இனி , முக்கோணம் OLA- லிருந்து , 


OA 
OL 


- 


sec a 


... OA = OL Sec Qu 


= p sec a 


முக்கோணம் OLB- லிருந்து , 

, 


OB 

= cosec ar 
OL 


OB = OL cosec a 


-- 


pcoseco 


நேர்கோடுகள் 


335 


X 


கோட்டின் சமன்பாடு , 

OA 


+ 


= 1 (வெட்டுத் 
0B 

துண்டு வடிவம் ) 


X 


( அதாவது ) 


= 


1 


p sec a 


p cosec a 


( அதாவது ) x cos a = y sin c = p 


( குறிப்பு : இங்கு P என்பது எப்பொழுதும் நேர் ராசியாகவும் , 
என்பது 0 °-லிருந்து 

360 ° வரை 

உள்ள கோணமாகவும் 
கொள்க . ) 


5. ax + by + c = 0 என்னும் சமன்பாடு . 

மேலே கண்ட நேர்கோட்டிற்குரிய ஆறு வகைச் சமன்பாடு 
களைக் கருது மிடத்து அச் சமன்பாடு எந்த வடிவத்தில் குறிக்கப் 
பட்டாலும் , அது x , y- களின் ஒன்றாவது படியில் அமைந்த 
ax + by + c = 0 என்ற வடிவத்தில் இருப்பதை அறியலாம் . 


விளக்க எடுத்துக்காட்டுகள் 

எடுத்துக்காட்டு 1 : x + / 3y + 7 = 0 என்னும் கோட்டிற்கு 
ஆதியில் இருந்து வரையப்பட்ட செங்கோட்டின் நீளம் என்ன ? 


வடிவத்தில் 


கோட்டின் சமன்பாட்டைச் செங்கோட்டு 
எழுதவும் . 


x + 3 y = 


--7 


இரு பக்கங்களையும் / 1 + ( 3 ) ஆல் வகுக்க 


( அதாவது ) 11 + 3 = 2 ஆல் வகுக்க . 


* } x + 3 , - - 1 


( அதாவது ) 


1 
2 


X 


13 
2 | 

y 


[ p ஐ 


நேரெண்ணாக 

வைக்க ) 


இங்கு cos a 


1* ; sin a = 
2 


- 


- 3 ; 1 - 3 


a = 240 ° , 


336 


அடிப்படைக் கணிதம் 


வடிவத்தில் 


கொடுத்த சமன்பாடு 

செங்கோட்டு 
x cos 240° + ysin 240 ° = 1 ஆகும் . 


.. செங்கோட்டின் நீளம் = 1 அலகுகள் . 


எடுத்துக்காட்டு 2. (4,1 ) புள்ளி வழி x ஆயத்தோடு 135 ° 
பிறப்பிக்கும் கோட்டின் சமன்பாட்டை வரைக . கோடடின் வழி 
( 4 , 1 ) புள்ளியிலிருந்து 3x - y = 0 . கோட்டின் தொலை வென்ன ? 


IY 


t 


3x - v = Q 


44,1) 


135 ° 


1 


X 


O 


4 


X 


படம் 45 


( 4 , 1 ) புள்ளி வழி x அச்சுடன் 135 ° உண்டாக்கும் கோட்டின் 
சமன்பாடு 


X - 4 
cos 1350 


y - 1 
sin 1350 


= r ஆகும் . ( சமச்சீர் வடிவம் ) 


(4, 1 ) லிருந்து கோட்டின் வழி ( 3x - y) = 0 - ன் தூரம் " எனின் , 

x = 4 + r cos 135 ° ; y = 1 + r sin 135 ° 


( அதாவது ) x = 4 - ; y = 1 + 

M2 

N2 


* 


1 


இப் புள்ளி 3x - y = 0- ன் மீது அமைவதால் , 


3 (4 - 1 ) - ( 1+ ) - 


1102 

4 


நேர்கோடுகள் 


337 


பயிற்சி 2-1 
1. P ( 2 , - 4 ) ; . ( 4 , -2 ) ; R ( 7 , 1 ) என்ற புள்ளிகள் ஒரு 

நேர்கோட்டில் உள்ளன என நிறுவுக . PO ! QR- ன் 
விகிதத்தை காண்க . P , R என்ற புள்ளிகள் பற்றி Q-வின் 
இசை இணையைக் காண்க . [விடை ! ( --8, -14 ) ] 


2 . 


ஒரு நேர்கோடு x ஆயத்துடன் - 60 ° சாய்ந்து , y ஆயத் 
தில் 4 அலகுகள் ஏற்படுத்துகிறது . அதன் சமன் பாட் 
டினைக் காண்க . 

[y 13 x + 4 ] 


3. ) 


-- 


4 , y 


- 


M3x + 3 என்ற கோடுகள் x ஆயத் 
M3 
துடன் ஏற்படுத்தும் சாய்வுகள் என்ன ? இதிலிருந்து 
அக் கோடுகளுக்கிடையே உள்ள கோணத்தைக் காண்க . 

(விடை : 30 ° , 60 ° ; 30 ° ] 


4. 0 ஆதியும் , A ( 0 , 10 ) என்ற புள்ளியுமாகும் . முக்கோணம் 

OAB சமபக்கமாக அமையும் வகையில் இரண்டாம் கால் 
வட்டப் பகுதியில் B என்ற புள்ளியை நிர்ணயிக்கவும் . 
மேலும் / 0AB- ன் இருசம வெட்டியின் சமன்பாட்டினை 
யும் காண்க . 

[ விடை : ( -5/3, 5) ; / 3x - y + 10 = 0 ] 
5. ( 3 , - 2 ) என்னும் புள்ளி வழியே சென்று x அச்சுடன் 45 ° 

கோணத்தையுண்டாக்கும் கோட்டின் சமன்பாட்டைக் 
காண்க . 

(விடை : y = x - 5 ] 


= 


6. ( 2 , 3 ) என்ற புள்ளி வழித்தாகிய 2y = x என்னும் கோட் - 

y - 3 
டிற்கு இணைக் கோட்டின் சமன்பாட்டை 

cos: sina 
= r என்ற வடிவில் எழுதுக . இதைக் கொண்டு 5x - 7y == 
14 என்னும் கோட்டிலிருந்து ( 2 , 3 ) -ன் தூரத்தை 2y = x 
என்னும் கோட்டிற்கு ஒரு போகாக அளந்தறிக . 


விடை. 25 , ) 


7. ( -2 , 3 ) என்னும் புள்ளி வழிச் செல்லும் கோடு y ஆயத் 

தில் வெட்டும் துண்டின் அளவுக்கு மும்மடங்கு நீள 


22 


338 


அடிப்படைக் கணிதம் 


| 


முடைய துண்டினை x ஆயத்தில் உண்டாக்குமானால் , 
அதன் சமன்பாட்டினைக் காண்க . (விடை : x + 3y = 7 ] 


8. A ( 5 , 3 ) ; B ( 3 , 1 ) ; C (4, 11 ) என்ற புள்ளிகளாலமைந்த 

முக்கோணத்தின் உச்சிகளாயின் A வழியே செல்லும் 
மையக் கோட்டின் சாய்வு வீதத்தைக் காண்க . மேலும் , 
மையக் கோட்டின் சமன்பாட்டை எழுதுக . 

[ -2 , y = -2x + 13 ] 


9. இரண்டு ஆயங்களுக்குள் இடைப்பட்டுக் 

கிடக்கும் 
பகுதி ( x , y , ) என்ற புள்ளியால் சமமாகப் பிரிக்கப்படு 
மெனின் , அதன் சமன்பாட்டைக் காண்க . 


[ * + 3 -1 ) 


10. பின்வரும் சமன்பாடுகளை x cos a + y sin & = p வகைக்கு 

மாற்றுக : 
( i ) 12 x - 5 y - 65 = 0 ( ii ) 8x - 15y + 34 = 0 
( iii ) 7x + 24y - 150 = 0 ( iv ) 18x + 80y + 41 = 0 . 
ஒவ்வொரு கோட்டிற்கும் ஆதியிலிருந்து வரையப்படும் 
நேர் குத்துக் கோட்டின் நீளத்தையும் , நேர்குத்துக் 
கோட்டிற்கும் x அச்சிற்குமிடையிலுள்ள கோணத்தை 
யும் கணக்கிடுக . 


5. இரண்டு கோடுகளின் வெட்டு நிலை ( Intersection of two 
straight lines ) : இரு கோடுகளின் வெட்டுமிடத்தை அக் கோடு 
களின் சமன்பாடுகளின் தீர்வு கண்டு அறியலாம் . 


6. மூன்று கோடுகளின் சந்திப்பு : ஏதேனும் இரண்டு சமன் 
பாடுகளை விடுவிக்க வரும் ஆயத் தொலைகள் மூன்றாவது சமன் 
பாட்டிற்கும் பொருந்துமா என்று சரி பார்த்தலே போதுமான 
தாகும் . 


மற்றொரு முறை 

x , y- ன் அனைத்து மதிப்புகளுக்கும் p- ( a , x + h , y + c ) 
+ ( a , x + by + c , ) + r ( agx + bgy + c ) = 0 ஆக , p , q , r நிலையெண் 
கள் காண இயலுமாயின் , a , x + b , y + c = 0 , azx + by + c , = 0 , 
aux + bzy + cs = 0 என்ற கோடுகள் ஒரு புள்ளி வழிச் செல்லும் என 
நிறுவவாம் , 


339 


நேர்கோடுகள் 


7 , இரண்டு கோடுகளுக்கிடையிலுள்ள கோணத்தை அறிதல் . 
அக் கோடுகள் செங்குத்தாகவோ அல்லது இணையாகவோ அமை 
வதற்கு வேண்டிய நிபந்தனைகளைக் காணல் . 


கொடுக்கப்பட்ட கோடுகளின் சமன்பாடுகள் y = m x + c , 
y = m x + c என்றும் , அவை X ஆயத்தோடு பிறப்பிக்கும் கோணங் 
கள் , என்றும் கொள்வோம் . 


ஆகவே , m = tan 8 ; n = tan 8 இவ்விரு கோடுகளின் இடைப் 
பட்ட கோணம் . எனின் 


* 


= - 


| 


IY 


B 


B , 


9 = mx + c 


y = mx + c 


0 


x A 


Te 


0 


AL 


X 


படம் 46 


ஃ . tan a = tan ( 8 - 0 ) 

tan t -- tans 
1 + tan a tans 
m - m 
1 + mm 

m - m 
... tan a = 

1 + mm 


கிளை 1 : கோடுகள் இணையாக இருப்பின் , 8 = 0 ; tan & = 0 

m - m 
. 

1 + mm 
ஃ m = m 


-- 


( அதாவது ) இரண்டு கோடுகள் இணையாயின் , அவற்றின் 
சரிவுகள் சமமாகும் . 


340 


அடிப்படைக் கணிதம் 


கினை 21 கோடுகள் செங்குத்தாக இருப்பின் , 


a = 1/2 


cot a = cot , 


1 + m m 
m - m 


= 0 .. 1 + mm ! = 0 


. 


m m = -1 


( அதாவது ) இரண்டு கோடுகள் செங்குத்தாயின் அவற்றின் 
சரிவுகளின் பெருக்கற்பலன் -1 ஆகும் . 


( குறிப்பு : 1 ( i) 1 கோடுகள் ax + by + c = 0 , a x + b y + c = 0 
என்னும் வடிவில் கொடுக்கப்படின் , tan e = -alb ; tan a = - a b 
என்றாகும் . ] 

ab - a b 
.. tan a 

aa + bb 


- 


( ii ) அக் கோடுகள் இணையாக இருப்பின் , ab - a b = 0 


h 


... 


ar 


(iii ) அக் கோடுகள் செங்குத்தாக இருப்பின் , 

aa + bb = 0 ஆகும் . 


( குறிப்பு : 2 ( i ) : ax + by + c = 0 என்னும் கோட்டிற்கு இணை 
யாக ( x ,, y , ) வழிச் செல்லும் கோட்டின் சமன்பாடு 

ax + by = ax + by 


( ii ) ax + by + c = 0 என்னும் கோட்டிற்குச் செங்குத்தாக 
( x , = y , ) வழிச் செல்லும் கோட்டின் சமன்பாடு bx - ay = bx ; -ay , 
என்பதாகும் . 


8. குறித்த இருகோடுகள் வெட்டும் புள்ளி வழிச் செல்லும் 
கோட்டின் சமன்பாடு . 


குறித்த இரு கோடுகளின் 

சமன்பாடு 
ax + by + c = 0 என்று கொள்வோம் . 


ax + by + c = 0 


நேர்கோடுகள் 


341 


ax + by + c + k (ax + by + c = 0 சமன் பாட்டினைப் பார்ப் 
போம் . 

... { i } 


இங்கு k ஒரு நிலை எண் . 

இது ஒருபடிச் சமன்பாடு . எனவே , ஒரு கோட்டினைக் 
குறிக்கும் . 

குறித்த இரு கோடுகளும் ( x , y , ) என்ற புள்ளியில் வெட்டிக் 
கொண்டால் , 

ax + by + G = 0 , ax + by + c = 0 என்றாகும் . 


.. ax + by + G + k ( a x + bly + c ) = 0 ஆகும் . 

ஆகவே , ( x ,, y , ) என்ற புள்ளியின் கூறுகள் ux- + by + c + k 
( alx + by + c ) = 0 என்ற சமன்பாட்டிற்குப் பொருந்தும் என 
ஆகிறது . 


.. ax + by + c + k ( a x + by + c ) = 0 என்னும் கோடும் ( x ,y, ) 
வழிச் செல்லும் . 


-ன் மதிப்புகளுக்குத்தக , ( y ) வழிச் செல்லும் பல 
கோடுகள் வரும் . 


9. விளக்க எடுத்துக்காட்டுகள் : 

எடுத்துக்காட்டு 1 : x + 2y + 5 = 0 , x - y + 7 = 0 
கோடுகள் வெட்டும் புள்ளி வழி 5x - 2y +1 = 0- க்கு இணையான 
கோட்டின் சமன்பாட்டினைக் காண்க . 


என்ற 


முதல் 


இருகோடுகள் வெட்டும் புள்ளி வழிச் செல்லும் 
கோட்டின் சமன்பாடு . 

x + 2y + 5 + k ( x - y + 7 ) = 0 என்றாகும் . 


இக் கோடு 5x - 2y + 1 = 0 என்னும் கோட்டிற்கு இணையாக 
அமைய வேண்டும் . 


எனவே , இரு கோடுகளின் சரிவும் சமமமாக வேண்டும் . 
- ( 1 + k ) 5 

k = 4 
2 - k ) 2 


- 


. தேவையான கோட்டின் சமன்பாடு 

5x - 2y + 33 = 0 


342 


அடிப்படைக் கணிதம் 


எடுத்துக்காட்டு 2 : x + 2y = 0 , 4x + 3y = 5 , 3x + y = 0 கோடு 
களைப் பக்கமாகக் கொண்ட முக்கோணத்தின் 

முக்கோணத்தின் செங்குத்து 
மையம் ( orthocentre ) என்ன ? 


E 


F 


H 


O=ka+X 


33 
+ 
3 
= 
0 


B 


D. 43 + 3y = 5 C 
படம் 47 


x + 2y = 0 , 3x + y = 0 என்னும் கோடுகள் ஆதி வழிச் செல்லும் . 
மூன்று கோடுகளும் உண்டாக்கும் முக்கோணம் OBC எனக் 
கொள்க . 


0 , B வழிச் செல்லும் செங்கோடுகள் முறையே 0D , BE 
எனக் கொள்வோம் . OD ஆனது 0 வழிச் செல்வதால் , அதன் 
சமன்பாடு x + 2y + k ( 3x + y) = 0 என்றாகும் 


( அதாவது ) ( I + 3k ) x + { 2 + k ) y = 0 


இது 4x + 3y = 5 என்ற கோட்டிற்குச் செங்குத்தாகும் . 


ஃ . 4 ( 1 + 3k ) +3 ( 2 + k ) = 0 


.. 15 k = -10 : k = -2 / 3 


* . 0 D- ன் சமன்பாடு x + 2y- ) ( 3x + y ) = 0 ஆகும் . 


( அதாவது ) 3x - 4y = 0 


இம்மாதிரியே BE- ன் சமன்பாடு x - 3y - 5 = 0 ஆகும் . 


OD , BE வெட்டும் புள்ளியே செங்கோட்டு மையம் , H ஆகும் . 


ஆகவே H- ன் ஆயத் தொலைகளைக் காண , x - 3y - 5 = 0 . 
3x - 4y = 0 என்ற சமன்பாடுகளைத் தீர்வு காணவேண்டும் . 


.. H- ன் ஆயத் தொலைகள் ( -4 , -3 ) 


343 


நேர்கோடுகள் 


10. ax + by + c = 0 என்னும் கோடு P ( x,, y , ); Q ( x ,, y , ) புள்ளிகளை 
இணைக்கும் கோட்டினை எத்தகவில் பிரிக்குமெனக் காணல் ! 

ax + by + c = 0 எனும் கோடு , PQ- வை R என்னும் புள்ளியில் 
சந்திக்கட்டும் . 


( 


* க 


a3 + ty + = 0 


படம் 43 


(82 %32) 


| 


PR 


= R என்க ( அதாவது ) PR ! Re = k : 1 
RO 


R- ன் கூறுகள் 


x + k x , y + ky , 

1 + k 1 + k 


. 


R என்னும் புள்ளி ax + by + c = 0 வில் அமைவதால் , 
( x , + k x , ) Yi + ky, 

0 
1 + K 

1 + K 


a 


. k ( ax , + by , + c ) + ( ax , + by + c ) = 0 


ax , + by : + c 
ax , + by : + c 


கிளை : ax + by + c , ax , + by , + ஒரே குறியுடையனவாய் 
இருப்பின் , k ஓர் எதிரெண்ணாகும் . 


அந் நிலையில் R , PQ விற்கு வெளியே இருக்கும் . 


P , Q என்பன ax + by + c = 0- க்கு ஒரே பக்கத்தில் இருக்கும் . 
ஆகவே , ax + by + c , ax + by + ஒரே குறியுடையனவாயின் , 
P , () புள்ளிகள் ax + by + c = 0 கோட்டினுக்கு ஒரே பக்கத்தில் 
அமையும் . 


344 


அடிப்படைக் கணிதம் 


ax + by + c, ax, + by + c என்பன மாறுபட்ட குறியுடையன 
வாயின் , P. 9 புள்ளிகள் ax + by + c = 0 . கோட்டிற்கு எதிர்ப் பக்கங் 
களில் ( அதாவது ) இரு பக்கங்களில் அமையும் . 


11 , ( x ,, y .) - லிருந்து ax + by + = 0 கோட்டினுக்கு 

கோட்டினுக்கு வரையும் 
நேர் குத்துக் கோட்டின் நீளத்தைக் காணல் . 


ax + by + c = 0 என்னும் சமன்பாட்டைக் குறிக்கும் . கோடு 


AB ஆகுக . 


JY 


(0-3 ) B 


N 


Plaride 


M 


13 . 


A 


X 


O 


31L 


( 29 ) 


படம் 49 


அது X அச்சை A- லும் , y அச்சை ந - லும் வெட்டுவதாகக் 
கொள்வோம் . 


எனின் , A-யின் கூறுகள் ( - cla , 0) 


B- யின் கூறுகள் ( 0 , - c | b ) 


P ( x ,, y , ) லிருந்து AB- க்கு வரையும் செங்குத்துக் கோடு PN 
எனக் குறிக்க . 


P- யிலிருந்து x , y அச்சுகளுக்கு முறையே PL , PM என்ற 
குத்துக் கோடுகள் வரைக . 


இனி , AOAP + APAB + ABOP = AOAB 


1 


A0AF = 


, 


OA . PL 


2 


( 


ya 


Cy1 
2a 


நேர்கோடுகள் 


345 


APAB = 1 PN , AB = } PN . 


| PN . / 

/ - ) + (o +F ) | 


2 


| PN - 


+ 


b2| 


= } PN.C. I a + b 

ab 


Cxl | 
2b 


A0AB 


A BOP = } PM OP = } x ( - 5 ) 
10 1 ( - 4 ) ( - 4) -13 

* - 


- 


0A.OB 


= 


- cy1 


+ 


1 PN • c J/ a + be 
2 

ab 


2a 


PNc Va + b 

2ab 


Cx . 


c 

+ 
2ab 


- 


+ 


cy | 
2a 


- 


25 


c ( ax + by + c ) 

2ab 


.. PN = 


ax , + by , + c 

Na + b 


12. கொடுக்கப்பட்ட 

கோடுகளுக்கு இடைப்பட்ட 
கோணங்களின் சமவெட்டிகளின் சமன்பாடுகள் காணல் ( Equation 
of the bisectors of the angles between given lines) 


AB , CD கோடுகளின் சமன்பாடுகள் முறையே , 

ax + by + c = 0, 


1 ) 


a , x + by + c , = 0 எனக் கொள்வோம் . அவை வெட்டிக் கொள் 
ளும் புள்ளி E ஆகட்டும் . இரு கோடுகளிலிருந்து சம தொலைவில் 
நகரும் புள்ளியின் நியமப் பாதையே இருசம வெட்டி ( bisector ) 


ஆகும் . 


AEC கோணத்தின் சமவெட்டியில் இருக்கும் P புள்ளியின் 
ஆயத் தொலைகள் ( x . }, ) எனக் கொள்க . 


P-யிலிருந்து AB , CD- க்கு PM , PN என்னும் நேர்குத்துக் 
கோடுகள் வரைக . 


346 


அடிப்படைக் கணிதம் 


P. யும் , 0 - வும் AB, CD ஆகிய ஒவ்வொரு கோட்டிற்கும் ஒரே 
பக்கத்தில் உள்ளதால் , PM = PN ஆகும் . 


Y 


B 


K 


N 


H 


P 


- 


E 


X 


O 


X 


M 
A 


| 


ax + b, y, + c, 

< / a + b , 


படம் 50 
a , x + b , y + c , 
Na, + b , 


2 


இது ஆதியை உட்கொண்ட கோணத்தின் இரு சம வெட்டி 
யில் உள்ள எப் புள்ளிக்கும் பொருந்தும் . CEB கோணத்தின் இரு 
சம வெட்டியிலிருக்கும் . புள்ளியின் ஆயத் தொலைகள் (3 ,, y :) 
எனக் கொள்க . Q-விலிருந்து , AB , CD- க்கு QH , QK என்னும் நேர் 
குத்துக் கோடுகள் வரைக . Q-வும் AB , CD என்னும் கோடுகளின் 
இரு சமவெட்டியில் அமைவதால் , எண்ணளவில் QH = QK ஆகும் . 
ஆனால் , இவற்றின் குறியைக் கவனிப்போம் . Q- வும் , 0 - வும் AB 
என்ற கோட்டிற்கு ஒரே பக்கத்தில் இருக்கின்றன . ஆனால் , CD 
என்ற கோட்டிற்கு Q- வும் , 0.வும் எதிர்ப் பக்கங்களில் அமை 


கின்றன . 


2 


ஆகவே , QH = -QK ஆகும் . 

a , x + by + c , 
( அதாவது ) 

a , x + by + 
Na + b, 

Na, + b , 
ஃ . ( x ,, y ) புள்ளி சம வெட்டிகளில் ஏதாவது ஒன்றில் 
இருப்பின் , 
ax + by, + C , a , x + by + c , 

+ 
Na + b, 

Va , + b , 


21 


நேர்கோடுகள் 


சம வெட்டிகளின் சமன்பாடு , 


ax + by + C , 
Ma + 6, 


asx + by + C 
+ 

Ma + b , 


நேர் மதிப்பு எடுப்பின் ஆதியைக் கொண்ட கோணத்தின் 
இரு சம வெட்டியும் , எதிர்மதிப்பு எடுப்பின் ஆதியைக் கொள்ளாத 
கோணத்தின் இரு சம வெட்டியும் வரும் . 


விளக்க எடுத்துக்காட்டு : 

4x - 2y = 9 , x - 2y + 4 = 0 என்னும் கோடுகளின் இடைப்பட்ட 
கோணங்களின் இருசம வெட்டிகளைக் காண்க . 


முதலில் , நிலையெண் (constant ) உறுப்புகளின் குறிகள் இரண் 
டையும் நேர் ராசியாகவோ அல்லது எதிர் ராசியாகவோ மாற்றி 
அமைத்துக் கொள்ளவும் . 


இவ்வாறாக , 4x - 2y - 9 = 0 ; - x + 2y - 4 = 0 என எழுதிக் 
கொள்ளலாம் . 


இரண்டு இரு சமவெட்டிகளின் சமன்பாடு 
4x - 2y - 9 -x + 2y - 4 
+ 

என்றாகும் . 
N16 + 4 

M1 + 4 


( அதாவது ) 4x - 2y - 9 = + 2 ( -x + 2y - 4 ) 


6x - 6y = 1 - ம் , 23+ 2y = 17- ம் ஆகும் . 


91 


ஆதியை உள்ளடக்கியுள்ள கோணத்தின் இரு சமவெட்டியின் 
சமன்பாடு 6x - 6y = 1 ஆகும் . 


பயிற்சி 2-2 . 


1. 3x - 2y = 2,7x + 3y = 43 , கோடுகள் வெட்டும் புள்ளி யாது ? 

( விடை ! 4,5 ] 


2 , 3x + y + 4 = 0 , 3x + 4y = 15 , 24x - 7y = 3 என்ற கோடுகள் 

ஒரு இரு சமபக்க முக்கோணத்தை உருவாக்குகின்றன 
என நிறுவுக . 


348 


அடிப்படைக் கணிதம் 


3. x - 6y + a = 0 , 2x + 3y + 4 = 0 , x + 4y + 1 = 0 என்பன ஒரே 
புள்ளி வழிச் செல்லின் a- ன் மதிப்பென்ன ? 

(விடை : u = 5 ]] 


4. 2-3y + k = 0 , 3x - 4y - 13 = 0 , 8x - 11y - 33 = 0 என்பன 

ஓரிடத்துச் சந்திப்புடையனவானால் , k- ன் மதிப்பைக் 
காண்க . 

விடை : k = -7 ] 


5. ax - y = 1 , x + 2y = 12 , 5x - ay + 5 = 0 ஒருங்கு சேருதற்கு 
a - ன் மதிப்பையறிக . 

(விடை : a = 3 ] 


6. 7x + 3y - 33 = 0 , 5x - 2y - 7 = 0 என்னும் கோடுகளுக் 
கிடையேயுள்ள கோணத்தைக் காண்க , 

( விடை : = 45 ] 
7. y = x + 7 , ( 2 + / 3 ] x + y = 11 என்னும் கோடுகளுக்கு 

( 
இடையேயுள்ள கோணத்தைக் காண்க 

(விடை 1 = 60 ] 


8. ( 2 + k ) x + (1-2k ) y + 5 = 0 என்பது -ன் எல்லா மதிப்பு 

களுக்கும் ஒரு நிலையான புள்ளி வழிச் செல்லும் என 
நிறுவுக , அப் புள்ளியின் ஆயத் தொலைகளைக் காண் . 

( விடை , -2 , -1 ] 


9. 3x - 4y = 11- க்கு இணையாக y ஆயத்தில் 5 அலகு வெட்டுத் 
துண்டு பிறப்பிக்கும் கோட்டின் சமன்பாடு யாது ? 

( விடை : 3x - 4y + 20 = 0 ] 


10. x - 2y - 2 = 0 , x + 3y - 4 = 0 கோடுகள் வெட்டும் புள்ளி 

வழி 3x + 4y + 5 = 0 ஒரு போகான கோட்டின் சமன்பாடு 
என்ன ? 

( விடை : 3x + 4y - 10 = 0 ] 


11. ஒரு முக்கோணத்தின் உச்சிகளாவன ! A ( 5 , 4) ; B ( - 7 , 

-4 ) ; C ( +3 , -2 ) , P என்பது AB- ன் நடுப் புள்ளி 
யாகும் . P- ன் வழியாக BC- க்கு ஒரு போகாகும் நேர் 
கோட்டின் சமன்பாட்டைக் காண்க . 

அது AC- யைச் 
சமமாக வெட்டுவதாகவும் கண்டறிக . 

( விடை 1 5y = x + 1 ] 


12. ( -3 , 1 } வழியாக , ( -4 , -3 ) ; ( 2 , -2 ) என்பவற்றைச் 

செங்குத்தாக வரையப்படும் கோட்டின் சமன்பாட்டைக் 
காண்க . 

[ விடை : 6x + y + 17 = 0 ] 


நேர்கோடுகள் 


349 


13 , 8px + ( 2-3p ) --1 = 0 , px + 8y + 7 = 0 என்னும் நோடு 
கள் நேர்குதிதாக இருப்பின் -ன் மதிப்பென்ன ? 

(விடை : p - 2 அல்லது 1 ] 


14. x -- 2y + 4 = 0 , 4x --3y + 1 = 0 கோடுகள் வெட்டும் புள்ளி 

வழி 6x - 5y - 11 = 0- க்கு நேர்குத்தான கோட்டின் 
சமன்பாட்டினைக் காண்க . 


15. ஆதியிலிருந்து ஒரு கோட்டிற்கு வரையப்படும் செங் 

குத்துக் கோட்டின் பாதத்தின் ஆயத் தொலைகள் ( 3 , - 4 ) 
எனின் , அக், கோட்டின் சமன்பாடு என்ன ? 

(விடை : 3x - 4y = 25 ] 


16. 2x + 3y = 4 , x - y + 3 = 0 , 3x + 2y = 11 என்னும் கோடு 

களால் அமையும் முக்கோணத்தின் செங்குத்து மையத் 
தின் ( ortho - centre ) ஆயத் தொலைகள் கண்டறிக . 

1 14 
விடை : 

5 5 


17. A ( 4 , 1 ) ; B ( 7 , 4 ) ; C ( 5 , 2 ) என்பன ஒரு முக்கோணத் 

தின் உச்சிகளாகும் . A- யிலிருந்து BC- க்குச் செங்குத் 
தாகச் செல்லும் கோட்டின் சமன்பாட்டையும் , செங் 
குத்து மையத்தின் ஆயத் தொலைகளையும் கண்டறிக . 

(விடை : x + 3y = 7 ; ( 1 , 2) ] 


18. ( -2 , 3 ) ; ( 2 , -1 ) ; ( 4 , 0 ) என்னும் உச்சிகளையுடைய முக் 
கோணத்தின் சுற்று வட்ட மையத்தின் ( circum - centre ) 

3 
ஆயத் தொலைகளைக் காண்க . 

2 2 


விடை : 


19. ( 3 , 4 } ; ( -2 , 1 ) என்னும் புள்ளிகள் 3 : - + 6 = 0 

என்னும் கோட்டிற்கு எதிர்ப் பக்கங்களில் அமைகின்றன 
எனக் காண்பி . 


20 , ( 2 , 3 ) என்னும் புள்ளியிலிருந்து 3x + 4y = 10 என்னும் 

கோட்டிற்கு வரையும் செங்குத்துக் கோட்டின் நீள 
மென்ன ? 

8 
5 


350 


அடிப்படைக் கணிதம் 


21. 3x + 4y = 5 , 12x - 5y = 41 என்பவற்றிற்கு இடைப்பட்ட 
கோணங்களின் இரு சம வெட்டிகளைக் காண்க . 

( விடை : 3x - 1ly = 20 ; 11x + 3y = 30 ] 


22. x + y - 5 = 0 , x + 7y + 7 = 0 ஆகிய கோடுகளுக்கு இடைப் 
பட்ட கோணங்களின் இரு சம வெட்டிகளைக் காண்க . 

( விடை , x + 2y = 3 ; y = 2x - 16 ] 


23. x + 1 = 0 , 3x - 4y = 5 , 5x + 12y = 27 கோடுகளால் 

அமைந்த முக்கோணத்தின் உள் மையம் ( in - centre) 
என்ன ? 

1 2 
விடை : 

3 


+3 


24. 3x + 4y = 6 , 12x - 5y = 3 ; 4x - 3y + 12 = 0 என்ற கோடு 
களால் அமைந்த முக்கோணத்தின் உள் - மையம் என்ன ? 

11 

125 
48 

48 


விடை : 


, 


25. 2x + 3y = 7 என்ற கோட்டில் , ( ) , 2 ) என்ற புள்ளியின் 
விம்பப் புள்ளியை (image ) - க் கண்டறிக . 

( விடை : 14, - 4 ] 


3. வட்டம் 


வரையறை ஒரு நிலையான புள்ளியிலிருந்து மாறாத 
தொலையுடைய ஒரு புள்ளியின் இயங்குவரை வட்டமெனப்படும் , 


இவ் வட்டத்திற்கு நிலையான புள்ளி மையமாகவும் , மாறாத 
தொலை ஆரமாகவும் அமையும் . 


P ( x , y) 


-y - k 


( 6,3C , 


9 


X? 


L 


M 


X 


படம் 51 


2. ( h , k ) என்னுமிடத்தில் மையத்தைக் கொண்டு , ஆரம் a 
ஆகவுடைய வட்டத்திற்குச் சமன்பாடு காணுதல் . 


C ( h , k ) வட்டத்தின் மையமாகவும் , a அதன் ஆரமாகவும் 
கொள்க . P ( x , y ) என்பது வட்டத்தின் மேல் உள்ள யாதேனு 
மொரு புள்ளியாகட்டும் , 


352 


அடிப்படைக் கணிதம் 


P , C- யிலிருந்து PM , CL என்ற கோடுகளை 0X- க்குச் செங்குத் 
தாக வரைக , ( .யிலிருந்து MP- க்குச் செங்குத்தாக CN ஐ வரைக . 
இனி , CN = LM = 0M - OL = x - h 


NP = MP_MN = MP - LC = y - k 


CNP என்ற செங்கோண முக்கோணத்தில் , CN + NP * = CP3 
ஆகும் . 

அதாவது ) ( x - hy + ( y - ky = a 


கிளை 1 : வட்டத்தின் மையம் ஆதியிலிருந்தால் , h = k = 0 


.. வட்டத்தின் சமன்பாடு x + y = a ஆகும் . 


கிளை 2 : ( x - h ) + ( y - kj = a என்னும் தொடர்பை விரித்து 
எழுதினால் , x + y - 2n x - 2 ky + h + k - a = 0 எனப் பெறு 
கிறோம் . 


இது x + y + 2g x + 2fy + c = 0 என்னும் வடிவில் அமைகிறது . 
இது வட்டத்தின் பொதுப்படைச் சமன்பாடு எனப்படும் . 


3. மறுதலையாக x + j + 2gx + 2fy + 2 = 0 ஒரு வட்டத்தைக் 
குறிப்பிடுவதாகக் காட்டலாம் . 


கொடுத்த தொடர்பு x + y + 2 gx + 2 fy + c = 0 ஆகும் . 


இதனை x + y + 2gx + 2 fy = -c என்றெழுதலாம் . இரண்டு 
பக்கங்களிலும் g + f ஐக் கூட்ட , 


x + 2 gx + g + y + 2 fy + f = g + f - c எனவரும் . 


( அதாவது ) ( x + g) + ( y + f ) = g + f - c 


ஃ . { x - ( - 8 ) } + { y - ( - f ) } = ( // g + f - c ) 

( -g - f ) என்னும் நிலையான புள்ளியிலிருந்து இயங்கும் 
புள்ளி ( x , y ) யின் தூரம் ஒரு மாறிலியாகும் . எனவே , கொடுக்கப் 
பட்ட தொடர்பு ஒரு வட்டத்தைக் குறிக்கின்றது . 


( -g , -f ) நிலையான புள்ளி வட்டத்தின் மையம் ஆகும் . 
ஆரம் = vg + f - c ஆகும் . 


வட்டம் 


353 


என்னும் 


எடுத்துக்காட்டு : 5x + 5y - + 12x + 6y - 11 = () 
வட்டத்தின் மையத்தையும் ஆரத்தையும் காண்க . 


கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை , 

= 0 என்றெழுதலாம் . 
5 


x + y * + 12x + * 
( அதாவது ) ( + ) + ( + 3 ) 

( - * -- ) 

) ஆகும் . 


- 


= 4 


வட்டத்தின் மையம் 


ஆரம் = 2 ஆகும் . 


( குறிப்பு 11 ஒரு வட்டத்தின் சமன்பாடு இரு படிச்சமன் 
பாடாகும் . x , y " என்பவற்றின் கெழுக்கள் சமமாக இருக்கும் , 


3 , y என்ற உறுப்பு யாதும் இராது . 


பலவகை 


குறிப்பு 2 : C- ன் 

மதிப்புகளுக்கு ஒரே மைய 
வட்டங்கள் கிடைக்கப் பெறும் . 
குறிப்பு 3 : 

வட்டம் ஆதியின் வழிச் சென்றால் , அதன் சமன் 
பாட்டில் தனி உறுப்பு இராது . 


குறிப்பு 41 x + y + 2 gx + 2fy + c = 0 என்னும் சமன்பாடு 
மூன்று தனிப்பட்ட மாறிலிகளைக் கொண்டுள்ளது . எனவே ஒரு 
வட்டத்தை அமைப்பதற்கு 3 நிபந்தனைகள் தேவைப்படும் . 
எடுத்துக்காட்டாக , மூன்று புள்ளிகள் அறியப் பட்டால் ,, 
வட்டத்தை அமைக்கலாம் . ) 


4. ஒரு வட்டமானது ( x ,, y , ) ( x ,, y , ) ஆகிய புள்ளிகளைச் 
சேர்க்கும் கோட்டினை விட்டமாகக் கொண்டுள்ளதானால் , அதன் 
சமன் பாட்டைக் கண்டறிதல் . 


A ( x ,, 1 , ) , B ( x , y , ) விட்டத்தின் முனைகளாகுசு . வட்டத்தின் 
மீது P ( x , y ) என்பதொரு புள்ளியானால் , P .வட்டத்தில் எங்கிருந் 
தாலும் , ZAPB = 90° ஆகும் . 


அதாவது PA , PB ஒன்றற்கொன்று செங்குத்தாகும் , 
ஆகவே , அவற்றின் சரிவுகளின் பெருக்கற் பலன் -1 ஆகும் , 
23 


354 


அடிப்படைக் கணிதம் 


y - y , 


- 


இப்பொழுது PA- ன் சரிவு 


x - 


PB- ன் சரிவு 


y - y2 
X - X2 


Pac ,g ) 


B (72,92) 





( WyA 


--- 


O 


X 


Y 


படம் 52 


- 


y -yy - y . 
X -- x , x - x , 


( அதாவது ) ( y - y ) ( y - y ) = - ( x - x ) ( - X , ) 


. ( x - x , ) ( x - x , ) + ( y - y ) ( y - y , ) = 0 


விளக்க எடுத்துக்காட்டு 

வட்டமானது ( 6 , 0 ) ; ( 0 , 8 ) என்னும் புள்ளிகளோடு 
ஆதியின் வழியாகவும் செல்லும்படி வரையப்பட்டால் , அதன் சமன் 
பாட்டைக் காண்க . அதனோடு இவ்வட்டத்திற்கு ஆதியிடத்தில் 
அமைக்கம் தொடுகோட்டின் சமன்பாட்டையும் காண்க . 


( 6 , 0 ) ; ( 0 , 8 ) என்ற புள்ளிகளைக் குறித்துக் கொள் . அவை 
முறையே A , B ஆசட்டும் . வட்டம் A , B , 0 புள்ளிகள் வழிச் செல் 
கிறது . 


/ AOB = ஒரு செங்கோணம் 


தேவையான வட்டம் AB ஐ விட்டமாகக் கொண்டது . 


வட்டம் 


355 


வட்டத்தின் சமன்பாடு ( x - 6 ) (x- 0 ) + ( y - 0 ) (y - 8 ) = 0 - 
ஆகும் . 


( அதாவது ) x3-6x + y_8y = 0 


{ அதாவது ) x + y - 6x - 8 y = 0 ஆகும் 


0 என்ற புள்ளியில் வரையும் தொடுகோடு 07 ஆகுக , 
வட்டத்தின் மையம் C ஆனால் , 0C ஆனது 0T- க்குச் செங்குத்துக் 
கோடாகும் . 

Y 


( 0,88 


A 

( 6,0) 


X 


Y 


படம் 53 


C. ன் கூறுகள் 


0 + 6 
2 


8 + 0 

( அதாவது ) ( 3 , 4 ) ஆகும் . 
2 


. 


ya - y1 | 


ஆகவே C- யின் சரிவு = 


4-0 
3- ) 


- 


4 
3 . 


- 


OT- யின் சரிவு 


* 


OT ஆனது 0 , 0) வழி செல்கிறது . 


சமன்பாடு , 


ஃ OT- ன் 

y - 0 = - * ( x- ) ) 

[ புள்ளி- 

சரிவு வடிவம் ] 
( அதாவது ) 3x + 4y = 0 ஆகும் . 


356 


அடிப்படைக் கணிதம் 


பயிற்சி 3 . 
1. ( 3 , -2) புள்ளியை மையமாகவும் , ஆரை 3 ஆகவும் 

கொண்ட வட்டத்தின் சமன்பாட்டினைக் காண்க . இவ் 
வட்டம் ( 3 , 1 ) என்னும் புள்ளி வழிச் செல்லும் என்று 
காட்டுக . 

[ விடை 1 ( x - 3 ) + ( y + 2 ) = 9 ] 


2 , ( 7 , 1 ) என்னும் புள்ளியின் வழிச் செல்லும் வட்டத்தின் 

மையம் ( -4 , -3 ) எனின் அதன் சமன்பாட்டினைக் 


காண்க . 


( விடை : ( x + 4) + ( y + 3 ) = 25] 


3. 2x + 3y = 7 , 3x - 2y = 4 என்பன ஒரு வட்டத்தின் இரு 

விட்டங்களின் சமன்பாடுகள் ஆகும் . ( -2 , -3) வட்டப் 
பரிதியிலுள்ள ஒரு புள்ளி எனின் , அவ் வட்டத்தின் சமன் 
பாட்டைக் காண்க . மேலும் ( --2 , -3) -ல் வட்டத்திற்கு 
வரையும் தொடுகோட்டின் சமன்பாட்டைக் காண்க . 

( விடை : x + y - 4x - 2y - 27 = 0 ; x + y + 5 = 0 ] 


4. 2x2 + 2y - 14x + 10y + 19 = 0 . வட்டத்தின் மையம் ஆரை 
இவற்றைக் கண்டறிக . 

7 5 
விடை : 
2 2 

; ஆரை = 3 


வி 


5. x + y - 2x + by + 6 = 0 என்னும் வட்டத்தில் ( -1 , -3 ) 

என்பதொரு விட்டத்தின் முனையாகும் . மற்ற முனை 
யையும் , அவ்விடத்தில் வரையும் தொடுகோட்டின் சமன் 
பாட்டினையும் காண்க . 

( விடை ! ( 3 , -3 ) ; x = 3 ] 


6. A , B என்பன x + y + 4x + 12y- 40 = 0 , x + y - 12x + 2y , 
+ 28 = 0 என்னும் 

வட்டங்களின் மையங்களாகும் .. 
P என்பது 

வெட்டிக் கொள்ளுமிடமாகும் , 
AB = APP + PB " என்று காட்டுக . 


அவை 


7. x + y --4x - 2y - 5 = 0 , x + y + 8x - F2y - 73 = 0 என்னும் 

வட்டங்கள் ஒன்றையொன்று தொட்டு நிற்கும் என 
நிறுவுக , தொடு புள்ளியில் உள்ள பொதுத் தொடு 
கோட்டின் சமன்பாட்டைக் காண்க . 

( விடை : 3x + y - 17 = 0 ) 


வட்டம் 


357 


8. { j } x + y " = 400 , x + y - 10x - 24y + 120 = 0 என்னும் 

வட்டங்கள் உள்ளே தொட்டு நிற்பனவென்றும் , 
( ii ) + y - 4x + y + 8 = 0 ; x + y - 10x - 6y + 14 = 0 
ஆவனவெளியே தொட்டுக் கிடப்பன வென்றும் காட்டுக . 


9 , ( 1 , 1 ) ; ( 2 , - 1 ) ; ( 3 , 2 ) ஆகிய புள்ளிகள் வழியாகச் 
செல்லும் வட்டத்தின் சமன்பாட்டைக் காண்க . 

(விடை : x : + y - 5x - y + 4 = 0 


10. ( 0 , -8 ) ; ( 0 , 9 ) ; ( 12 , 0 ) ; ( -6 , 0 ) என்னும் புள்ளிகள் 

ஒரு வட்டத்தின் மேல் அமையுமெனக் காட்டுக இந்த 
வட்டத்தின் மையத்தையும் , ஆரத்தையும் கண்டறிக . 

விடை : ( 3 , 

5013 
; 

2 


11. ( -1 , -1 ) ; ( 0 , -1 ) ; ( -2 , 0 ) ; ( 1 , 1 ) என்னும் புள்ளி 

கள் ஒரு வட்டத்தின் மேல் அமையுமெனக் காட்டுக . 
அவ் வட்டத்தின் மையத்தையும் , ஆரத்தையும் அறிக . 

1 11./5 
2 2 

2 


- 


விடை : 


- 


12. பின்வரும் புள்ளிகள் x-| -y ? -4x - 1-4y -- 8 = 0 என்னும் 

வட்டத்திற்கு உள் புறத்திலா , வெளிப் புறத்திலா வுள்ள 
வெனக் கண்டறிக . A ( 0 , 1 ) ; B ( 5,7 ) ; C ( -1, -2 ) ; 
D ( - 2 , 3 ) இவற்றுள் வெளிப் புறத்திலுள்ள தொரு புள்ளி 
யிலிருந்து 

வரையுந் தொடுகோட்டின் நீளத்தைக் 
கண்டறிக . (விடை 1 A , C உள்ளே ; B , D வெளியே 

தொடு கோட்டின் நீளம் முறையே 1/74 , 5 ] 


13 . 


a 


+ } = 1 என்னுங்கோடு ஆயங்களை A , B என்னு 
மிடங்களில் வெட்டுகின்ற தாகும் . இந்த AB ஐ விட்ட 
மாகக் கொண்டு வரையும் வட்டத்தின் சமன்பாட்டைக் 
கண்டறிக . ஆகவே , A , B , 0 , ( 1 , 3 ) என்னும் புள்ளிகள் 
ஒரு வட்டப் பரிதியில் நிற்பதற்கு வேண்டிய நிபந்தனை 
யைக் காண்க . 


14 . 


ஒரு வட்டமானது ( 3 , 7 ) ; ( 5 , 1 ) என்னும் புள்ளிகளை 
சேர்க்குங் கோட்டை விட்டமாகக் கொண்டு வரையப் 
பட்டால் அதன் சமன்பாடு யாது ? இப் புள்ளிகளிடத்து 


358 


அடிப்படைக் கணிதம் 


அவ்வட்டத்திற்கு வரையும் தொடு கோடுகளின் சமன் 
பாடுகளைக் கண்டறிக . ( விடை : x + y + 2x -- 8 = 0 ; 

4x + 3y = 33 ; 4x + 3y + 17 = 0 ] 


15. ( 4 , --10 ) ; ( -8 , 8 ) என்னும் புள்ளிகளைச் சேர்க்குங் 
கோட்டிற்குச் செங்குத்துச் சமவெட்டியின் 

சமன் 
பாட்டைக் கண்டறிக . 2x = y + 5- ன் மேல் மையம் 
அமையக் கொண்டு ( 4 , -10 ) ; ( -8 , 8 ) என்னும் புள்ளி 
களின் வழிச் செல்லும் வட்டத்தின் சமன்பாட்டைக் 
கண்டறிக . 

( விடை : 2x -- 3y + 1 = 0 ; 
x + y -8x -- 6y - 144 = 0 ] 


16. X ஆயத்தைத் தொட்டுக் கொண்டு ( 1 , -2 ) ; ( 3 , - 4 ) 

என்னும் புள்ளிகள் வழியாகச் செல்லும் இரண்டு வட்டங் 
களின் சமன்பாடுகளை வரைக . 

( விடை ! x + y + 10x + 20y + 25 = 0 . 

x + y - 6x + 4y + 9 = 0 ] 


17. ஆயங்களிரண்டையுந் தொட்டுக் கொண்டு ( 9 , 2 ) வழி 

யாகச் செல்லும் இரண்டு வட்டங்களின் சமன்பாடுகளைப் 
பெறுக , 

[ விடை : x + y - 10x -- 10y + 25 = 0 ; 

x + - y34x - 34y + 289 = 0 ] 


18. x + y - 2x - 4y - 5 = 0 என்னும் வட்டத்தினுள் கிடக்கும் 

நாண் ( 2 , 3 ) என்றதனை நடுப் புள்ளியாகப் பெறுமானால் , 
அதன் நீளத்தை அறிக . 

( விடை : 4/2 ] 


19. ( 4 , 7 ) என்னும் புள்ளியிலிருந்து ( x - 2 ) + ( y - 3 ) : = 4 

என்னும் வட்டத்திற்கு வரையும் தொடுகோட்டின் 
நீளத்தை அறிக , 

( விடை | 4 ] 


20. ( 5 , 4 ) ; ( -7 , -4 ) ; ( 3 , - 2 ) என்னும் புள்ளிகளால் 

அமைந்த முக்கோணத்தின் ஒன்பது புள்ளி வட்டத்தின் 
சமன்பாட்டைக் கண்டறிக . ( விடை : 7x2 + 1y : - 30x 

+ 38y --- 37 = 0] 


4 , கூம்பு வளைவுகள் 

( Conics ) 


1. கூப்பு வளைவு : வரையறை : ஒரு நிலைப்புள்ளி, ஒரு நிலைக் 
கோடு இவற்றிலிருந்து இயங்கும் புள்ளி ஒன்றின் தொலைகளின் 
தகவு நிலைத்ததாக இருக்கும் வண்ணம் புள்ளி இயங்கினால் , அதன் 
நியமப்பாதை ஒரு கூம்பு வளைவு அல்லது கூம்பின் வெட்டு முகக் 
கோடு எனப்படும் . 


DI 


M 


P 


XX 


A 


S 


DI 


படம் 54 . 


நிலையான புள்ளியை S என்ற எழுத்தால் குறிப்பிடுவது மரபு . 
DDI நிலைக் கோடாகட்டும் . P என்பது இயங்கும் புள்ளி , 
P- லிருந்து DD - க்குச் செங்குத்தாக PM ஐ வரை . 


360 


அடிப்படைக் கணிதம் 


SP 

ஒரு நிலைத்த தகவாக இருக்கும் வண்ணம் P இயங்கினால் , 
PM 
P- ன் நியமப்பாதை ஒரு கூம்பு வளைவு எனப்படும் . மறுதலையாக , 

SP 
P கூம்பு வளைவில் எங்கிருந்தாலும் , -ன் விகிதம் மாறாது . 

PM 


என்ற 


நிலைப்புள்ளி S என்பதைக் குவியம் (focus ) என்றும் , DD என்ற 

SP 
நிலைக்கோட்டை இயக்குவரை ( Directrix ) என்றும் , 

PM 
நிலைத்த தகவை மையத் தொலைத் தகவு ( eccentricity ) என்றும் 
கூறப்படும் . 


மையத் தொலைத் தகவை 2 என்ற எழுத்தால் குறிப்பிடுவது 

SP 
மரபு . ஃ 

PM 

= 2 ஆகும் . 


SP 

= 1 ஆனால் , ( அதாவது ) .e = 1 ஆனால் , கூம்பு வளைவு 
PM 
பர வளைவு அல்லது பர வளையம் ( Parabola ) எனப்படும் . 
SP 

< 1 ( அதாவது ) e < 1 என்றிருப்பின் , கூம்பு வளைவு 
PM 
நீள் வளையம் ( ellipse ) எனப்படும் . 


SP 

> 1 ( அதாவது ) e > 1 ஆனால் , கூம்பு வளைவு அதி பர 
PM 
வளைவு அல்லது அதி பர வளையம் (hyperbola ) எனப்படும் . 


வரையறை 

S- லிருந்து DD- க்குச் செங்குத்தாக SX வரைக , இது கூம்பு 
வளைவை A- ல் சந்திக்கட்டும் . 

A என்பது உச்சி ( vertex ) எனப்படும் , XAS என்ற கோடு 
தலையாய அச்சு ( Principal axis ) எனப்படும் . 

கூம்பு வளைவில் ஏதேனும் இரு புள்ளிகளைச் சேர்க்கும் கோடு 
நாண் ( chord ) எனப்படும் . இந்த நாண் குவியம் ( focus ) வழி 
யாகச் சென்றால் , அது குவிய நாண் (focal chord ) எனப்படும் . 

தலையாய அச்சுக்குச் செங்குத்தாகக் குவியம் வழி வரையப் 
படும் "தவிய நாண் கூம்பு வளைவின் நேர் அகலம் (latus rectum ) 
எதப்படும் . படத்தில் LSL என்பது கூம்பு வளைவின் நேரகல 
மாகும் . 


கூம்பு வளைவுகள் 


361 


2 . ஒரு கூம்பு வளைவின் சமன்பாடு இருபடிச் சமன்பாடாகும் . 

குவியம் S { x ,, y ) ஆகவும் , இயக்கு வரை ax + by + c = 0 
எனவும் , மையத் தொலைத்தகவு 2 எனவும் , இயங்கும் புள்ளி P- ன் 
ஆயத் தொலைகள் ( x , y : எனவும் கொண்டால் , 


SP 
PM 


- 


e ஆகும் . 


ஃ . SP ) 


* 


ePM 


[ 


PM 


- 


ax + by + c 
Va + b 


SP ? 


2PM ) 


( ax + by + c ) 


( x - x, ) + ( y - y ,) = 


a + 


இச் சமன்பாட்டை விரித்தெழுதினால் , 
ax " + 2h xy + by + 2gx + 2 } y + c = 0 என்பது போன்ற ஓர் இரு 
படிச் சமன்பாடு P- ன் இயங்கு வரையாகும் . 


( குறிப்பு 1 : a = b ; h = 0 எனின் , இச் சமன்பாடு ஒரு வட்டத் 
தைக் குறிக்கும் .. வட்டமும் ஒரு கூம்பு வளைவே என்பது விளங்கும் . 


குறிப்பு 2 : abc + 2fgh - af - bg -th = 0 எனின் , இச் சமன் 
பாடு ஒரு ஜோடிக் கோடுகளைக் குறிக்கும் . 


ax + 2hxy + by + 2gx + 2fy + c = 0 . ஒரு ஜோடிக் கோடு 
களைக் குறிக்க வேண்டுமானால் , அது இரண்டு ஒருபடிக் கோவை 
களின் பெருக்குத் தொகையாக இருக்கவேண்டும் . 


கொடுத்த சமன்பாட்டை x- ன் இருபடிச் சமன்பாடாகக் 
கருதினால் , ax + 2x ( hy + 8 ) + ( by : + 2fy + c ) = 0 என்றெழுதலாம் . 


- ( hy + g ) + M/ ( hy + g )" - a{ by + 2fy + c 


a 


இரண்டு ஒரு படிச் சமன் பாடுகளின் பெருக்குத் தொகையாக 
இருக்க , 


( hy + g ) - a ( by + 2fy + c ) வர்க்கமாக இருக்க வேண்டும் . 


362 


அடிப்படைக் கணிதம் 


( அதாவது ) ( h - ab ] y " +2( gh - af ) y + { g - ac ) ஒரு வர்க்க 
மாக வேண்டும் . 


இது ஒரு வர்க்கமாக , ( gh - af ) = ( h -ab ) ( g - ac ) என்றா 
தல் வேண்டும் , 


( அதாவது ) a ( abc + 2fgh - afe -- bg - ch ) = 0 


a + 0 எனின் , abc + 2fgh - af - bg - ch = 0 ஆதல் வேண்டும் . 


குறிப்பு 3 : குறிப்பு ( 1 ) அல்லது ( 2 ) -ல் கண்ட நிபந்தளைகள் 
நிறைவேறாவிடின் , கொடுத்த சமன்பாடு ஒரு பரவளைவு அல்லது 
நீள் வளையம் அல்லது ஒரு அதிபர வளைவு என்பவற்றில் ஒன்றைக் 
குறிக்கும் . ] 


3. பரவளைவு 

( i ) பர வளைவின் சமன்பாடு 

குவியம் S எனவும் , இயக்கு வரை DD எனவும் , P என்பது 
பரவளைவில் யாதேனு மொரு புள்ளி எனவும் கொள்வோம் . 

து 


pe ) 


A S (0,0 ) N 


L 


DI 


படம் 55 . 


S- லிருந்து இயக்குவரை DD - க்கு SX ஐச் செங்குத்தாக வரைக . 
SX- ன் மையப் புள்ளியை A எனக் குறிக்க , SX = AX ஆதலின் , 


கூம்பு வளைவுகள் 


363 


SA 
AX 


- 


1 


A என்பது பரவளைவில் இருக்கும் . 


P- விருந்து AS- க்கும் , DD - க்கும் முறையே PN , PM என்ற 
செங்குத்துக் கோடுகள் வரை . 


AS- க்குச் செங்குத்தாக AY வரைக . 

AS = a எனக் கொள்க . 


AS , AY கோடுகளை x , y ஆயங்களாகக் கொள்ள , S- ன் ஆயத் 
தொலைகள் ( i , () ) ஆகும் . 


P ( x , y ) எனின் , AN = x , NP = y ; PM = XN = XA + AN = x + a 


இனி , P பரவளைவில் இருப்பதால் , 


SP 
PM 


e 


- 


1 


... SP 


PM 


M/ ( x - a) ? + y = x + a 


ஃ. ( x -a ) + y = ( x + a) " 


. ye = ( x + a ) 2 - ( x - a ) = 4 ax 


.. P- ன் நியமப்பாதை y " = 4ax ஆகும் . 


இது ஒரு பரவளைவின் நியமவடிவம் ( Standard form ) 


( ii ) y " = 4 ax பரவளை வரைதல் 

x- ன் ஒவ்வொரு மதிப்பிற்கும் , y இரு மதிப்புகளைப் பெறு 
கிறது . அவை சமமாகவும் எதிராகவும் உள்ளன . ஆகவே ( x , y ) 
புள்ளி வளை வரையில் அமைந்தால் , ( x , -- y ) - ம் வளை வரையில் 
இடம் பெறும் . அதனால் , பரவளைவு ஆயத்தோடு சமச் சீருடைய 
தாகும் ( Symmetrical with respect to the axis ). 


x- ன் மதிப்பு எதிரெண்ணாதமிடத்து , y- ன் மதிப்பு கற்பனை 
யாகும் . ஆகவே A- ன் இடப் பக்கத்தில் பரவளைவு இராது . 
x- ன் மதிப்பு பூச்சியமானால் , y- ன் மதிப்பும் பூச்சியம் ஆகும் . 


364 


அடிப்படைக் கணிதம் 


ஆகவே , வளை வரை A வழிச் செல்லும் . 
x- ன் மதிப்பு முடிவிலி ( infinity) - க்குப் பெருகப் பெருக , y -ன் 
மதிப்பும் அங்ஙனமேயாகும் . 


சமன்பாட்டில் x = 1 ) எனக் கொடுப்பின் , y " = 0 என வரும் . 


( அதாவது ) y- க்கு 0 , 0 மதிப்புகள் வருவதால் , x = 0 கோடு 
வளை வரையை ஒரே புள்ளியான ( 0 , 0 ) ; ( 0 , 0 ) புள்ளிகளில் 
வெட்டும் . ஆகையால் , x = 0 கோட்டு பரவளையத்தை ( 0 , 0 ) 
இடத்துத் தொடும் . 


X- க்குப் பல மதிப்புகளைக் கொடுத்து , அவற்றிற்குரிய y- ன் 
மதிப்புகளைக் காண்க . இம் மதிப்புளுக்குரிய உருவம் கிடைக்கும் . 


( குறிப்பு 1 : நேரகலம் ( Latus rectum ) S வழிச் செல்லும் . 


LSL என்னும் இரட்டைக் குத்தாயத்தை நேரகலம் எனக் 
கூறப்படும் . 


SL ஐ 


எனக் கொள்ளின் , 


L-ன் ஆயத் தொலைகள் ( a , 1 ) ஆகும் . 


L பரவளைவில் இருப்பதால் , y = 4 ax- ல் பிரதியிட 

12 = 4a d என் முகும் . 


12 = 4 a 


. 1 = 2a 


ஆகவே நேரகலம் = 21 = 4a 


குறிப்பு 2 : துணை அவகுச் சமன்பாடு ( Parametric Represen 
tation ) 


-ன் அனைத்து மதிப்புக்கும் , x = at . 
y = 4ax சமன்பாட்டிற்குப் பொருந்தும் . 


y = 2at என்பன 


ஆகவே , பரவளையத்துப் புள்ளியின் ஆயத் தொலைகளை ஒரே 
மாறு ராசியான ( Variable , 1 ஆல் குறிப்பிடலாம் . ( al , 2at ) 
என்னும் புள்ளியை t எனக் குறிப்பிடுவது மரபு . ] 


கூம்பு வளைவுகள் 


365 


விளக்க எடுத்துக்காட்டுகள் 

எடுத்துக்காட்டு 1 : ( -1 , 1 ) ஐக் குவியமாகவும் , x + y + 2 = 0 ஐ 
இயக்கு வரையாகவும் கொண்ட பரவளைவின் சமன்பாட்டைக் 
காண்க . 


பரவளைவின் மையத் தொலைத் தகவு = 1 
பரவளைவின் புள்ளிகளுள் ஒன்று P ( x, y ) எனக் சொள்க . 


p ( x , y ) - லிருந்து 
கோட்டின் நீளம் PM 


x + y + 2 = 0 வரையும் செங்குத்துக் 
x + y + 2 
N2 


S ( -1 , 1 ) -ம் , P ( x , y ) - ம் ஆதலால் , 

SP V ( x + 1 ) + ( y - 1 ) 


SP 
PM | 


= 


( அதாவது ) SP = PM 


x + y + 2 


M ( x + 1 ) + ( y - 1 } 


இரு பக்கங்களையும் வர்க்கம் காண , 

x + 12 + 4 + -2 xy - 1-4x + 4y 
x + 2x + 1 + y _2y + 1 

2 


ஆகும் . 


.. 2x + 2y + 4x - 4y + 4 = x + y ".- 2 xy + 4x + 4y + 4 


. x + y - 2 + y - 8y = 0 


எடுத்துக்காட்டு 2 : y - 2x -4y - 2 = 0 பரவளைவின் 
குவியம் , இயக்குவரை இவற்றினைக் காண்க , 


முனை 


y " -2x -4y - 2 = 0 
( அதாவது ) y - 4 y + 4-2x - 6 = 0 


( அதாவது ) ( y - 2 ) " = 2 { x + 3 ) 


( -3 , 2 ) புள்ளிக்கு ஆதியை மாற்றின் , புதிய ஆயங்களைப் 
பொறுத்துப் பரவளைவின் சமன்பாடு Y = 2 X ஆகும் , 


366 


அடிப்படைக் கணிதம் 


நேரகலம் = 2 : AS = 1 


பின் ஆயத் தொலைகள் ( -3 + 1 , 2) 


13 


r - 3} 


Y ? = 2 % 


M 


--- 


X 


2 


3 


* 


படம் 55 
( அதாவது ) ( -21 , 2 ) ஆகும் , 


இயக்கு வரையின் சமன்பாடு x = -3 ; 


4. நீள் வளையம் (Ellipse ) 

( i) நீள் வளையத்தின் சமன்பாடு 

குவியம் S எனவும் , இயக்கு வரை DD எனவும் கொள்க . 
S- லிருந்து DD . க்குச் செங்குத்து வரைக . இது DD ஐ X- ல் சந்திக் 
கட்டும் . 


SX ஐ e : 1 தகவுக் கேற்ப அகத்தும் , புறத்தும் பிரிக்கு . A , A 
என்ற புள்ளிகளைக் காண்க . AA ன் நடுப் புள்ளி C எனவும் , 
AA = 2 1 எனவும் கொள்க . 


SA 
AX 


- 


SA 
A X 


SA = e . AX 


*SA = 


367 


கூம்பு வளைவுகள் 


ஃ . SA + SA ! = .e ( AX + AX ) 


( அதாவது ) AA = e ( CX - CA + AC + CX ) 


( அதாவது ) 2a = e • 2 CX : CX 

Cx = 4 
SA - SA = e ( AX- AX ) 
( CS + CA ) - ( CA - CF ) = e • AAI 
2 CS = e • 2 a .. CS = ae. 


IY 


ID 


B 


M 


M | 


X 


AI 


S 


C 


S ; NA 


B 


படம் 57 
C ஐ ஆதியாகவும் , CA ஐ X ஆயமாகவும் , C வழி ACA - க்குச் 
செங்குத்தான கோட்டினை y 

ஆயமாகவும் கொள்க . நீள் 
வளையத்தின் புள்ளிகளுள் ஒன்றான P ஐ { x , y ) ஆகவும் கொள்க . 
SP ஐச் சேர்க்க P- லிருந்து DD - க்குச் செங்குத்தாக PM ஐ 
வரைக . 

S- ன் ஆயத் தொலைகள் ( a , e, 0 ) 


aal 


PM = NX = CX - CN = 


e 


SP 


வபைறையின் படி 

PM 
.. SP = £ • pm 

SP ? = e . pm ) 


2 


( x - le) + y = e " 


x " ( 1 - e ) + y = a ( I-- ) 


368 


அடிப்படைக் கணிதம் 


1 


a (1- e ) ஆல் இரு பக்கங்களையும் வகுக்க 


-- 


1 


12 + 

u ( 1 - e ) 
a ( 1-2 ) = b எனக் கொள்க . 


பின்னர் , நீள் வளையத்தின் சமன்பாடு + % 


+ 


= 1 


என்றாகும் . 


( ii ) நீள் வளையம் வரைதல் 

y 

= 1 என்ற சமன்பாட்டில் , 
a b3 


y = 0 ஆனால் x = + a 


. 

நீள் வளையம் ( a , 0 ) ; ( -a , 0 ) புள்ளிகள் , அஃதாவது 
A , A வழிச் செல்லும் 


எனப்படும் . 


A , A என்பன நீள் வளையத்தின் உச்சிகள் 
x = 0 எனின் , y = + b 


நீள் வளையம் ( 0 , b ) ; ( 0 , - b ) என்ற y அச்சில் உள்ள புள்ளி 
கள் வழிச் செல்லும் . ( அதாவது ) B , B வழிச் செல்லும் . 


b 


நீள் வளையத்தின் சமன்பாட்டை , y = + 


No| a - x2 

- x 


என்றும் , x = + % / 5 - y " என்றும் எழுதலாம் . 


x > a ( அதாவது ) / > a அல்லது < -a என்றிருப்பின் , 
-க்குக் கற்பனை மதிப்புகள் வருமாதலின் , A- க்கு வலப் பக்கத்தும் , 
A - க்கு இடப் பக்கத்தும் வளைவரை வராது . இம்மாதிரியே B- க்கு 
மேலும் , B - க்குக் கீழும் வளைவரை வராது . 


சமன்பாட்டில் , - 4 - க்கும் , 3 - க்கும் இடைப்பட்ட x- ன் 
ஒவ்வொரு மதிப்புக்கும் 1 - க்குக் குறி வேறுபட்ட ஒரே எண் மதிப் 
பில் இரு மதிப்புகள் வரும் . ஆகவே , நீள் வளையம் X ஆயத்தோடு 
சமச் சீருடையது . இதேபோல் அது y ஆயத்தோடும் சமச் 
சீருடையதாகும் . 


கூம்பு வளைவுகள் 


3691 


இதனால் ( x , y ) என்ற புள்ளி நீள் வளையத்தில் இருப்பின் , 
( x , -y ) ; ( -x , y ) ; ( -x , -y ) என்ற புள்ளிகளும் நீள் வளையத்தில் 
இருக்கும் . 


மேலும் , ( x , y ) ( -x , -y ) புள்ளிகளை இணைக்கும் கோடு ஆதி 
வழிச் செல்வதால் , C வழிச் செல்லும் நாண்கள் அனைத்தையும் 
C சமமாகப் பிரிக்கும் . C நீள் வளையத்தின் மையம் ( centre ) எனப் 
படும் , 


A , A ; B , B என்பவற்றிற்கு உட்பட்டு ஒரு மூடிய ( closed 
figure ) உருவமாக நீள் வளையம் அமையும் . 


AA ; BB முறையே நீள் வளையத்தின் நெட்டச்சு ( Major axis ) , 
குற்றச்சு ( minor axis ) எனப்படும் . 


ஆகவே நெட்டச்சு , குற்றச்சு நீளங்கள் முறையே 2a , 25 
ஆகும் . 


b = a ( 1 - e ) ஆவதால் , எப்பொழுதும் b < a , இனி X- க்குப் 
பல மதிப்புகளைக் கொடுத்து , அவற்றிற்கு ஒத்த y- ன் மதிப்புகளைக் 
காணின் , நீள் . வளையத்தின் புள்ளி பலவற்றின் ஆயத் தொலைகள் 
கிடைக்கும் . இவற்றால் அறியும் நீள் வளையத்தினது உருவம் 
முந்தியப் பிரிவு படத்தில் காண்க . 


( iii ) இரண்டாவது தவியம் , இயக்குவரை 

நீள் வளையமானது இரு அச்சுகள் பற்றியும் சமச்சீருடைய 
தாகையால் , S- க்குச் சீராக S என்ற மற்றொரு குவியமும் , DD . 
குச்சீராக S - க்கு ஒத்த ( Corresponding ) EE என்ற இயக்கு 
வரையும் பெறலாம் . 


ஆகவே , CS = cs 


Cx / = CX = | 


eel 


SP 
மேலும் , இயங்கும் புள்ளி P ஆனது 

PM 

= = என்ற நிலையில் 
இயங்குமாயினும் , அதன் இயங்குவரை ஒரே நீள் வளையமான 


+ 


= 1 ஆகும் , 


24 


370 


அடிப்படைக் கணிதம் 


S ( ae , 0 ) என்ற குவியத்திற்கு ஒத்த இயக்கு வரையின் சமன் 


4 


பாடு 


e 


( S - ae , 0 ) என்ற குவியத்திற்கு ஒத்த இயக்கு வரையின் 


சமன்பாடு x + 


0 


2 


(iv ) நீன் வளையத்தின் நேரகலம் 

குவியத்தின் வழிச் செல்லும் . இரட்டைக் குத்தாயம் { ordi 
nate ) நேரகலம் ( latus rectum ) எனப்படும் . 


LI நேரகலம் ஆனால் , 


SL == 2SX = e ( CX- CS ) 

= 2 


ae 


) 


2 


( 1- e ) 


b 


- 


a - ae 2 = a (1- ) 


- 


a 


a 


be 


SL = 


a 


26 


. நேரகலம் 


- 


2SL = 


a 


பிறிதொரு முறை : SL = 1 எனில் , L- ன் கூறுகள் + ae, 1 ஆகும் . 
L நீள் வளையத்தில் அமைவதால் , 

a e 12 
+ 

= 1 
52 


a ( 1-2 ) 

aa 


. 


12 


b2 


( v ) SP + SP = 2a 

SP = 2 • PM 
SP = = PM 


கூம்பு வளைவுகள் 


371 


- 


2a 


... SP + SP = a ( PM + PMI ) = • XXI = 2 2CX = 2 2 

2 2 • 22 : 
( அதாவது ) SP + S P- ன் கூடுதல் நெட்டச்சுக்குச் சமம் 


இவ் வடிவ கணிதப் பண்பால் நீள் வளையம் வரையறுக்கப் 
படுவதும் உண்டு . 


இரு நிலைப் புள்ளிகளிலிருந்து ஓர் இயங்கும் புள்ளியின் தொலை 
களின் கூட்டுத்தொகை மாருராசி எனின் , அப் புள்ளியின் இயங்கு 
வரை ஒரு நீள் வளையமாகும் . 


[ சூரிப்பு : SP , SP- ன் நீளங்களைத் தனித் தனியே அறியலாம் . 


SP = 2 PM =4(CX - CN ) = ( - ) 


= 4 - ex 


S P = e PM = e NXI = 


e ( NC + CX ) 


= - ( x + 4 ) 


= a + ex 


SP = a - .ex ; SP = a + ex] 


( vi ) நீள் வளையத்தின் சமன்பாடு காட்டும் வடிவ கணிதப் 
பண்பு 

நீள் வளையத்தின் புள்ளி P- ன் குத்தாயம் PN எனக் கொள்க . 
P நீள் வளையத்தில் இருப்பதால் , 

b 


CN 


PN2 
b2 


1 


A 


CC 


N 


CN2 


PN2 
ba 


- 


= 1 


B படம் 58 


a - CN2 


CA ! - CN2 


- 


( CA + CN ) ( CA - CN ) 


AIN - NAL 


aan 


PN2 
AIN - NA 


ba 
a 


CB 
CA 


நிலையெண் 


372 


அடிப்படைக் கணிதம் 


( vii) வட்டம் ஒரு நீள் வளையத்தின் எல்லை வடிவம் 


இரு குவியங்களும் இணைந்தால் , SS = 2CS = 2ae = 0 


ஃ . 2 = 0 ; b = al (1- : ) = a ( e = 0 ஆவதால் ) 


நீள் வளையத்தின் சமன்பாடு x + y = a என்றாகிறது . இது 
C என்ற மையத்தை ஆதியாகக் கொண்ட வட்டத்தைக் குறிக் 


கிறது . 


வட்டமானது e = 0 ஆக உள்ள 


நீள் வளையம் 


ஆகவே , 
ஆகும் . 


e 


மேலும் , CX = 0 , ஆதலால் , வட்டத்தின் இயக்கு 
வரைகள் மையத்திலிருந்து கந்தழி தொலைவில் உள்ளதாகக் 
கொள்ள வேண்டும் . 


( viii ) துணை வட்டம் ( Auxiliary circle ) 

ஒரு நீள் வளையத்தின் நெட்டச்சை விட்டமாகக் கொண்டு 
வரையப்படும் வட்டம் துணை வட்டம் . auxiliary circle ) எனப் 

படும் . 


சமன் 


துணை வட்டத்தின் 
பாடு x + y = a ஆகும் . 


e 


Á 


A 


மைய 


16C 


N 


( ix ) 

வகற்சிக் 
கோணம் அல்லது துணை வட்டக் 
Ć ST SPOT LC ( eccentric angle )) 


நீள் வளையத்தில் P என்னும் 
படம் 59 

புள்ளியின் குத்தாயம் ( ordi . 

nate ) PN ஆகட்டும் . இதன் 
ணை வட்டத்தை ) -வில் வெட்டு மெனக் கொள்வோம் . 


நீட்சி 


இந் நிலையில் ZACO என்னும் P புள்ளியின் துணை வட்டக் 
கோணம் ( eccentric angle ) எனப்படும் . 


A- லிருந்து புறப்பட்டு நீள் வளையத்தின் மீது இடமாக 
P சுற்றி மீண்டும் A- க்கு வரின் , அதன் துணை வட்டக் கோணம் 
0 - விலிருந்து 21 - க்குக் கூடிக் கொண்டே போகும் . 


கூம்பு வளைவுகள் 


373 


( x ) துணை அலகு சமன்பாடு 


P புள்ளி ( x , y ) எனின் , x = CN = CQ cos (i = a cos 8 


2 


a2 cos38 

y 
P நீள் வளையத்தில் அமைவதால் , 

+ 
a 

b 


= 


-- 


1 


. y = + b sin 8 


இங்கு y- ன் மதிப்பு நேர் மதிப்பாகையால் , y = b sin a எனக் 
கொள்ள வேண்டும் . 


ஆகவே , நீள் வளையத்திலுள்ள ஒரு புள்ளியின் ஆயத் தொலை 
கள் 


x = a cos e , y = b sin d என்றாகும் . 


மறு தலையாக, x = a cos 8 , y = b sjn 8 என்னும் தொடர்புடன் 
ஒரு புள்ளி இயங்கினால் , அதன் சமன்பாடு 


+ 


- 


cos 0+ sin 


1 என வரும் . 


52 


ஆகவே , நீள் வளையத்தை x = -a cost , y = h sin ) என்னும் 
ஒரே ராசித் தொடர்பால் வரையறுக்கலாம் . இது துணை அலகு 
சமன்பாடாகும் (parametric equation ) 


{ a cos a , b sin 6 ) என்னும் புள்ளியை எனக் குறிப்பது 
மரபு . 


( குறிப்பு : வட்டத்திலுள்ள ( என்னும் புள்ளியின் ஆயத் 
தொலைகள் CN , Ng 


( அதாவது ) a cos 8 , asin s 


ஆகவே ஒரு வட்டத்தில் உள்ள புள்ளியை ஒரே ராசித் தொடர் 
பாகிய x = a cos 0 , y = a sin 0 என வரையறுக்கலாம் . 


a cos 8 , a sin 8 என்ற புள்ளியை . எனக் குறிப்பது 
மரபு . ] 


374 


அடிப்படைக் கணிதம் 


( xi) நீள் வளையம் , அதன் துணை வட்டம் இவற்றிலுள்ள 
ஒத்த ( corresponding) புள்ளிகளின் குத்தாயங்கள் PN , QN 


எனின் , 


NP = b sin 8 ; NQ = a sin a 
NP 

b 
NO 
இந்தத் தொடர்பு எல்லா ஒத்த புள்ளிகளுக்கும் பொருந்தும் . 


- 


a 


இத் தொடர்பைப் பயன்படுத்தியும் , நீள் வளையத்தை வரை 
யறுக்கலாம் . 


ஒரு வட்டத்தின் புள்ளிகளிலிருந்து அதன் விட்டமொன்றுக்கு 
வரையும் நேர் குத்துக் கோடுகளைக் குறித்த விகிதப்படி அகத்துப் 
பிரிக்கும் புள்ளிகளின் இயங்கு வரை , இவ் வட்டத்தைத் துணை 
வட்டமாகக் கொண்ட ஒரு நீள் வளையமாகும் . 


( xii ) விளக்க எடுத்துக்காட்டுகள் 

எடுத்துக்காட்டு 1. 4x + y- 8x " - 6y - 3 = () என்னும் 
நீள்வளையமெனக் காண்பி . 


3 என 


கொடுத்த சமன்பாட்டை 4( x - 23 ) + y - 6y 
சமன்பாடு எழுதலாம் . 


( அதாவது ) ( 4x-23 + 1 ) + ( y - 6y + 9 ) = 16 என எழுதலாம் . 


( அதாவது ) 4 ( x - 1 ) + ( y - 3) = 16 

( x - 1 ) ( y - 3 ) 
22 + 

= 1 என எழுதலாம் . 
42 


இங்கு நெட்டச்சு 8 அலகுகள் ஆகும் ; குற்றச்சு 4 அலகுகள் 
ஆகும் . நெட்டச்சு y அச்சுக்கு இணையாக இருப்பதைக் கவனிக் 
கவும் . 


எடுத்துக்காட்டு 2. 2x + 5y = 20 என்னும் நீள் வளையத்தின் 
மையத்தொலைத் தகவு , குவியங்கள் , நேரகலம் ஆகியவற்றைக் 
காண்க . 

2x + 5y = 20 


( அதாவது ) 


+ 


y 
4 


- 


1 


10 


375 


கூம்பு வளைவுகள் 


இங்கு a = 10 ; b = 4 
b = ( 1 - ) 


( அதாவது ) 4 = 


10 { 1 - e ) 


ஃ. 1062 


10-4 = 6 


- 


6 
10 


3 
51 


3 


- 


- 


குவியங்களின் ஆயத் தொலைகள் ( + le , 0 ) ஆகும் . 


( அதாவது ) ( + 1/10 / 


3 
S , ( ) ஆகும் 


( அதாவது ) (+46,0 ) ஆகும் . 


252 


2 


4 


8 


4 


நேரகலம் 


- 


8/10 

10 


a 


M10 


M10 


5 010 


5. அதியர வளைவு ( Hyperbola ) 

( i ) அதிபரவளைவின் சமன்பாடு காணல் 


ஒரு கூம்பு வளைவின் மையத் தொலைத் நகவு e > 1 ஆனால் , 
அதனை அதிபர வளைவு என வரையறுத்தோம் , 


அதிபர வளைவின் குவியம் S எனவும் , இயக்குவரை DD 
எனவும் கொள்வோம் . 


S- லிருந்து DD க்குச் செங்குத்தாக SX ஐ வரைக . 


SX ஐ e > 1 விகிதத்திற்கேற்ப அகத்தும் , புறத்தும் பிரிக்கும் 
A , A / என்ற புள்ளிகளைக் குறிக்கவும் . 


( குறிப்பு : இங்கு A , A என்ற புள்ளிகள் இரண்டும் S- க்கு 
இடப் பக்கத்திலே இருப்பது குறிப்பிடத்தக்கது . நீள் வளையத்தில் 
A என்பது S- க்கு வலப் பக்கத்திலும் , A என்பது இடப் பக்கத் 
திலும் இருப்பதைக் கவனிக்கவும் . ] 


376 


அடிப்படைக் கணிதம் 


SA 

SA 
= e , 

= e ஆக 
AX 

AX 
இருப்பதால் , A , A/ புள்ளிகள் அதிபர வளைவில் இருப்பனவாகும் . 

E D 

PP 
( x , y ) 


Sae , 0) 


S 


JAC 


XAL 


M 


படம் 60 


- 


AA ! 2a , 
AA- ன் நடுப் புள்ளி C எனக் கொள்க . 
இனி , SA = e AX 

SAI = e AlX 


இவற்றைக் கூட்ட , SA + SA = e ( AX + AX ) 
( அதாவது ) ( SC - AC + SC + CA ! ) = e • AA ! 
( அதாவது ) 2CS = e •2a 


CS = ae 


இவற்றிற்கு வேறுபாடு காண , SAI - SA = 2 ( AlX - AX ) 
( அதாவது ) AA ! == e ( A C + CX - AC - CX ) 
( அதாவது ) 24 

= 2 •2CX 


a 


ஃ. CX 


- 


e 


a 


[ குறிப்பு : - நீள் வளையத்திலும் , CS = ae , CX என்றே பெற் 
றோம் . ஆனால் அங்கு : < 1 ஆதலால் , S ஆனது CA- க்கு உள்ளே 


கூம்பு வளைவுகள் 


377 


யும் இருந்தது . ஆனால் அதிபர வளைவில் e > 1 ஆதலால் , S ஆனது 
CA- க்கு உள்ளேயும் , X ஆனது CA- க்கு வெளியேயும் இருந்தது . 
ஆனால் அதிபர வளைவில் e > 1 ஆதலால் , S ஆனது CA- க்கு வெளி 
யேயும் இருப்பது கவனிக்க வேண்டிய வேறுபாடாகும் . ) 


C ஐ ஆதியாகவும் , CS ஐ x ஆயமாகவும் , C வழி CS- க்குச் 
செங்குத்தான கோடு Cy ஐ y ஆயமாகவும் கொள்க . 


அதிபர வளைவில் உள்ள ஏதேனும் ஒரு புள்ளி P என்க . அதன் 
ஆயத் தொலைகள் ( x , y ) ஆகுக . P- யிலிருந்து இயக்கு வரை 
DD - க்கு PM ஐச் செங்குத்தாக வரைக . 


S- ன் ஆயத் தொலைகள் ( ae , 0 ) 


X-ன் ஆயத் தொலைகள் ( 3 , 0 ) 
M- ன் ஆயத் தொலைகள் (8 ) 


அதிபர வளைவின் வரையறையினால் , 


SP 

= e 
PM 


. SP = e • PM ? 


ஃ ( s- ay + y* = = ( x- :) 


( அதாவது ) x + ae - 2 xae + y =4x" -2x ae + a 


( அதாவது ) x ( e - 1 ) -y = a ( -1 ) [ e > 1 ஆனதால் ] 


a ( e " -1 ) ஆல் வகுக்க , 


x2 
a | 


= 1 என வரும் . 


a ( -1) 


a ( e - 1 ) = b எனக் கொள்ளின் 


அதிபர வளைவின் சமன்பாடு 


x2 
aa 


-- 


= 1 என வரும் . 


F 


음 


* 


-- 


எனக் 


--- 


aa 


, 
378 

அடிப்படைக் கணிதம் 
( ii ) அதிபர வளைவு வரைதல் 

என்னும் சமன்பாட்டில் , y = 0 

b2 
கொள்ளின் , x = + a ஆகும் . 

.. அதிபர வளைவு ( a , 0 ) ; ( -a , 0 ) புள்ளிகள் ( அதாவது ) 
A , A வழிச் செல்லும் . A , A / புள்ளிகள் அதிபர வளைவின் உச்சி 
கள் ( Vertices ) எனப்படும் . 

x == 0 எனின் , y = + i b 
... அதிபர வளைவு y ஆயத்தை வெட்டாது . 

b 
இச் சமன் பாட்டை , y = + 

Vx - d அல்லது 
+ b 

My + b என எழுதலாம் . 
x <a அல்லது x > -a என்றிருப்பின் , y- க்குக் கற்பனை மதிப்பு 
வராது . 

இதைத் தவிர்த்து , ஏனை x- ன் மதிப்புக்கு y- க்குக் குறி வேறு 
பட்ட ஒரே எண் மதிப்பில் இருமதிப்புகள் வரும் . 


1 


ஆகவே வளை வரை x ஆய்த்தோடு சமச் சீருடை.யதாகும் . 

y- ன் ஒவ்வொரு மதிப்பிற்கும் , x- க்கு இரு சமமான குறி வேறு 
பட்ட மதிப்புகள் கிட்டும் . ஆகவே வளைவரை y ஆயத்தோடும் 
சமச்சீருடையதாகும் . 


. 


அதிபர வளைவு x , y அச்சுகளோடு சமச்சீருடையதாகையால் , 
( x , } ) புள்ளி அதிபரவளைவில் இருப்பின் , ( x , - } ) ; ( -x , y ) ; 
( --x , --y ) புள்ளிகளும் அதிபர வளையத்தில் இருக்கும் . 


மேலும் , ( x , } ) , ( -x , -y ) என்ற புள்ளிகளை இணைக்கும் 
கோடு ஆதி வழிச் சென்று , ஆதியில் இரு சமக் கூறிடப் படுவதால் 
C வழிச் செல்லும் நாண்கள் அணைத்தையும் C சமமாகப் பிரிக்கும் . 
ஆகவே , C அதிபர வளைவின் மையம் { centre ) எனப்படும் 

x- ன் மதிப்பு முடிவிலி நோக்கிக் கூடிச் செல்லச் செல்ல , y- ன் 
மதிப்பும் முடிவிலி நோக்கிச் செல்லும் .. 


கூம்பு வளைவுகள் 


379 


y- ன் எல்லா மதிப்புகளுக்கும் -க்கு இரு மெய் மதிப்புகள் 
உள்ளதால் , வளைவரை முடிவிலியை நோக்கி x = d- க்கு வலப் புற 
மாக ஒரு பிரிவும் , x = --a- க்கு இடப்புறமாக ஒரு பிரிவுமாகச் 
செல்லும் . 


X- க்குப் பன்மதிப்புகளைக் கொடுத்து அவற்றிற்குரிய y- ன் 
மதிப்புகளைக் கண்டு வளை வரையை வரையலாம் . அதிபர வளைவு 
தம்முள் வெட்டிக் கொள்ளாதி இரு பகுதியைக் கொண்டதாகும் . 


y ஆயத்தில் CB = CB = b என்றிருக்கும் படி , B , B என்ற 
புள்ளிகளைக் குறிப்பிடுக . 


BB / அதிபர வளைவின் துணை அச்சு ( conjugate axis ) எனப் 
படும் . 


t 


AA குறுக்கச்சு அல்லது குறுக்காயம் ( transverse axis ) எனப் 
படும் . 


( iii ) இரண்டாவது குவியமும் , இயக்கு வரையும் 

அதிபர வளைவு .Y , ; அச்சுகள் பற்றிச் சமச்சீருடையதாகை 
யால் S- க்குச் சீராக S என்ற இன்னொரு குவியமும் , DD / - க்குச் 
சீராக S- க்கு ஒத்த EE என்ற இயக்கு வரையும் பெறலாம் . 


ஆகவே , CS 


= CS 


= a y 


CXI = CXI 


e 


S P 
மேலும் இயங்கும் புள்ளி P ஆனது PM 

= e என்ற நிலையில் 
( அதாவது S ஐ நிலைப் புள்ளியாகவும் EE ஐ நிலைக் கோடாகவும் 
கொண்டு ) இயங்கு மாயினும் , அதன் இயங்கு வரையும் அதே அதி 
பர வளைவான 

= 1 என்றே பெறப்படும் . S ( ae , 0 ) 
a 


2 


62 


குவியத்தின் ஒத்த ( corresponding : இயக்கு வரை x - 


- 


0 


ஆகும் . 


S ( -aP , () ) குவியத்தின் ஒத்த இயக்கு வரை x + 


0 


e 


ஆகும் , 


38d 


அடிப்படைக் கணிதம் 


(iv ) நேரகலம் ( Latus Rectum ) 

குவியத்தின் வழிச் செல்லும் இரட்டைக் குத்தாயம் நேர 
கலம் எனப்படும் , 


LSL நேரகலம் எனக் கொள்ளின் 


LSL 


- 


2 SL = 2eSX 


= 22 ( CS - CX ) 


= 24 « - :) 


2a ( e" -1 ) 


2a (e- 1 ) 


26 


- 


a 


( v ) அதிபர வளையத்துப் புள்ளியொன்று P எனின் 


SP- SP 


2a 


- 


SP- SP 


• PM -e PM 


= eMM 

= e XX1 


2a 


[ 2 Cx = e 


- 


= 2a ஆகும் . 


8 


இவ் வடிவ கணிதப் பண்பால் , அதிபர வளைவு வரையறுக்கப் 
படுவதும் உண்டு . 


" இரு நிலைப் புள்ளிகளிலிருந்து ஒரு புள்ளியின் தொலைகளின் 
வேறுபாடு மாரு ராசி எனின் , அப் புள்ளியின் இயங்குவரை ஒரு அதி 
பர வளைவாகும் . 


( vi ) அதிபர வளைவின் சமன்பாடு காட்டும் வடிவ கணிதப் பண்பு 

P என்பது அதிபர வளைவின் மீதுள்ள யாதேனும் ஒரு புள்ளி 
யாகுக . PN குத்தாயம் ஆனால் , CN ஆனது P- ன் x அச்சுத் தூரம் . 


CN2 


PNa 
b : | 


- 


= 1 


கூம்பு வளைவுகள் 


381 


CN 


CN ? - CA2 


PN 
b 


1 


( 


( CN + CA ) ( CN - CA ) 

a 


A / NAN 


a 


b. 


PN2 
ANAN 


- 


a * ஒரு நிலையென் , 


( vii ) துணை வட்டம் ( Auxiliay circle ) 

ஒரு அதிபர வளைவின் குறுக்காயத்தை விட்டமாகக் கொண்டு 
வரையப்படும் வட்டமே துணை வட்டமாகும் . 

துணை வட்டத்தின் சமன்பாடு x + y = a ஆகும் . 


N 


படம் 


( viii ) P என்பது அதிபர வளைவில் உள்ள புள்ளியாகட்டும் . 

P- லிருந்து X அச்சுக்குச் செங்குத்தாக PN ஐ வரை . 


N- லிருந்து துணை வட்டத்திற்கு NT என்னும் தொடு 
கோட்டை வரைக . 


ZNCT = 0 எனக் கொள்க . 


* 


இப்பொழுது 


CN 

= sece 
CT 


. CN = CT sec 0 = a sece 
P அதிபர வளைவில் புள்ளியாதலால் 

CN2 PN2 
aa 

b3 


a sec 8 

a 


PNA 
521 


382 


அடிப்படைக் கணிதம் 


PN 2 
ba 


seca -1 = tan t 


- 


ஃ . PN 


= 


b tan 8 


( 


ஆகவே , P- ன் ஆயத் தொலைகள் ( ! sec 8 , 5 tan 8 ) ஆகும் , 
இங்கு 8 என்பது நீள்வளையத்தில் கண்ட துணைவட்டக் கோணம் 
( eccentric angle ) என்பதைப் போன்றது . ஆனால் , அதிபர 
வளைவில் இக் கோணத்திற்குத் தனிப் பெயர் ஒன்றும் இல்லை , 


( ix ) துணை அலகு சமன்பாடு 

அதிபர வளையத்துப் புள்ளி ஒன்றை a sec 8 , b tan 8 எனக் 
குறிப்பிடலாம் எனக் கண்டோம் . ( a sec 8 , b tan a ) புள்ளியை 
சி எனக் குறிப்பிடுவது மரபு . 


இவ்வாறு அதிபர வளைவின் புள்ளி யொன்றை ஒரே மாறு 
ராசியால் குறிப்பிடுவதைத் துணை அலகு சமன்பாடு 

எனக் 
கூறுகிறோம் . 


புள்ளியை , 


( குறிப்பு ! ஒரு அதிபர வளைவின் மீதுள்ள 
a cosh s , b sinh : என்றும் குறிப்பிடலாம் . ) . 


( x ) விளக்க எடுத்துக்காட்டு 

9x - 16y = 144 என்னும் அதிபர வளைவின் குவியங்கள் , 
நேரகலத்தைக் காண்க . 


x2 
16 


- 


1 எனச் சமன்பாட்டை எழுதலாம் . 


9 


ஆகவே , = 16 ; b = 9 


.. a = 4 ; b = 3 . அச்சுத் தூரங்கள் முறையே 8 , 6 அலகுகள் 


ஆகும் 


b = u ( e " -1 ); ( அதாவது ) 9 = 16 ( e " -1 ) 


.. = ; குவியங்கள் ( - ae , 0 ) ஆகும் . 


( அதாவது ) ( + 5 , 0) 

26 
நேரகலம் = 

4 


219 
4 


24 


கூம்பு வளைவுகள் 


383 


( xi) தொலை தொடுகோடு ( Asymptote ) 

வரையைற : முழுவதும் கந்தழியில் ( infinity ) இல்லாமல் , 
ஆனால் அதிபர வளைவைக் கந்தழில் புள்ளியில் ( point at infinity ) 
தொடும் கோடு , தொலைத்தொடு கோடு எனப்படும் . 


y 
a 

= 1 என்னும் அதிபர வளைவின் தொலை தொடுகோடு 

b 
களைக் காணல் 


y = mr + c என்பது தொலை தொடுகோடாகட்டும் . 


இரு சமன்பாடுகளிலிருந்து , ஐ நீக்க , 
xa ( mx + c ) * 

-1 = 0 என வரும் . 


( அதாவது ) x " ( he --- a m ) -- 2amcx - ( c + b ) = 0 


y == mx + c தொலை தொடு கோடா தலால் , இச் சமன்பாட்டின் 
வரும் x- ன் இரு மதிப்புகளும் முடிவிலியாக இருத்தல்வேண்டும் . 


.. be - a * m " = 0 ; 20 me = 0 


b 


m = + 


; c = 0 


.. தொலைதொடு கோட்டின் சமன்பாடு y = + 


b 

X ஆகும் . 


a 


* 


( அதாவது ) 


y 
+ 

b 





- 


0 ; 


- 


- 


= 0 என்றாகும் . 


a 


a 


b 


x 


இவற்றின் கூட்டு வடிவம் 


2 
aa 


J 


- 


0 ஆகும் . 


b2 ) 


(xii ) அதிபர வளைவின் சமன்பாடு * - * 


-1 = 0 


அதன் தொலை தொடு கோடுகளின் சமன்பாடு 


b 


.... ( 2 ) 


ப் 


இவ் விரண்டு சமன்பாடுகளின் போது உறுப்புகளான 
x3 y 

ஆதி , ஆயங்கள் இவற்றை மாற்றினும் , ஒரே கோவை 
a 

ba 
யைத் தரும் . 


384 


அடிப்படைக் கணிதம் 


எனவே , தொலை தொடு கோடுகளின் சமன்பாடு நிலையை 
எண்ணுறுப்பில் மட்டுமே அதிபர வளை வின் சமன்பாட்டிலிருந்து 
வேறுபட்டிருக்கும் . 


ஆகவே , ஒரு அதிபர வளைவின் சமன்பாடு அதன் பொது 
வடிவில் ax + 2hxy + by + 2gx + 2 fy + c = 0 எனக் குறிப்பிடின் , 
அதன் தொலைத் தொடுகோடுகளின் சமன்பாடு ax + 2hxy + by : 
+ 2gx + 2fy + k = 0 எனக் குறிப்பிடப்படும் . 


இச் சமன்பாடு இரு கோடுகளைக் குறிப்பிடல் வேண்டும் 
அல்லது அதிபர வளைவு மைய வழிச்செல்ல வேண்டும் . அதற் 
கேற்ப k- ன் மதிப்பினைக் கொள்ளவேண்டும் . 


கிளை : lx + my + n = 0 , 11x + m , y + n = 0 கோடுகளைத் 
தொலைத் தொடுகோடுகளாகக் கொண்ட அதிபர வளைவின் சமன் 
பாடு ( lx + my + n ) ( 1, x + my + n ) = k . இங்கு k ஒரு நிலையெண் . 


( xiii ) துணையிய அதிபர வளைவு ( Conjugate Hyperbola ) 

வரையறை ஓர் அதிபர வளைவின் குறுக்காயத்தைத் துணை 
யாயமாகவும் , துணையாயத்தைக் குறுக்காயமாகவும் கொண்ட 
அதிபர வளைவு துணையிய அதிபர வளைவு எனப்படும் . 


எனவே , 


x2 
ai 


y 
be 


= 1 -ன் 


... ( 1 ) 


துணையிய அதிபர வளைவு 


* 


= 1 ஆகும் . 


be 


..... ( 2 ) 


y? 


( xiv ) துணையிய அதிபர வளைவின் தொலைத் தொடுகோடுகள் 

x 
b ? 

= 1 என்பது துணையிய அதிபர வளைவின் சமன் 
பாடு இதன் தொலைதொடு கோடுகளின் சமன்பாடு 


x 
ar 


= 0 ஆகும் 


b 


( அதாவது ) 

a 


= 0 என்றாகும் . 


b ? 


ஆகவே அதிபர வளை விற்கும் , அதன் துணையிய அதிபர வளை 
விற்கும் தொலைதொடு கோடுகள் பொதுவானவை ஆகும் , 


கூம்பு வளைவுகள் 


385 


(xv ) துணையிய அதிபர வளைவின் சமன்பாடு காணல் 


சமன்பாடு ax + 2hxy + by + 2fy + c = () 


அதிபர வளைவின் 
எனக் கொள்க . 


இப்பொழுது அதிபர வளைவின் சமன்பாடு 

x2 y 
H = 

1 = 0 எனின் , 
16 


* 


( 1 ) 


அதன் தொலைத் தொடு கோடுகளின் சமன்பாடு 

y 
A 

0 ஆகும் . 
aa 2 


* 


--- 


--- 


( 2 ) 


... 


துணையிய அதிபர வளைவின் சமன்பாடு 


2 


ya 


H 


ba 

+ 1 = 0 


(3) 


X 


* 


இம் மூன்று சமன்பாடுகளின் பொதுவுறுப்புகளான 

a ? 

be 
ஆதியை மாற்றினாலும் , 

ஆயங்களை 

மாற்றினும் , ஒரே 
கோவையையே தரும் . 


ஆகவே , சமன்பாடுகளின் இடப் பக்கத்தில் உள்ள கோவை 
களுக்குள் H + H = 2 A எனும் தொடர்பு எப்பொழுதும் நிலவும் , 


• HI = 2 A - H ஆகும் .. 


ஆகவே , பொது வடிவில் துணையிய அதிபர வளைவின் சமன் 
பாடு , H = 0 ( அதாவது ) 2 A - H = 0 என்றாகும் . 


( xvi ) விளக்க எடுத்துக்காட்டுகள் 

எடுத்துக்காட்டு 1 ! ஓர் அதிபர வளைவின் தொலைத்தொடு 
கோடுகள் 2x - y - 3 = 0 , 3x + y - 7 = 0 ஆகும் . இவ் வளை வரை 
( 1,1 ) வழிச் செல்லின் , இதன் துணையிய அதிபர வளைவின் சமன் 
பாடு என்ன ? 


கூட்டுச் 


சமன்பாடு 


தொலைத் தொடுகோடுகளின் 
( 2x - y - 3 ) ( 3x + y - 7 ) = 0 ஆகும் . 

25 


386 


அடிப்படைக் கணிதம் 


. அதிபர வளைவின் சமன்பாடு 
( 2x - y - 3 ) ( 3x- + y - 7 ) = k ஆகும் . k ஒரு நிலை எண் ... 


( ii ) 


இது ( 1 , 1 ) புள்ளி வழிச் செல்லுவதால் , ( ii ) - ல் பிரதியிட 
(2-1--3) ( 3 + 1-7) = k எனவரும் . 


( அதாவது ) k = 6 
.. அதிபர வளைவின் சமன்பாடு ( 2x -- y - 3 ) ( 3x + y - 7 = 6 


ஆகும் . 


( அதாவது ) ( 2x --y - 3) ( 3x + y - 7 ) -6 = 0 ஆகும் . 


துணையிய அதிபர வளைவின் சமன்பாடு HI = 0 எனின் , 
HI = 2 A - H 


= 2 ( 2x - y - 3 ) ( 3x + y - 7 ) - { ( 2x -- y - 3 ) ( 3x + y - 7 ) -6 } 

(2x - y - 3 ) ( 3x + y - 7) +6 


- 


.. துணையிய அதிபர வளைவின் சமன்பாடு 

( 2x - y - 3 ) ( 3x + y - 7 ) + 6 = 0 ஆகும் . 


எடுத்துக்காட்டு 2 : 4x - y " + 36 = 0 என்னும் அதிபர வளை 
யத்தை வரைக , ( i ) அதன் மையத் தொலைத் தகவு , உச்சிகள் , 
குவியங்களைக் காண்க . ( ii ) அதன் துணையிய அதிபர வளைவு , 
தொலைத் தொடுகோடுகள் ஆகியவற்றையும் குறிக்க . 


( i ) நியம வடிவத்தில் கொடுக்கப் பட்ட அதிபர வளைவு 


3 


- 


36 ) 


= 1 என்றாகும் . 
9 


: a = 6 ; b = 3 ; 


e = 


15 
2 


, ale 


305 


உச்சி A = ( 0 , 6 ) ; A = ( 0 , -6 ) 
S ( 0 , 3 / 5 ) ; S (0 , -3v5) என்றாகும் . 

இந்த அதிபர வளைவு படத்தில் ( i ) என்று குறிப்பிடப்பட்டிருக் 
கிறது ( படம் 62 ) . 


கூம்பு வளைவுகள் 


387 


x2 
9 


= 0 ஆகும் . 


தொலைத் தொடுகோடுகள் 

y 

36 . 
( அதாவது ) y = + 2x ஆகும் . 


( 3 ) 


( 
1 
) 


4 


F * 


S 


y 


* மனமா 


படம் 2 
( ii ) துணையிய அதிபர வளைவின் சமன்பாடு 

y 

= 1 ஆகும் . 
9 36 


- 


இதன் உச்சிகள் V , V எனவும் , குவியங்கள் F , F எனவும் 
கொள்க . 


பின்னர் இதற்கு a = 3 ; b = 6 ; 2 = 5 ; ae = 3 /5 
V ( 3 , 0 ) ; VI ( -3 , 0) ; F ( 30/5 , 0) ; F ( -3 5 , 0 ) ஆகும் . 
தொத்ை தொடுகோடுகள் ] = + 2x ஆகும் . 


388 


அடிப்படைக் கணிதம் 


( xvii ) செவ்வக அதிபர வளைவு ( Rectangular hyperbola ) 

y 

= 1 என்னும் அதிபர வளைவின் தொலைத் தொடு 
a ba 
கோடுகளின் சமன்பாடு 


- 


- 


* - * -0; * + -0 


b 


b 


( அதாவது ) y = 


x ; y = 


x எனக் கண்டோம் 


a 


a 


இத் தொலைத் தொடுகோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக 
இருப்பின் , அதிபர வளைவு , செவ்வக அதிபர வளைவு எனப்படும் . 


இதற்கு + x ( - 2 ) -- 1 ஆக வேண்டும் . 


b . 


- 


1 


aa 


b = a ஆகும் . 


x2 


. 


செவ்வக அதிபர வளைவின் சமன்பாடு 

aa 


- 


y2 
a 


= 1 


( அதாவது ) x - = a என்றாகும் . 


இதையே சம அச்சு அதிபர வளைவு ( Equilateral hyperbola ) 
என்றும் குறிப்பிடலாம் . 


(xviii ) ஒரு செவ்வக அதிபர வளைவின் மையத் தொலைத் தகவு 

x3 ya 

al 


ஒரு செவ்வக அதிபர வளைவின் சமன்பாடு : 


-- 


1 


|| 


- 


ஆகும் . 


. a = a ( e - 1 ) 
. -1 = 1 e = 2 

e = / 2 ஆகும் . 


ஒரு செவ்வக அதிபர வளை பின் தொலைத் தொடுகோடுகளின் 

சமன்பாடு 


y = + 


a 

x ஆகும் , 
4 


கூம்பு வளைவுகள் 


389 


( அதாவது ) y = + x 


( அதாவது ) y = x- ம் y = -x- ம் ஆகும் . 


செவ்வக அதிபர வளைவில் , தொலைத் தொடுகோடுகள் ஒன்றுக் 
கொன்று செங்குத்தாக இருப்பதால் , இவற்றையே x , y ஆயங் 
களாகக் கொண்டு அதிபர வளைவின் சமன்பாட்டைக் காணலாம் . 


( xix ) தொலைத் தொடு கோடுகளை x , y ஆயங்களாகக் கொண்ட 

செவ்வக அதிபர வளைவின் சமன்பாட்டைக் காணல் 

தொலைத் தொடுகோடுகளே , x , y ஆயங்களாகையால் , 
அவற்றின் சமன்பாடு y = 0 , x = 0 ஆகும் . 


A 


45 


N 


படம் 63 


. அவற்றின் கூட்டுச் சமன்பாடு xy = 0 ஆகும் 


அதிபர வளைவின் சமன்பாடு xy = k ஆகும் ( k ஒரு 
நிலையெண் ) 


அதிபர வளைவின் குறுக்காயத்தின் நீளம் 2a எனின் , CA = a 


A- ன் ஆயத் தொலைகள் CN , NA 


( அதாவது ) a cos 45 ° , a sin 450 


a 


(அதாவது ) - 


3 


N2 


390 


அடிப்படைக் கணிதம் 


xy = k என்பது A வழிச் செல்வதால் , 


= k 


12 


12 


- 


- 


.. செவ்வக அதிபர வளைவின் சமன்பாடு : y 


2 


இனி , 


-- 


எனக் கொள்ளின் , xy = என வரும் . 


2 


( XX ) துணை அலகு சமன்பாடு 


என 


ஈடாக்கின் , 


xy = c2 சமன் பாட்டில் , x = ct , y = / 
பொருந்துவதாகப் பார்க்கிறோம் . எனவே 1 - ன் அனைத்து மதிப்பு 
களுக்கும் , ( al , 4 ) புள்ளி செவ்வக அதிபர வளைவின் மேல் 
இருக்கும் , இப் புள்ளியை ! எனக் குறிப்பிடுவது மரபு . 


பயிற்சி 4-1 . 
பரவளைவு ( Parabola ) 


1 , ( 2 , 3 ) ஐ உச்சியாகவும் , ( 0 , 3 ) ஐக் குவியமாகவும் கொண்ட 

பர வளைவின் சமன்பாட்டைக் காண்க . அதன் நேரகலம் 
என்ன ? 

[ விடை : ( y - 3j = - 8 ( x - 2 ) ; 8 ] 


2. கீழ்க்காணும் சமன்பாடுகளை நியம வடிவத்தில் எழுதி 

அவற்றின் உச்சி , குவியம் , இயக்கு வரை , அச்சு ஆகிய 
வற்றைக் காண்க . 


( j ) 2x - 3x + 8y + 1 = 0 [ விடை : V ( 3 , :-) ; F ( ) , * } ) ; 

y = ; x = ] 
( ii ) y " -4x + 4y + 7 = 0 ( விடை : V ( 3 , -2 ) ; F ( 4 , - 2) ; 

x = -1 ; y = -2 ] 


(iii ) x - 3y + 3 = 0 


( விடை : V ( 0 , 1 ) ; F ( 0,1 ) ; y = } ; 


x = 0] 


கூம்பு வளைவுகள் 


191 


( iv ) y - 8x - 8y + 8 = 0 (விடை : V ( -1 , 4) ; P ( 1 , 4 ) ; 

x = -3 ; y = 4 ]] 


1 


( v ) 4x + 4x + 4y + 9 = () ( விடை ! V ( -1 , - 2 ) ; 

F ( --1 , -- ; ) ; y = -- 1 ; x = -1 ]] 


3. 3x - 4 ) + 7 = 0 என்னும் கோட்டிலிருந்தும் , ( 1 , -2 ) என்ற 

புள்ளியிலிருந்து எப்பொழுதும் சம தொலைவில் இருக்கும் 
படி இயங்கும் புள்ளியின் இயங்கு வரையைக் காண்க . 

( விடை : 16x "-+ 24xy + 9y2 -92x + 156y + 76 = 0 ] 


பயிற்சி 4-2 . 
நீள் வளையம் ( Ellipse ) 


1. 9x + 4y = 36 என்னும் நீள் வளையத்தின் குவியங்கள் , 
மையத் தொலைத் தகவு ஆகியவற்றைக் காண்க . 

1 

5 
15 ; 
18 


2 . 


16x + 25y = 400 என்னும் நீள் வளையத்தின் அச்சுகளின் 
நீளம் , மையத் தொலைத் தகவு , குவியங்கள் , இயக்கு 
வரைகள் ஆகியவற்றைக் காண்க . 

( விடை : 10 ; 8 ; e = " 6 ; ( +3 , 0 ) ; 3x + 25 = 0 ] 


3. ஒரு நீள் வளையத்தின் குவியம் ( - 1.1 ) , ஒத்த இயக்கு 

வரை x - y +3 = 0. மையத் தொலைத் தகவு எனில் 
அதன் சமன்பாடு என்ன ? 

(விடை : 7x + 7y* + 2xy + 10x - 10y + 7 = 0 ] 


4 , நியம வடிவில் உள்ள ஒரு நீள் வளையத்தின் நேரகலம் 

5 அலகுகள் . அதன் மையத் தொலைத் தகவு = ? எனில் , 
அதன் சமன்பாட்டைக் காண்க . 

4 

4 
81 45 


விடை : 


x + 


5. ஒரு நீள் வளையத்தின் குவியங்கள் (3 , 0 ) ; ( -3 , 0 ) ஆகும் . 

அதன் மையத் தொலைத் தகவு } எனில் , அதன் சமன்பாடு 
என்ன ? 

x 

y 
36 + 

27 


392 


அடிப்படைக் கணிதம் 


6. கீழ்க் காணும் சமன்பாடுகளை நியம வடிவில் எழுதி , அச்சு 

களில் நீளம் , மையத் தொலைத்தகவு , மையம் , உச்சிகள் , 
குவியங்கள் , இயக்கு வரைகள் ஆசியவற்றைக் காண்க . 
( i ) 7x + 4y - 14x + 40y + 79 = 0 . 

(விடை : a = N7 b = 2 ; 

e = / 21 / 7 , c ( 1 , - 5 ) ; 
A ( 1 , --5 + 7 ); Al ( 1 , -5- / 7 ) ; 
S ( 1 , --5 + 3 ) ; S ( 1 , - 5- 3 ); 

y = -5 + 1 / 3; ] 
( ii ) 9x + 16y + 36x - 32y - 92 = 0 

( விடை ! a = 4 , b = 3 ; e == / 714 ; 
c ( -2 , 1 ) ; A ( 2 , 1 ) ; - A { ( - 6 , 1 ) ; 
S ( -2 + / 7 , 1 } ; S ( -2- 1/7 , 1 ) ; 

16 
-2 + 7 / 7 ] 


x - 


7. ஒரு நீள் வளையத்தின் மையம் ( 2 , 3 ) ; குவியம் ( 3 , 4 ) ; 

மையத் தொலைத் தகவு } எனின் , அதன் சமன்பாடு 
என்ன ? விடை : 

( x - } + 1 / ( x + y - 5 ) 
+ 

1 
16 

12 


8. ( -3 , 0 ) , ( 3 , 0 ) என்னும் புள்ளிகளிலிருந்து ஓர் இயங்கும் 

புள்ளியின் தொலைகளின் கூட்டுத் தொகை அப் புள்ளியின் 
எல்லா நிலைகளுக்கும் 8 - க்குச் சமமானால் , அப் புள்ளியின் 
இயங்கு வரை யாது ? 

y ) 
16 7 


12 


விடை : 


+ 


9. கொடுக்கப்பட்ட நீளமுடை ஓர் இரும்புத் துண்டு தன் 

முனைகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக உள்ள இரு 
நேர்கோடுகளின்மேல் நகரும் வண்ணம் இயங்கினால் , 
அதன் மீதுள்ள ஏதேனும் குறிப்பிட்ட புள்ளி ஒரு நீள் 
வளையத்தை வரையும் என நிறுவுக . 


கூம்பு வளைவுகள் 


3931 


பயிற்சி 4-3 . 

அதிபர வளைவு ( Hyperbola ) 
1. ஓர் அதிபர வளையத்தின் குவியம் ( 1 , 1 ) ; ஒத்த இயக்கு 

வரை 2x + y = 1 ; மையத் தொலைத் தகவு < / 3 எனின் , 
அதன் சமன்பாடு என்ன ? ( விடை ! 7x + 12xy 

-2y - 2x + 4y - 7 = 0 ] 


2. ஒரு செவ்வக அதிபர வளைவின் குவியம் ( 1 , -2 ) ; அதன் 

ஒத்த இயக்கு வரை x + y = 2 எனின் , அதன் சமன்பாடு 
என்ன ? 

( விடை : 2xy - 2x - 8y - 1 = 0 ] 


3. ஓர் அதிபர வளைவின் மையம் ( -2 , 1 ) . அதன் குறுக் 

காயம் X அச்சுக்கு இணையாக 6 அலகுகள் நீளம் கொண்டு 
உள்ளது . அதன் துணை ஆயம் 8 அலகுகள் ஆகும் . அதன் 
சமன்பாட்டைக் காண்க . அதன் மையத் தொலைத் 
தகவு , குவியங்கள் , உச்சிகள் , இயக்கு வரைகள் , தொலை 
தொடு கோடுகள் ஆகியவற்றையுங் காண்க . 
( x + 2) ( p - 1 ) 

5 

1 ; 2 = 
9 

16 
S ( 3 , 1 ) ; S ( -7 , 1 ) ; A ( 1 , 1 ) ; A { ( - 5 , 1 ) 

1 

19 
இயக்குவரை x = - 

51 அல்லது -3 ; 


விடை : 


y - 1 = y + 1 (x+ 2 

2 ) 


3 


4. 9y " -16x = 144 என்னும் அதிபர வளைவின் மையத் 

தொலைத் தகவு , நேரகலம் , தொலைத் தொடுகோடுகளின் 
சமன்பாடுகளைக் காண்க . 

(விடை ; e = > ; 41 ; 

y = + 4x ] 
5 , கீழ்க்காணும் அதிபர வளைவுகளின் மையத் தொலைத் 

தகவு , மையம் , உச்சிகள் , குவியங்கள் , இயக்கு வரைகள் 
தொலைத் தொடுகோடுகள் , துணையிய அதிபர வளைவு 
ஆகியவற்றைக் காண்க . 
( i) x - 2y + 4x + y _ ! = 0 

( x + 2 ) ( y - 1 ) 
விடை : 
4 

2 

= 1 ; a = 2 ; 
b = / 2 ; ae = v6 . 


394 


அடிப்படைக் கணிதம் 


M6 


e = 


; c { -2 , 4) , A (0 , +), Al( -4 , 1 ) ; 3( -2 + 16, 1.) 
S ( - 2- 16, + ) ; இயக்கு வரைகள் x = - 2 + 2 / 6 
தொலைத் தொடுகோடுகள் y - 4 = + 4/2 ( x + 2) 


நேரகலம் = 2 ; துணையிய அதிபர வளைவின் சமன்பாடு 

( y - 1 ) 2 ( x + 2 ) 2 
21 

4 


( ii) 4x2 - y : + 2y + 3 = 0 

/y - 1 ) 2 
விடை : 

= 1 ; a = 2 ; b = 1 ; 
4 


ae = 5 ; 2 = 5/2 ; C ( 0,1 ) ; A (0,3 ) , A ( 0 , -1 ) , 
S ( 0 , 1+ 5) , S (0,1- 5 ) 
இயக்கு வரைகள் y = ! + v5; தொலைத் தொடு 
கோடுகள் y - 1 = + 2x ; நேரகலம் = 1 ; 
துணையிய அதிபர வளைவு 

( 1-1) 2 
1 

4 


- 


1 


] 


6. 9x2 - 16y2 + 72x --32y - 16 = 0 என்ற அதிபர வளைவின் 

மையம் , மையத் தொலைத்தகவு , குவியங்கள் , இயக்கு 
வரைகளைக் காண்க . 
விடை : ( x + 4 ) 2 ( y + 1 ) 2 

1 . ( -- 4 , -1 ) 
16 

9 
மாகும் . .. = 5 / 4 S ( 1 , - 12 ; S ( -9 , - 1 ) S- ன் இயக்கு 

வரை 5x + 4 = 0 ; S- ன் இயக்குவரை 5x + 36 = 0 ] 


மைய 


7. மையத் தொலைத் தகவு 2 ஆக உள்ள அதிபர வளைவின் 

குவியங்கள் ( --2, 3 ) ; ( 2 , 5 ) ஆகும் . அதிபர வளைவின் 
சமன்பாடு யாது ? உச்சிகளின் ஆயத் தொலைகளையும் 
காண்க . 


( விடை 


விடை : 


13, ex- 4 = 4 ; ( - 1 34 ) 


A ( 1 , 4 % ) இயக்கு வரைகள் 8x + 4y = 11 ; 8x + 4y = 21 ] 


கூம்பு வளைவுகள் 


395 


8. ( -3 , 0 ) ; ( 3 , 0 ) என்னும் புள்ளிகளிலிருந்து ஓர் இயங்கும் 

புள்ளியின் தொலைகளின் வேறுபாடு அப் புள்ளியின் 
எல்லா நிலைகளுக்கும் 4 - க்குச் சமமானால் , அப் புள்ளியின் 
இயங்குவரை என்ன ? 

4 


விடை : 


y 


= 1 ] 


9. ஒரு அதிபர வளையத்தின் மையத் தொலைத் தகவு e | ஆகும் . 
அதன் துணையிய அதிபர வளைவின் மையத் தொலைத் 

1 1 
தகவு , எனின் , + = 1 என நிறுவுக . 

e 


10. ( 5 , 3 ) புள்ளி வழிச் செல்லும் ஓர் அதிபர வளைவின் 

மையம் ( 1 , 2 ) தொலைத் தொடு கோடுகள் !2x + 3y = 0 , 
3x - 2y = 0 என்னும் கோடுகளுக்கு ஒரு போகானவை 
எனின் , அதிபர வளைவின் சமன்பாடு என்ன ? 

( விடை : ( 2x + 3} -8 ) ( 3.x - 2 } +1 ) = 110 ] 


11. 2x2 + 2xy - 3x + y = 0 என்னும் அதிபர வளைவின் தொலைத் 
தொடுகோடுகளின் சமன்பாடு என்ன ? 

( விடை : 2x + 2xy - 3x + y - 2 = 0 ] 


12. 3.x " -5 xy - 2y " +17 x + y + 14 = 0 என்னும் அதிபர வளை 
வின் தொலைத் தொடுகோடுக என் சமன்பாடு என்ன ? 

( விடை : 3X - 5.xy - 2y " + 17x + y + 10 = 0 ] 


13. ஒரு செவ்வக அதிபர வளை வின் குவியம் ஆதியாகும் . 

அதன் ஒத்த இயக்கு வரை x + y + 1 = 0 எனின் , அதன் 
தொலைத் தொடுகோடுகளின் சமன்பாடு காண்க . 

( விடை I xy + x + y + 1 = 0 ] 


1 


14. ஓர் அதிபர வளைவின் சமன்பாடு 2 : * + 5xy + 2y " + 4x 

+ 5y - 1 = 0 அதன் துணையிய அதிபர வளைவின் சமன்பாடு 
என்ன . ? ( விடை : 2x + 5xy + 2y + 4x + 5y + 5 = 0 ] 


15. ஓர் அதிபர வளைவின் 

தொலைத் தொடுகோடுகள் 
2x + y + 4 = 0 , 4x + 3y + 1 = 0 ஆகும் . இவ் வளைவரை 
( -1 , 2 ) வழிச் செவ்லின் , இதன் துணையிய அதிபர 
வளைவின் சமன்பாடு என்ன ? 

( விடை : (2x + y + 4 ) ( 4x + 3y + 1 ) +12 = 0 ] 


5. கூம்பு வளைவுகள் ( தொடர்ச்சி ) 
பொதுவான பண்புகளும் , 

பலன்களும் 

Conics ( Continued ) 
Common Characteristics and Results 


1. முந்திய அதிகாரத்தின் கூம்பு வளைவுகளின் வரையறை , 
பரவளைவு , நீள் வளையம் , அதிபர வளைவு , துணையிய அதிபர வளைவு , 
செவ்வக அதிபர வளைவு ஆகியவற்றின் சமன்பாடுகள் , இவற்றின் 
முக்கிய பண்புகளைப் பற்றிப் படித்தோம் . 


இவ்வதிகாரத்தில் , கூம்பு வளைவுகளின் பொதுவான பண்பு 
கள் , அவற்றிற்குரிய பலன்கள் ஆகியவற்றைப் பெறுவோம் . 


பலன்களை நீள் வளையத்தைச் சார்ந்து பெறுவோம் . 


நீள் வளையத்தின் சமன்பாட்டின் நியம வடிவம் 


* + 


= 1 ஆகும் . 


- 


சமன்பாட்டில் 6 - க்குப் பதில் - b ஐ ஈடாக்க , 
y 

1 என அதிபர வளைவின் சமன்பாடு வருவதால் , 
b3 
நீள்வளையத்துக்கு நிறுவப் போகும் பல முடிவுகளில் 2 - க்கு பதில் 
- b ஐப் பிரதியிட்டு வரும் முடிவுகள் அதிபர வளைவிற்குப் 
பொருந்துவதாகும் . 


கூம்பு வளைவுகள் 


பலன்களும் 


397 


மேலும் -- க்குப் பதில் ஐ ஈடாக்க , x + y " = என ஒரு 
வட்டத்தின் சமன்பாடு வருவதால் , நீள் வளையத்திற்கு நிறுவப் 
போகும் சமன்பாடுகளில் 6 - க்குப் பதில் a " ஐப் பிரதியிட்டுவரும் 
முடிவுகள் ஒரு வட்டத்திற்குப் பொருந்தும் . 


பரவளைவிற்குரிய முடிவுகள் , நீள் வளையத்திற்குப் பின்பற்றும் 
முறையைப் பின்பற்றி நிறுவலாம் . 


x ? 


y 


+ 


= 1 என்னும் 


ஆகவே , நாம் அநேக முடிவுகளை 
நீள் வளையத்திற்குப் பெறுவோம் . 


are | 


b 


2. y = mx + c என்னும் கோடு 


+ 


1 ஐத் தொடு 


வதற்குத் தேவையான நிபந்தனை யாது ? 


இரண்டு சமன்பாடுகளிலிருந்தும் y ஐ நீக்க , 
x2 [ /mx +-c } 

= 1 எனப் பெறுகிறோம் . 


a? 


( அதாவது ) x " ( + + * ) + 2 was + (5-1) -0 


( அதாவது ) ( + am ) + 2m ca x + a ( c - b ) = 0 ஆகும் . 


இது X- ல் இரு படிச் சமன்பாடாகும் . இதிலிருந்து , 


x2 y 
y = mx + ஆனது + = 1 ஐ வெட்டும் இரு புள்ளி 

b 
களின் x ஆயத் தொலைகளை நாம் பெறுகிறோம் . 


y = mx + c , ஒரு தொடு வரை ஆவதற்கு , இவ்விரு புள்ளி 
களும் இணைய வேண்டும் . ( அதாவது ) மேற்கூறிய சமன்பாட்டின் 
இரு மூலங்களும் சமமாக வேண்டும் . 


இதற்குரிய நிபந்தனை , 


4 m ca = 4 a ( c - b ) ( b + + m ) 


( அதாவது ) c = am + b 


398 


அடிப்படைக் கணிதம் 


ஆகவே , y = mx + Nam + b " கோடுகள் m- ன் அனைத்து 


மதிப்புக்கும் 


== 1 நீள் வளையத்தைத் தொடும் . 


aa 


= 


1 


y 
கிளை 1 : y = mx = C என்னும் கோடு 

b 
என்னும் அதிபர வளைவைத் தொடுவதற்குரிய நிபந்தனை 

C = + am, - என்பதாகும் . 


கிளை 2 : y = mx + c என்னும் கோடு x + y " = a என்னும் 
வட்டத்தைத் தொடுவதற்குரிய நிபந்தனை 


c = + Nam + a 


+ aNI + m என்பதாகும் . 


கிளை 3 : y + mtx + c என்னும் கோடு y " = 4ax என்னும் பர 
வளைவைத் தொடுவதற்குரிய நிபந்தனை 


a 


ஆகும் . 


71 


ஃ . y = mx + 


என்னும் கோடு y = 4ax என்னும் பர 


m 


வளைவை 1 - ன் எல்லா மதிப்புகளுக்கும் தொடும் . 


3. குத்துத் தொடு கோட்டு வட்டம் { Director circle ) 

தம்முள் செங்குத்தான நீள் வளையத்தின் தொடுகோடுகள் ஒரு 
வட்டத்தில் வெட்டும் . 


y = mx + yam + t;" (i ) என்னும் கோடு , 11 - ன் எல்லா மதிப்பு 
களுக்கும் 

y 

= 1 என்னும் நீள் வளையத்தைத் தொடு 
aa 


கிறது . 


இதற்குச் செங்குத்துத் தொடுகோடு 


1 


} 


- 


m 


rmt + h " ஆகும் . 


y -- mx = Na²m² + 6² 
அது my + x = // a + b * m * ஆகும் , 


.. 


(ii ) 


99 


பலன்களும் 


கூம்பு வளைவுகள் 


.ts 


( i ) , ( ii ) ஆகியவற்றை வர்க்கங்கண்டு கூட்டிக் கொள்ள , 

( 1 + m ) x " + ( 1 + m " }y a ( 1 + m ) + b " ( 1 + m ) 

x + y = u + b எனவரும் . 


இச்சமன்பாடு ( i ) , ( ii) ஆகியவற்றிலிருந்து பெறப்பட்டதால் , 
அவற்றின் வெட்டுப் புள்ளிகள் எல்லாவற்றின் வழியாகச் செல் 
லும் . மேலும் m ஐ நீக்கிப் பெறப்பட்டதால் , இது எல்லா வெட்டுப் 
புள்ளிகளுக்கும் பொருந்தும் . 


இது ஒரு வட்டமாகும் . இது குத்துத் தொடு கோட்டு வட்டம் 
எனப்படும் . இதன் மையம் , நீள் வளையத்தின் மையமாகும் . 


ஆகவே நீள் வளையத்தின் சூத்துத் தொடுகோட்டு வட்டம் 
( Director circle ) x- + y : = a + b என்பதாகும் . 


2 


x2 
கிளை 1 . 

= 1 என்னும் அதிபர வளைவின் குத்துத் 

aa 5 
தொடுகோட்டு வட்டம் x + y = a - b என்பதாகும் . 


கிளை 2 , x + y = a என்னும் வட்டத்தின் குத்துத் தொடு 
கோட்டு வட்டம் x + y = a + aa = 2a ஆகும் . 


கிளை 3 , y " = 4ax என்னும் பரவளைவிற்கு வரையும் குத்துத் 
தொடு கோடுகளின் சந்திப்பு x + d = 0 என்னும் அதன் இயக்குவரை 
( Directrix ) ஆகும் , 


( குறிப்பு : கிளை 3 - ன் பலனைத் தனியே செய்து காணவும் . ) 


4. குவியங்களிலிருந்து , நீள் வளையத் தொடு வரை ஒன்றுக்கு 

வரையும் Sys y என்னும் குத்துக் கோடுகளின் அடிகள் y y 
என்பன துணை வட்டத்தில் அமையு மென நிறுவுக . 


தொடுவரையின் சமன்பாடு 
y = mx + Ma m + b எனக் கொள்ளலாம் . 


( i ) 


... 


S ( ae , (0 ) வழி இத் தொடு வரைக்கு வரையும் நேர் குத்துக் 
கோட்டின் சமன்பாடு 


1 


x + k எனக் கொள்ளலாம் . 


400 


அடிப்படைக் கணிதம் 


ae 
இது ( ae , 0 ) வழிச் செல்வதால் , k = என ஆகும் . 


19 


Y 


S 


C 


S 


x 


படம் 4 


ஃ S வழி தொடு வரைக்கு வரையும் நேர்குத்துக் கோட்டின் 

1 ae 
சமன்பாடு , y = 


m 


( அதாவது ) my + x = ae ஆகும் . 

(i ), ( ii ) சமன்பாடுகளிலிருந்து m ஐ அகற்றின் , y- ன் இயங்கு 
வரை வரும் . 


( i ) , (ii ) சமன்பாடுகளின் வர்க்கங்களைக் 
( y - mx ) + ( my + x ) = a m + b + d e என்றாகும் . 


கூட்டின் , 


( அதாவது ) x ( I + m ) + y ( 1 + m ? ] = a2 ( 1 -Fm ? ) என்றாகும் . 
. x2 + y2 = a2 


இது நீள் வளையத்தின் துணை வட்டமாகும் ( Auxiliary circle ) 

y2 
கிளை 1 . 

1 என்னும் அதிபர வளைவிற்கு S , S 

52 
என்னும் குவியங்களிலிருந்து தொடு வரை ஒன்றுக்கு வரையும் 
நேர்குத்துக் கோடுகள் SY . S Y எனின் , Y Y1 புள்ளிகள் துணை 
வட்டத்தில் அமையும் 


x2 
a2 


வளையத்திலும் , 


கிளை 2 . நீள் 
SY . SY = b2 ஆகும் . 


அதிபர 


வளை விலும் , 


கிளை 3. y2 = 4ax என்னும் பரவளையத்தின் தொடு வரைக்கு , 
S- லிருந்து நேர்குத்துக் கோடு வரையின் அதன் அடியின் நியமப் 
பாதை உச்சியிடத்துத் ( vertex ) தொடு வரையாகும் . 


கூம்பு வளைவுகள் 


... 


பலன்களும் 


401 


x2 
aa 

= ! நீள் வளையத்தின் ( x , y , ) என்னும் புள்ளி 
யிடத்துத் தொடுகோட்டின் மன்பாடு ( Tangent at a point on the 
Ellipse ) . 
ஒரு வளை வரையின் தொடுகோட்டின் சரிவு, அப் புள்ளி 
dy 

மதிப்பாகும் . 
dx 


யிடத்து 


a2 + 


= 1 


இதற்கு Xஐ ஒட்டிய வகைக்கெழு காண , 
2 ) : 

2y dy 
+ 

= 0 என வரும் . 
aa 52 dx 


dy 
dx 


b2 x 
a y 


ஆகும் . 


.. 


dy 
dx 


- 


a y1 


ஆகும் . 


.. ( x , y , ) என்ற புள்ளியில் தொடு கோட்டின் சமன்பாடு , 

b x , 
y - y1 

( x - X , ) என்றாகும் . 


XX1 


( அதாவது ) 


aa 


yi 
1 

1 
be 

+ 
aa | 

( ஏனெனில் , 
( x , y,) நீள் வளையத்தில் இருப்பதால் ] 


... ( x ,, } , ) என்ற புள்ளியிடத்து , தொடுவரையின் சமன்பாடு , 

XX ) 

1 ஆகும் . 
aa 

be 


+ 


[ குறிப்பு ! நீள் வளையத்தின் சமன்பாடு 
S 

y 
+ 

1 = 0 


X 


- 


42 


எனக் கொள்ளின் , தொடுகோட்டின் சமன்பாடு 


T 


xx + 


- 


0 ஆகும் . 


26 


402 


அடிப்படைக் கணிதம் 


பொதுவாக , எந்த இரு படி வளைவரையிலும் , எல்லா உறுப்புகளை 
யும் இடது பக்கம் கொண்டுவந்து வலது பக்கம் பூச்சியமாகும் 
வண்ணம் எழுதிக் கொண்டு , இடது பக்கத்தை S எனக் குறிப்பிடு 
வது வழக்கம் . 


S- ல் உள்ள x ஐ xx , ஆலும் , y " ஐ yy , ஆலும் , 2xy ஐ , xy ; + x , y 
ஆலும் , 2x ஐ x + x , ஆலும் , 2 ; ஐ y + y , ஆலும் பிரதியிட்டால் , 
T என்ற கோவை வரும் . T = 0 என்பது ( x, y , ) இடத்துள்ள 
தொடு வரையின் சமன்பாட்டைக் குறிக்கும் . 


இவ்வாறு , S = ax + 2bxy + hy + 2gx + 2fy + c = 0 ஒரு கூம்பு 
வளைவின் சமன்பாட்டைக் குறிப்பின் 


T = axx , + h { xy , + x , y ) + byy , + g { x + x ) + f ( y + y , ) + c = 0 
அக் கூம்பு வளைவிற்கு ( x ,, y, ) இடத்துள்ள தொடுகோட்டின் 
சமன்பாடாகும் . 


கிளை 1 ! 


* 2 = 1 என்னும் அதிபர வளைவிற்கு அதன் 
மீதுள்ள ( x ,, y , ) புள்ளியிடத்துள்ள தொடுகோட்டின் சமன்பாடு 

= 1 ஆகும் . 
as b3 


கிளை 2 : x + y = a என்னும் வட்டத்திற்கு ( x ,, y, ) என்னும் 
புள்ளியில் தொடுகோடு xx , + yy : = ar ஆகும். 


இதேபோல் , x + i + 2gx + 2fy + c = 0 என்னும் வட்டத் 
திற்கு அதன்மீதுள்ள ( x ,, y , ) புள்ளியிடத்துத் தொடுகோடு 
xx , + yy : + g ( x + x , ) = j ( y + y ) + c = 0 ஆகும் . 


கிளை 3 ! y = 4ax என்னும் பரவளைவிற்கு ( x , y, ) புள்ளி 
யிடத்துத் தொடுகோட்டின் சமன்பாடு yy = 2q ( x + x , ) ஆகும் . 


6 


வரை செங்கோடு ( Normal to a Curve ) - 


+ 


as| 

= 1 என்னும் நீள் வளையத்தில் (x , y, ) இடத்து 

b2 
வரைச் செங்கோட்டின் சமன்பாடு காணல் 


yy . 


( x , Y, ) இடத்துத் தொடுவரை * 

a 


+ 


= 1 ஆகும் ,. 


கூம்பு வளைவுகள் 


பலன்களும் 


403 


இதற்குச் செங்குத்துக் கோடு , 


a 


ba 
yY 


y = K எனக் கொள்ளலாம் . 


இது ( x ,, y , ) வழிச் செல்வதால் , K = ar-- b " ஆகும் . 


.. வரைச் செங்கோட்டின் சமன்பாடு 

a x by 

a - 62 ஆகும் . 
X 


இது போன்றே , பிற வளைவரைகளுக்கும் . வரைச் செங்கோடு 
காணலாம் . 


aa 


x3 
7. ( x ,, y , ) - லிருந்து 
( 

b ? 

1 - க்கு வரையும் தொடுவரை 
களின் தொடு நாணுக்குச் சமன்பாடு காணல் 

PQ . PR என்பன P என்ற புள்ளியிலிருந்து நீள் வளையத்திற்கு 
வரையும் தொடுகோடுகள் ஆகுக . 


P { x.y :) 


படம் 65 


R ( x y " ) 


இத் தொடுகோடுகளின் தொடு புள்ளிகளான Q , R என்ப 
வற்றின் ஆயத் தொலைகள் முறையே ( x , y ) ; ( x ", y" } ஆகுக . 


y 


xx / 
இனி , Q யிடத்துத் தொடுவரை 

a | 


+ 


b2 ஆகும் . 


xx " 

+ 


] y " 


R இடத்து தொடுவரை , 


a 


ba 

= 1 ஆகும் , 


404 


அடிப்படைக் கணிதம் 


இவ்விரு தொடு வரைகளும் ( x ,, y , ) வழிச் செல்லுவதால் , 

( 1 ) 
1 
as 


+ 


yy/ 
be 


= 


y ," 


TFO 


( 2 ) 


= 1 என்றாகும் . 


a 


( 1 ) , ( 2 )- லிருந்து Q ( xy ) , R ( x ",y ") என்பன 



Yy 
a 

1 - ல் உளவெனக் காணலாம் . 


+ 


= 


ஃ QR- ன் சமன்பாடு X + } = 1 என்றாகும் . 


+ 


yy , 


( அதாவது ) 


XX 
T 
- 


+ 


0 ஆகும் . 


8. புள்ளியின் இசைக்கோடு ( Polar of a point) 
x2 

y 
as ++ ந . 

= 1 என்ற நீள் வளையத்தைச் சார்ந்த ( x , y ) - ன் 
இசைக் கோட்டின் சமன்பாடு காணல் 


P வழிச் செல்லும் யாதேனும் ஒரு கோடு நீள் வளையத்தை 
Q , R- ல் வெட்டட்டும் . Q , R இடத்துத் தொடுகோடுகள் 
T ( h , k ) என்னும் புள்ளியில் வெட்டுவதாகக் கொள்வோம் . ( -ன் 
இயங்குவரையே P- ன் இசைக் கோடாகும் . 


- 


R 


P ( x ) 


படம் 66a 


படம் 66 6 


R 


கோட்டைக் 


இவ் வரையறை யொட்டி , P- ன் இசைக் 
காண்போம் . 


T ( h , k ) T ( x , y ) லிருந்து வரையும் தொடுகோடுகளின் தொடு 
நாண் Q R ஆகும் , 


கூம்பு வளைவுகள் 


பலன்களும் 


405 


ஆகவே QR- ள் சமன்பாடு 


xh yk 

+ 
a 

= 1 ஆகும் . 


இது ( x, y , ) வழிச் செல்லுவதால் , " + " 

Ba = 1 என்றாகும் . 

. 


இக் கட்டுப்பாடு உண்மையாக , (h , k) என்பது எப்போதும் 

* + ; = 1 கோட்டில் அமைய வேண்டும் . 
a ? 


yy1 


ஆகவே , ( x , y , ) - ன் துணைகோடு , x + * ஆகும் , 


( அதாவது ) T = * + -1 = 0 ஆகும் . 


+ 


குறிப்பு 11 கொடுத்த வளைவரையின் சமன்பாடு S = 0 ஆனால் , 
( x , y , ) இடத்துத் தொடுவரை ( x , y , )- லிருந்து வரையும் தொடு 
கோடுகளின் தொடு நான் , ( x ;, y , ) - ன் இசைக்கோடு ஆகியவற்றின் , 
சமன்பாடு ஒன்றுபோல் இருப்பதைக் காணலாம் . எல்லாவற் 
றின் வடிவமும் T = 0 ஆகும் . ஆனால் , வடிவம் ஒன்றானாலும் , 
இவை வேறுபட்ட கோடுகள் ஆகும் . ஏனெனில் ( x , y, ) நீள் 
வளையத்து இருக்கும்போது ஒரு மதிப்பும் , வெளியே அல்லது 
உள்ளே இருக்கும்போது வேறு மதிப்பையும் பெறும் . 


உள் 


மேலும் , (3 , , ) , ) நீள் வளையத்தின் வெளியே இருப்பின் அதன் 
இசைக்கோடு தொடு நாண் என்பதும் , { x , y , ) நீள் வளையத்தின் 

இருப்பின் அதன் இசைக்கோடு 
தொடுகோடு என்பதும் கருத்திற் கொள்க . 

[ குறிப்பு 2 : குறிப்பு 1 - ல் கூறியவை எல்லாம் மற்ற கூம்பு 
வளைவுகளுக்கும் பொருத்தமானதேயாகும் . ) 
கிளைத் தேற்றம் : சூவியத்தின் இசைக்கோடு இயக்குவரையாகும் . 

( i ) நீள்வளையம் S என்ற குவியத்தின் ஆயத் தொலைகள் 
( ae , 0 ) ஆகும் . 

y9 
( as , 0 )-ன் இசைக்கோடு , 

1 
ae ba 


Xa.e 


+ 


a 


( அதாவது ) x = 


e 


இது S- ன் ஒத்த இயக்குவரை யாகும் . 


406 


அடிப்படைக் கணிதம் 


( ii) பர வளைவு ! 

குவியத்தின் ஆயத்தொலைகள் ( a , 0) ஆகும் . 
... (a , 0) -ன் இசைக்கோடு y : 0 = 2a ( x + a) ஆகும் . 
ஃ x + a = 0 


இச் சமன்பாடு பர வளைவின் இயக்குவரையின் சமன்பாடாகும் , 


பயிற்சி 5-1 . 

பர வளைவு 
1. V - 12x - 2y - 23 = 0 என்னும் பரவளைவிற்கு ( 1 , 7 } 
என்னும் புள்ளியில் 

வரையும் ( i) தொடு கோடு , 
( ii ) வரை செங்கோடு ஆகியவற்றின் சமன்பாட்டைக் 
காண்க . 

( விடை : x - y + 6 = 0 ; x + y_8 = 0 ] 


2. ஒரு பர வளைவில் , 1 , 1 , என்னும் புள்ளிகளை இணைக்கும் 
நாணின் சமன்பாடு காண்க , 

( விடை : y ( , t ,) = 2 { x = ai, t , ) ] 
3. குவிய நாண் நுனிகளிடத்துத் தொடு வரைகள் இயக்கு 

வரையில் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக வெட்டிக் 

கொள்ளும் என நிறுவுக . 
4. ஒரு பர வளைவிற்கு வரையும் தொடுகோடு அச்சுடனும் , 

தொடு புள்ளி வழி வரையும் தொடு கோடு குவிய நாணு 
டனும் சமகோணங்கள் உண்டாக்குகிறது என நிறுவுக . 
( இது தான் பரவளைவின் பிரதிபலிக்கும் பண் !. ( Reflea 
tive property ) எனப்படும் . இதிலிருந்து தான் focus 

என்ற பெயர் வந்தது . ) 
5 நேர கலத்தின் நுனிகளில் வரையும் தொடுகோடுகள் , 

இயக்குவரை , அச்சு ஆகியவை ஒரு புள்ளி வழிக் கோடு 

கள் என நிறுவுக . 
6. P- யின் இசைக் கோடு ) வழிச் செல்லின் , ) -ன் இசைக் 

கோடு P வழிச் செல்லும் என நிறுவுக . 

(விடை ! P- யும் , Q. யும் துணையிய புள்ளிகள் எனப்படும் . ] 
7. y = 4ax ஐச் சார்ந்து , Ax + By + C = 0 என்னும் கோட்டின் 
இசைப் புள்ளியைக் காண்க , 

C 

2a B 
விடை ! 

A 


[ 


유 


2ae] 


கூம்பு வளைவுகள் 


பலன்களும் 


... 


407 


8. y = 4ax ஐச் சார்ந்து Ax + By + C = 0 வின் இசைப் புள்ளி 

Alx + B y + C = 0 என்னும் கோட்டில் அமைந்தால் , 
A x + B y + C = 0 என்னும் கோட்டின் இசைப் புள்ளி 
Ax + By + C = ) வின் மேல் அமையுமென நிறுவுக . 

( விடை : இப்பொழுது Ax = By + C = 0- வும் , 
Ax + By+ C = 0 - வும் துணையியக் கோடுகள் 
எனப்படும் . துணையியக் கோடுகள் ஆவதற்கு 
நிபந்தனை AC + A C = 2 AaBB ஆகும் ] 


பயிற்சி 5-2 , 

நீள் வளையம் 
1. 16x + y " -16 = 0 என்னும் நீள் வளையத்திற்கு , ( 1 , -2 / 3 ) 

என்னும் புள்ளியிடத்து (i) தொடு கோட்டையும் , வரை 
செங்கோட்டையும் காண்க . ( விடை : 4x- 3y -8 = 0 : 

M3 
y + 2 3 

( x - 1 ] ] 
4 


-- 


2. 13x + 3y - 2 6x + 24 y + 22 = 0 என்னும் நீள் வளையத் 

திற்கு சரிவு ( slope) 2 ஐக் கொண்ட தொடு கோடுகளை 
எழுது . 

(விடை : y + 4 = 2 ( x - 1 ) + 5 ] 


3. ஒரு நீள் வளையத்தின் மீது ஏதேனும் ஒரு புள்ளியில் 

வரையும் தொடுகோடு , தொடு புள்ளியைக் குவியங் 
களுடன் சேர்க்கும் குவிய ஆரங்களுடன் சமகோணங்களை 
ஏற்படுத்துகிறது என நிறுவுக . 


4. ஒரு நீள் வளையத்தில் P என்னும் புள்ளியிடத்து வரையும் 

தொடுகோட்டின் மீது S என்ற குவியத்திலிருந்து 
வரையப்படும் செங்குத்துக் கோடு மையத்தையும் P- யும் 
இணைக்கும் கோட்டை S- க்கு ஒத்த இயக்கு வரையில் 
சந்திக்குமென நிறுவுக , [ அதாவது , CP , SY இயக்கு 
வரை ஆகியவை , ஒரு புள்ளி வழிக் கோடுகள் ஆகும் . ] 


5 . 


x2 

+ = 1 என்ற நீள் வளையத்தில் P இடத்துத் 
aa 

b2 
தொடுவரை , நெட்டச்சு நுனிகள் A , A இடத்துத் 
தொடு வரைகளை முறையே L , M புள்ளிகளில் வெட்டின் 
ALAM = b என நிறுவுக . 


6. பரவளையப் பகுதியில் கொடுத்துள்ள 6 , 7 , 8 எண்ணுள்ள 

கணக்குகளை நீள் வளையத்தைப் பொருத்திச் செய்யவும் , 


408 


அடிப்படைக் கணிதம் 


7. y = mx என்னும் விட்டத்திற்கு ஒரு போகான நாண்களின் 

b2 
நடுப்புள்ளிகள் இயங்கும் வரை y = -- 

aern 
நிறுவுக . 


X என 


8 . 


- 


y = mx , y = m x . நீள் வளையத்திற்கு துணையிய விட்டங் 

ba 
களாக அமைவதற்கு mm ! 

a ஆக வேண்டும் என 
நிறுவுக . 
( இரு விட்டங்களுள் ஒன்று மற்றதற்கு ஒரு போகான 
சமமாகப் பிரிப்பின் , இவை 

துணையிய 
விட்டங்கள் ( conjugate diameters ) எனப்படும் . 

ba 
தகைய விட்டங்கள் y = mx , y = m / x எனின் mm / 
ஆகும் . ) 


நாண்களைச் 


- 


aa 


பயிற்சி 5-3 . 

அதிபர வளைவு 
1. 16x2 -9 y " -128 x- 54 y + 31 = 0 என்ற அதிபர வளை 

விற்கு ( 1 , 0 ) என்னும் புள்ளியிடத்து ( i ) தொடு கோட் 
டையும் ( ii ) வரை செங்கோட்டையும் காண்க . 

( விடை : 20 x + 9y - 5 = 0 , y = 25 (x - 4 } ] 


2. 2x2 -- y = 1 என்னும் அதிபர வளைவிற்குச் சரிவு 2 உள்ள 

தொடு கோடுகளைக் காண்க . [விடை ! y = 2x + 1 ] 


3. ஓர் அதிபர வளைவின் தொடுகோடு , தொடு புள்ளியைக் 

குவியங்களுக்கு இணைக்கும் குவிய ஆரங்களுடன் சம 

கோணங்கள் ஏற்படுத்துகிறது என நிறுவுக . 
4. ( 1,2 ) ; ( -2 , -1 ) ; ( -1 , -1 ) ஆசிய புள்ளிகள் 2x - 3y = 2 

என்னும் அதிபர வளை வைச் சார்ந்து தம்முள் துணையியப் 
புள்ளிகள் ( self conjugate points ) என நிறுவுக . 
[ ( அதாவது ) ஒவ்வொரு பக்கமும் அதன் எதிர் உச்சிக்கு , 
அதிபர வளைவைச் சார்ந்து , இசைக் கோடாகும் என 
நிறுவ வேண்டும் . ] 


5. அதிபர வளையத்துப் புள்ளி ஒன்றிலிருந்து , தொலைதொடு 
கோடுகளுக்கு வரையும் நேர்குத்துக் 

கோடுகளின் 
பெருக்குத் தொகை மாறா ராசியாகுமென நிறுவுக . 


கூம்பு வளைவுகள் 


பலன்களும் 


409 


... 


6. S- லிருந்து தொலைத் தொடுகோடு ஒன்றுக்கு வரையும் 

நேர்குத்துக் கோட்டின் அடி , ஒத்த இயக்குவரை , துணை 
வட்டம் ஆகியவை ஒரே புள்ளியில் வெட்டிக் கொள்ளு 
மென நிறுவுக . 


7. அதிபர வளையத்து நாண் ஒன்று அதிபர வளையத்தை 

L , L புள்ளிகளிலும் , தொலைத் தொடுகோடுகளை K , KI 
களிலும் வெட்டின் , LK = LIK ! என நிறுவுக . 


8. ஓர் அதிபர வளைவின் தொலைத் தொடுகோடுகளுக்கு 

இடைப்பட்டிருக்கும் ஏதேனும் ஒரு தொடுகோட்டின் 
பகுதி தொடு புள்ளியில் இரு சமமாகப் பிரிக்கப்படு 
கிறது என்றும் , அப்பகுதி தொலைத் தொடுகோடுகளுடன் 
உண்டாக்கும் முக்கோணத்தின் பரப்பு ஒரு மாறிலியாகு 

மென்றும் நிறுவுக . 
9. ஒரு செவ்வக அதிபர வளைவில் 1 ,, 1 , என்னும் புள்ளிகளைச் 

சேர்க்கும் கோட்டின் சமன்பாடு x + yt, l , = c ( t + ly 
எனக் காட்டுக . 


10. பரவளையப் பகுதியில் கொடுத்துள்ள 6 , 7 , 8 எண்ணுள்ள 

கணக்குகளை ஓர் அதிபர வளைவைப் பொருத்திச் செய் 
யவும் . 


11. y = mx விட்டத்திற்கு ஒருபோகான நாண்களின் நடுப் 

be 
புள்ளிகள் இயங்கும் வரை y = + x என நிறுவுக . 

a m 


12. y = mx , y = m x ஆகிய விட்டங்கள் அதிபர வளைவிற்குத் 

be 
துணையிய விட்டங்களாக அமைவதற்கு mm / = + 

aa | 
ஆக வேண்டும் எனக் காட்டுக . 


27 


6. வரைபடங்கள் 

( Graphs ) 


1 . ஒரு சார்பின் ( function ) தலையாய தன்மைகளை 
ஆராய்வதற்கு வாய்க்கும் ஒரு முறையானது வரைபட முறை 
( graphical method ) எனப்படும் . 


அச் சார்பை y = f ( x) எனக் கருதுவோம் . X-க்குப் பல மதிப்பு 
களைக் கொடுத்தால் , அவற்றிற்கொத்த y- ன் மதிப்புகளைப் பெறு 
வோம் . அவ்வாறு பெற்ற 3 , y-களுடைய ஒத்த மதிப்புகளுக்கு 
ஏற்பப் புள்ளிகளைக் குறியிட்டு , அவற்றையொரு வளைவு கோட் 
டால் சேர்க்க , அச் சார்புக்குரிய வரைபடம் அமையும் . 


தொடர்ச்சி நிலை ( continuous ) உள்ள சார்பாயின் , மாறி 
களுக்கு ஒத்து வரும் மதிப்புகளுக்கு முடிவில்லையாகும் . ஆகவே , 
குறிக்கக்கூடிய புள்ளிகள் அளவிலவாகும் . ஆனால் , எந்த வரை 

த்திலும் இம்மாதிரியான புள்ளிகளுள் , சார்பின் தன்மையை 
வெளிப்படுத்தும் , ஒருசிலவே குறித்துக் காட்டப்படும் . 


பட 


( i ) x- ன் யாதொரு மதிப்புக்கும் ஒத்ததாகிய -ன் மதிப்பை 
அறிந்து கொள்ள இத்தகைய 

வரைபடத்தைப் பயன் 
படுத்தலாம் . 


( ii ) வரைபடம் x அச்சை வெட்டுமிடங்களில் , அப் புள்ளி 
களின் x அச்சுத் தூரங்கள் f ( x ) = 0 என்னும் சமன்பாட்டின் 
மூலங்களுக்குரிய மதிப்புகளாகும் . 

( iii ) கொடுத்த சமன்பாட்டில் சமன்பாட்டை மாற்றாமல் 
+ y- க்குப் பிரதியாக -y ஐ இட்டெழுத அமையுமானால் , அவ் 


வரைபடங்கள் 


411 


. 


வரை படம் x அச்சின் இருமருங்கிலும் வடிவொத்துக் காணப் 
படும் . y- ன் அடுக்கு இரட்டைப் படை எண்ணானால் , இந் நிலைமை 
வாய்ப்பதாகும் . 


( iv ) இவ்வாறே x- ன் அடுக்கும் இரட்டைப் படையாக இருந் 
தால் , முன் சொன்ன நிகழ்ச்சி y அச்சையொட்டிக் காணப்படும் . 

( v ) x- க்கு - x- ம் , y- க்கு - y- ம் பிரதியீடு செய்ய , கொடுத்த 
சமன்பாடு மாற்றம் அடையாதிருந்தால் , அவ் வரைபடம் 
ஆதியைப்பற்றி வடிவொத்து நிற்கும் . இவ்வகையில் , வரைபட 
மானது 1 ஆவது 3 ஆவது கால் வட்டங்களில் அல்லது 2 ஆவது 4 

1 
ஆவது கால் வட்டங்களில் விளங்கும் . y = tan x , y 
என்பவற்றின் வரைபடம் ஆதியைப்பற்றி வடிவொத்து நிற்கும் . 

ஒரு வளைவரை இரண்டு அசிசுகளைப் பற்றியும் வடிவொத்து 
நின்றால் , அது தன்னியல்பாகவே , ஆதியைப்பற்றி வடிவொத்து 
நிற்கும் . 


-- 


எடுத்துக்காட்டாக x + y2 = 25 என்றதன் வரைபடமாகிய 
வட்டம் இத்தகு தன்மையுடையது . 

சமன்பாட்டைச் சோதித்து , பின்வரும் வினாக்களை எழுப்ப , 
வளைவகையின் வடிவமைப்பையும் , எல்லை மதிப்புகளையும் பற்றிய 
தகவல்கள் பேரளவுக்குக் கிடைக்கப் பெறும் . 


( i ) வரைபடம் யாதேனுமோர் அச்சைப்பற்றி வடிவொத்து 
விளங்குகிறதா ? 


( ii ) வரைபடம் ஆதியைப்பற்றி வடிவொத்து நிற்கின்றதா ? 


( iii ) அது அச்சுகளை எங்கெங்கு வெட்டுகிறது ? 


( iv ) y- ன் மதிப்பைக் கற்பனையாக்கு தற்குத் தக்கவாறு 
x- ன் மதிப்பு யாதேனும் உண்டா ? இவ்வாறே X- ன் மதிப்பைக் 
கற்பனையாக்கு தற்குத் தக்கவாறு y- ன் மதிப்பு யாதேனும் 
உண்டா ? 


( v ) x அல்லது y- ன் மதிப்பில் ஏதேனும் ஓர் இடைவெளி 
மதிப்புப் பெற முடியா வண்ணம் அமைகிறதா ? 


412 


அடிப்படைக் கணிதம் 


( vi ) x- ன் மதிப்புகளுள் எவையேனும் y- ன் மதிப்பை 
அநந்த நிலை அல்லது முடிவிலி நிலைக்குக் கொண்டுபோகின்றனவா ? 
அல்லது y- ன் மதிப்புகளுள் எவையேனும் x- ன் மதிப்பை அநந்த 
நிலைக்குக் கொண்டுபோகின்றனவா ? 


( vii ) x- ன் மதிப்பு மிகவும் பெரிதாகும் பொழுது , y- ன் மதிப் 
பில் யாது நிகழும் ? 


இனிக் கீழ்க்காணும் சார்புகளுக்கு வரைபடங்கள் அமைத்து 
அவற்றின் தன்மையை அறிய முற்படுவோம் . 


2. ( a ) - ன் வரைபடம் y = ex எனக் கொள்வோம் . 


( i ) சார்பானது சமச்சீர் தன்மை யற்றது . 


( ii) x-ன் எல்லா மெய் மதிப்புகளுக்கும் , y- ம் மெய் 

மதிப்பு எய்தும் . 


( iii ) x + 0 ஆகும்போது , y + w 

x -- 0 ஆகும்போது , y – 0 
ஆகவே x அச்சு - 0 திசையில் வரைபடத்திற்குத் தொலை 
தொடுகோடாக அமைகிறது . 


( iv) x = 0 ஆகும்போது , y = 1 ஆகும் . 


x - க்கு ஒத்த மதிப்புகளை அட்டவணைகளிலிருந்து ( Tables ) 
எடுத்து இரு தசமத்தானத் திருத்தமாகக் குறித்துக் கொள்க . x , y 
மதிப்புகளுக்குரிய புள்ளிகளைக் குறித்து அப் புள்ளிகளை வளைவரை 
யினால் சேர்க்கவும் . 


-0 ... 


3 -2 -1 


-- 


0 


1 


2 


3 


y = ex 


0 


.05.14 | 371 


2-727.420-09 


வரைபடங்கள் 


413 


Y 


4 


3 


v = * 


2 


1 


1 


2X 


படம் 67 


( b ) 


-ன் வரைபடம் y = - எனக் கொள்க . 


( i ) சார்பானது சமச்சீர் தன்மை இல்லாதது . 


( ii ) x- ன் , எல்லா மெய் மதிப்புகளுக்கும் , -ம் மெய் 

மதிப்பு எய்தும் . 


( iii ) x- 0 ஆகும் போது , y -0 

x-- 0 ஆகும்போது , y + +0 


ஆகவே x அச்சு , +0 திசையில் வரைபடத்திற்குத் தொலை 
தொடு கோடாக அமைகிறது . 


( iv ) x = 0 ஆகும் போது , y = 1 


x , y- க்குரிய மதிப்புகளை அட்டவணையிலிருந்து குறித்துக் 
கொள் . 


414 


அடிப்படைக் ( கணிதம் 


.... 


- 3 


-2 


-1 


0 


1 


2 


3 


-- 


y = e * 


+ o ... | 20-09 | 7-4 


974 27: 


2 


1 


1 


* 37 | -14 | -05 


Y5 


4 


3 


#= e 


2 


X 


1 


2 


0 
படம் 68 


( c ) loger 

y = log x எனக் கொள்க . 
(i ) சார்பு சமச்சீர் தன்மை உடையது அல்ல . 
( ii) x > 0 ஆனால் தான் , ) மெய் மதிப்பு பெறுகிறது . 
( iii ) x - 0 ஆகும்போது , y + - D 
( iv ) x = 1 ஆகும்போது , y = 0 . 
( v) 0 < x < 1 ஆகும் போது , ; எதிர் ராசியாகிறது . 

x > 1 ஆகும் போது , y நேர் ராசியாகிறது . 
{ vi ) x ++ 0 ஆகும்போது , y் + w 
ஆகவே , வளைவரை y அச்சுக்கு வலப்புறமாகவே y அச்சின் 
இரு திசைகளிலும் வ 

செல்கிறது . 

மேலும் , 


நோக்கிச் 


415 


வரைபடங்கள் 


-0 திசையில் , y அச்சு வளைவரைக்குத் தொலை தொடுகோடாக 
அமைகிறது . 


falinget 


0 


சைகை 


/ 1 2 3 


4 


6 


7 


8 


9 10 X 


1 


படம் 69 


2 


குறிப்பு ! மடக்கைச் சார்பு ( logarithmic function )) 
அடுக்குக் குறிச் சார்பின் ( exponential function ) நேர் மாறான 
தாகும் ( inverse) . 

y = logex ஆனால் , x = ey 


Y 


a 
= 


x=1 


y = togex | 


படம் 70 


416 


அடிப்படைக் கணிதம் 


ஆகவே , y = log x அல்லது x = e- ன் 

வரைபடமானது , 
அச்சுகளை ஒன்றிற்கு ஒன்றாக இடமாற்றஞ் செய்யுங்கால் y = ex 
என்னும் வரைபடமே யாகும் . 


y = x என்னும் கோட்டில் y = ex என்னும் வரைபடத்தின் 
பிரதிபலிப்பே y = loggx- ன் வரைபடமாகும் . 


( d ) .ex " - ன் வரைபடம் 


y = e - x எனக் கொள்க . 


( i ) x ஐ - X ஆக மாற்ற , சமன்பாடு மாறுவதில்லை . ஆகவே , 
y அச்சுபற்றி வளைவரை சமச்சீர் உடையதாக அமைகிற 


(ii) x- ன் எல்லா மெய் மதிப்புகளுக்கும் , y- ம் மெய் மதிப்பு 
கள் பெறுகிறது . 


( iii ) x ++ 0 ஆகும்போது , y -- 0 


ஆகவே X அச்சு , வளைவரைக்கு - 0 திசையிலும் , +0 திசை 
யிலும் தொலைத் தொடுகோடாக அமைகிறது . 


( iv ) x = 0 ஆகும்போது , y = 1 . ஆகவே , வளைவரை y அச்சை 
( 0 , 1 ) இடத்தில் வெட்டுகிறது . 


( V ) y எதிர்ராசி ( - ) மதிப்பு ஏற்றால் , x கற்பனையாகிறது . 
ஆகவே , வளைவரை முழுவதும் x அச்சுக்கு மேற்புறத்திலேயே 
அமையும் . 


( vi ) y = ex 


dy 
dx 


- 


-2x.e - x 


x = 0 ஆனால் , 


dy 
dx 


= 0 


d y 


dxa 


= e - x ( 4x " -2 ) 


= 2.e - x2 (2x - 1 ) 


ஆகவே , 


, 

dx2 
வளைவரை ( 0 , 1 ) என்னும் புள்ளியில் மீப்பெரு மதிப்பை 
அடைகிறது . 


வரைபடங்கள் 


417 


படத்தை வரைவதற்கு X- க்குரிய y மதிப்புகளைப் பின்வருமாறு 
பெறலாம் : 


x = 2 • 1 ஆனால் , அட்டவணையிலிருந்து x = 4 + 41 = 4 • 4 முதல் 
தசமத்தானத் திருத்தமாக . 


இப்பொழுது y = ex" = e - 2.12 


e - 4.4 = • 0123 (அட்டவணையி 

லிருந்து ) 


= • 01 


ஆகவே , x = 2 • 1 , y = -01 என்பது ஒத்த மதிப்புகளாகும் . 
இவ்வாறே 

மதிப்புகளையும் கண்டு வரைபடத்தை 
வரையலாம் . 


y அச்சைப்பற்றி வளைவரை சமச்சீருடைய தால் , x = -2 • 1 , 
y = -01 என்பதும் ஒரு ஜோடி ஒத்த மதிப்புகளாகும் . 


இந்த வளைவரை மணி போன்ற வடிவுடைய ( bell shaped ) 
தாகும் . இது புள்ளியியலில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் . 
இது நிகழ்வெண் வரை (frequency curve ) அல்லது நிகழ் தகவு 
வரை ( probability curve ) எனவும் வழங்கப்படும் . 


X 


| -- 


-1-5 | 


..8 


• 5 -8 | 1:5 


* 510 


8 


- 


• 5 


y = e - x2 0 


• 8 


1 | • 8 | 51 


0 


TIPES 


Y 


0 
படம் 71 


மேற்கோள் நூற்பட்டியல் 


1. Differential and Integral Calculus , James R. F. Kent. 


2. Elementary Analytical Conics , Shackleton and Bailey. 


3. Analytical Geometry with Calculus , Robert C. Yates . 


4. Mathematics for Economists , T. Yamane . 


5. Mathematics for Economists , R. G. D. Allen , 


6. Tutorial Algebra - Vol. II , Briggs and Bryan -Revised by 

George Walker . 


7. Elementary Trigonometry , Hall and Knight. 


8. Elementary Mathematics 

Dinundy . 


for Economists , Caroline 


கலைச்சொற்கள் 


இயற்கணிதம் 
( Algebra ) 


- 


33 


33 


Binomial 

coefficient 
expansion 
expression 

theorem 
Combinations 
Equations 
Quadratic equations 
Exponent 
Exponential curve 

function 
series 

theorem 
Functions 

Exponential function 
Homogeneous Function 


23 


ஈருறுப்பு 
ஈருறுப்புக் கெழு 
ஈருறுப்புத் தேற்ற விரிவு 
ஈருறுப்புக் கோவை 
ஈருறுப்புத் தேற்றம் 
சேர்வுகள் 
சமன்பாடுகள் 
இருபடிச் சமன்பாடுகள் 
அடுக்குக் குறி 
அடுக்குக் குறி வளையி 
அடுக்குக்குறிச் சா.பு 
அடுக்குக் குறித் தொடர் 
அடுக்குக் குறித் தேற்றம் 
சார்புகள் 
அடுக்குக் குறிச் சார்பு 
ஓரினச் சார்பு ; சமபடிச் 

சார்பு 
பல்லுறுப்புச் சார்பு 
விகிதமுறு முழுச் சார்பு , 

முழு எண் அடுக்குச் சார்பு 
சமச்சீர் சார்பு 
ஓரினச் சமச்சீர் சார்பு , 

சமபடிச் சமச்சீர் சார்பு 
வட்டச் சமச்சீர் சார்பு 


- 


33 


- 


Polynomial function . 
Rational integral function 


Symmetric function 
Homogeneous symmetric 
| • function 
Cyclic symmetric function 


400 


அடிப்படைக் கணிதம் 


அடுக்குக் குறி 
அடுக்குக்குறி விதிகள் 


முழு எண் 


Index 
Laws of Indices 
Integer 
Positive integer 
Negative integer 
Logarithms 
Anti logarithm 


Common logarithm 


Characteristic of a logarithm 


- 


Mantissa 
Logarithmic function 

graph 


23 


29 


series 
Number 
Complex number 
Imaginary number 
Irrational number 
Natural number 
Negative number 
Positive number 
Rational number 
Real number 
Whole number 
Permutation 
Powers 
Progression 
Arithmetical progression 
Geometric progression 
Harmonic progression 
Proportion 
Rationalising 
Root 
Series : 

Infinite series 


நேர் முழு எண் 
எதிர் முழு எண் 
மடக்கைகள் , இலாகரிதங்கள் 
எதிர் மடக்கை , எதிர் இலா 

கரிதம் 
பொது மடக்கை , நடை 

முறை இலாகரிதம் 
மடக்கையின் முழு எண் 
பாகம் , மடக்டைகையின் 
நேர்க்கூறு 
மடக்கையின் தசமபாகம் 
மடக்கைச் சார்பு 
மடக்கை வரைபடம் , 

மடக்கை வளைகோடு 
மடக்கைத் தொடர் 
எண் 
கலப்பெண் , சிக்கலெண் 
கற்பனை எண் 
விகிதமுறா எண் 
இயற்கை எண் 
எதிரெண் ; குறையெண் 
நேரெண் ; கூட்டெண் 
விகிதமுறு எண் 
மெய்யெண் 
முழு எண் 
வரிசை மாற்றம் 
அடுக்குகள் 
தொடர் 
கூட்டுத் தொடர் 
பெருக்குத் தொடர் 
இசைத் தொடர் 
விகிதசமம் 
விகித முறு எண்ணாக்கல் 
மூலம் 
தொடர் 
முடிவிலித் தொடர் ; கந்தழித் 
தொடர் 


- 


கலைச்சொற்கள் 


421 


--- 


12 


Theorem 
Binomial theorem 

for a rational 
index 
Exponential theorem 
Remainder theorem 


தேற்றம் 
ஈருறுப்புத் தேற்றம் 
விகிதமுறு அடுக்குக்கு 

ஈருறுப்புத் தேற்றம் 
அடுக்குக் குறித் தேற்றம் 
மீதித் தேற்றம் 


திரிகோண கணிதம் அல்லது கோண கணிதம் 

( Trigonometry ) 


Anti clockwise 
Angle of elevation 

depression 
Centesimal measure 


Circular measure 
Minute ( angle ) 
Multiple angles 
Quadrant 
Radian 
Second ( angle ) 
Sexagesimal measure 


இடஞ்சுழியாக 
ஏற்றக்கோணம் 
இறக்கக் கோணம் 
நூற்றின் பகுப்பு முறை , 

நூற்று முறை அமைப்பு 
வட்டமுறையளவு ) 
கலை ( கோணம் ) 
மடங்குக் கோணங்கள் 
கால் வட்டப் பகுதி 
ஆரையன் , ரேடியன் 
விகலை ( கோணம் ) 
அறுபலன் பகுப்பு முறை , 

அறுபான் முறையளவு 
திரிகோணத் தகவுகள் , 
கோணத் தகவுகள் , கோண 
விகிதங்கள் 


Trigonometric ratios 


நுண்கணிதம் 
( Calculus ) 


Differential Calculus 
Integral Calculus 
Cost 
Marginal cost 
Derivative 
Differential coefficient 


வகை நுண் கணிதம் 
தொகை நுண் கணிதம் 
செலவு , அடக்க விலை 
இறுதிநிலைச் செலவு 
வகைக் கெழுவாகப் பெற்றது 
வகையீட்டுக் கெழு , வகைக் 


1 


கெழு 


422 


அடிப்படைக் கணி , 

தெம் 


Differentiate 


Differentiation 

Successive Differentiation 


வகைக்கெழு காண்க , வகை 

யீடு செய்க 
வகையிடல் 
அடுத்தடுத்து வகைக்கெழு 
காணல் 
நெகிழ்ச்சி 
தேவை நெகிழ்ச்சி 
தொகை 
வரையறுத்த தொகை 


- 


Elasticity 

Demand Elasticity 
Integral 

Definite Integral 


- 


Integrate 
Integration 


Integration by parts 


- 


Maximum 
Maximum value 


தொகை காண்க 
தொகையிடல் , தொகை 

காணல் 
பகுதிப்படுத்தித் தொகை 

காணல் 
மீப்பெரு , உச்ச 
மீப்பெரு மதிப்பு , உச்ச 

மதிப்பு 
மீச்சிறு மதிப்பு 
இறுதி நிலை வருவாய் 
விற்பனை முற்றுரிமை 
இலாபம் 
மாறி 
சார்ந்த மாறி 
சாராமாறி 


Minimum value 
Marginal revenue 
Monopoly 
Profit 
Variable 
Dependent variable 
Independent variable 


பகுமுறை வரைகணிதம் - பகுமுறை வடிவகணிதம் 

( Analytical Geometry ) 


- 


ஆய வடிவகணிதம் ஆயத் தொலை வடிவகணிதம் 

( Co- ordinate Geometry ) 


இயல்முறை வடிவகணிதம் 
(( Algebraic Geometry ) 


Abscissa 
Axis 


கிடை அச்சுத் தூரம் 
அச்சு 


- 


கலைச்சொற்கள் 


423 


- 


Centre 
Circle 
Conic 
Co - ordinates 


- 


மையம் 
வட்டம் 
கூம்பு வளைவு , இருபடி வரை 
ஆயத் தொலைகள் , கூறுகள் , 
அச்சுத் தூரங்கள் , 
எண்கள் 
நீள் வளையம் , நீள் வட்டம் 
சாய்வு வீதம் , சரிவு 
அதிபர வளைவு 
செவ்வக அதிபர வளைவு 
சாய்வு 
நிலைத்தூரம் 
பர வளைவு 
இணையான , ஒருபோகு 
செங்குத்தான 


Ellipse 
Gradient 
Hyperbola 

Rectangular hyperbola 
Inclination 
Ordinate 
Parabola 
Parallel 
Perpendicular 
Radius 
Slope 
Straight line 


- 


ஆரம் 


சரிவு அல்லது சாய்வு வீதம் 
நேர்கோடு 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


சென்னை - 600031 


* 


தமிழில் பயில்பவர்க்குக் கல்லூரிப் பாட நூல்கள் 

( Tamil Medium Books for Colleges ) 
1975 ஏப்ரல் வரை 650 நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளன 


மேலும் விரைவில் வெளிவருபவை 


. 


- 


9 


. 


39 நூல்கள் 
17 
18 
23 
20 
13 
14 
17 
37 
21 
11 
29 


. 


D 


பொறியியல் 
சட்டம் 
மருத்துவம் 
இயற்பியல் 
வேதியியல் 
தாவரவியல் 
விலங்கியல் 
கணிதம் 
வணிகவியல் 
பொருளாதாரம் 
புவியியல் 
வரலாறு 
மனையியல் 
தத்துவம் 
உளவியல் 
புள்ளியியல் 
கல்வி 
நிலப்பொதியியல் 
அரசியல் 


- 


ப 


ன் 


8 
8 
14 

6 
19 


கிடைக்குமிடம் 
தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனக் கிடங்கு 
( கல்லூரிக் கல்வி இயக்குநர் அலுவலகச் சுற்றுக்குள் ) 

கல்லூரிச் சால்ை ., நுங்கம்பாக்கம் , 

சென்னை -600006 


கல்லூரிப் பாட நூல்களுக்கு 20% கழிவு வழங்கப்படும் 


